T03047 


R001G07 


3047 
கீதாத் திரயம் . 


ஈசுவர கீதை , பகவற் கீதை , 


பிரஹ்ம கீதை , 


மூன்று சேர்ந்தது . 


உரிமை யுடையோர் , 


திருப்பூவணம் , வேதாந்த மடம் , 


ஸ்ரீ காசிகாநந்த ஞாநாச்சார்ய ஸ்வாமிகள் . 


விலை ரூபாய் மூன்று . 


1. வியாச பகவான் சம்ஸ்கிருதத்தில் 

இயற்றிய , கூர்ம புராணத் துள்ள 
ஈசுவர கீதை 11 அத்தியாயம் , 
சுலோகம் 495. கவி 338 . 


2. பாரத இதிகாசத் துள்ள , 
பகவற் கீதை . 18 அத்தியாயம் , 

சுலோகம் 700. கவி 545 . 


3. ஸ்காந்த புராணம் , சூத சம்ஹீதை 

யில் உள்ள, பிரஹ்ம கீதை , 12 அத்தி 
யாயம் , சுலோகம் 1058. கவி 547 . 
ஆக சுலோகம் 2253. கவி 1430 . 


3047 


ஸ்ரீவியாச பகவான் 
சம்ஸ்கிருதத்தில் இயற்றிய 

கூர்ம புராணத் துள்ள 
( சிவப் பிரகாசம் என்னும் ) 


ஈசுவர கீதை . 


இஃது 

இறும் பூதூர் 
ஸ்ரீ தத்துவ ராய ஸ்வாமிகளால் 
தமிழில் செய்யுள் வடிவ மாக 
மொழி பெயர்க்கப்பட்டு 

தலைப்புக் கவி - 
பாட்டு முதற் குறிப்பு அகராதியோடு, 

திருப்பூவண மடாதிபதி 
ஸ்ரீ காசிகா நந்த ஞா நாச்சார்ய 
ஸ்வாமிகள் அவர்களால் 

மதுரை 
ராஜேஸ்வரி பிரஸில் பதிப்பிக்கப்பட்டது . 
காபிரைட் ) 1953. ( விலை அணா பத்து . 


முக வுரை . 


ஸ்ரீ வியாச பகவான் மந்த மதியினர் கடவுளின் 
உண்மைச் சொரூபத்தினை உணர்ந்து பக்தி 
செய்து பாகதி யடையும் பொருட்டுக் கருணை 
மீக் கூர்ந்து செய்யப்பட்ட புராணங்கள் பதி 
னெட்டாம் . 


உப உப 


புராணம் 18 , உப புராணம் 18 , 
புராணம் 18 ஆக மூன்று வகை யாக 54 புராணங் 
கள் உள்ளன என உணர வேண்டும் . இவை 
யாவும் பிரஹ்மா - விஷ்ணு - ருத்திரன் - சூரியன் 
அக்கி என்னும் பஞ்ச மூர்த்திகளைப் பகர்வன 
வாம் . பல முரிவார்களாலும் , மகரிஷிகளாலும் 
செய்யப்பட்டன வாம் . 


ஸ்ரீ வியாச பகவான் இயற்றிய பதி னெண் 
புராணங்களுள் 15 - வது ஆக எண்ணப்படும் 
கூர்ம புராணமும் ஒன்றாம் . அது பிராஹ்மீ , 
பகவதீ , சௌரீ , வைஷ்ணவீ என நான்கு சம் 
ஹிதை உடைய தாம் . அவற்றில் , பிராஹ்மீ சம் 
ஹிதை மாத்திரம் பூர்வரார்த்தம் 53 அத்தியாய 


8047 


மும் , உத்தரார்த்தம் 46 அத்தியாயமும் , ஆக 99 
அத்தியாயத்தில் 5867 சுலோகம் உடைய தாக 
விளங்குகின்றது . அதன் உத்திரார்த்தத்தில் ஈசவா 
கீதை என்பது 11 அத்தியாயத்தில் 495 சுலோ 
கம் உடையதாக விளங்குகின்றது . அது ஈசுவான் 

மூர்த்திக்குத் திரு வாய் மலர்ந் 
தருளியது . 


நாராயண 


உள்ள 


இவ் வளவு அருமை வாய்ந்த சம்ஸ்கிருதத்தில் 

இதனை இறும் பூதூரில் சமாதி கொண் 
டிலங்கும் ஸ்ரீ தத்துவ ராய சுவாமிகள் 338 
செய்யுளில் தமிழில் மொழி பெயர்த்திருக்கின்றார் 
கள் . இதனை இயற்றி முந் நூறு ஆண்டுகட்கு 
மேலாக இருக்கலாம் . இத் தமிழ்க் கவிக்கு ஓர் 
உரை நாம் இயற்றி இருக்கின்றோம் . 


இதனை , படிப்பவர்கட்கு உபகார மாக டபிள் 
கிரௌன் 1-32 பேஜ் சைசில் சிறி தாகப் பாக் 
கட்டில் வைத்துக்கொள்ளும்படி யாக அச்சிட் 
டிருக்கின்றோம் . 


திருப்பூவணம் , வேதாந்த மடம் . 


is 


சுலோகம் . கவி . 


எண் . அத்தியாயப் பெயர் . 


30 
55 
15 
21 
40 


1. இருடிகள் வினவல் 

51 
2. சாங்கிய யோகம் 

56 
3. சம்பிரதாயம் 

24 
4. பத்திமை 

34 
5. விசுவ ரூபம் 

46 
6. சிவ சக்தியின் செயல் 

உரைத்தல் 51 
7. தத்துவ செம் விபூதி 

32 
8. பிரபஞ்ச சர்வ காரண புராண 

புருஷப் பிரதிபா தநம் 18 
9. மாயா விகாரம் 

20 
10. தத்துவ தரிசநம் 

17 
11. யோகம் 

146 


25 
20 


13 
18 
14 
87 


| 


495 


338 


ஆக சுலோகம் - கவி 


புராணம் 18 வியாசர் செய்தது . 


1. அக்கி புராணம் . 
2. கூர்ம புராணம் . 
3. கருட புராணம் . 
4. நாரத புராணம் . 24000 சுலோகம் . 
5. பத்ம புராணம் . 
6. பிரஹ்ம புராணம் . 
7. பிரஹ்ம வைவர்த்த புராணம் . 
8. பிரஹ்மாண்ட புராணம் . 11000 சுலோகம் . 
9. பவிஷ்ய புராணம் . 
10. ஸ்ரீமத் பாகவத புராணம் . 18000 சுலோகம் . 
11. மத்ஸ்ய புராணம் . 
12. மார்க்கண்டேய புராணம் . 
13. லிங்க புராணம் . 
14. வாமா புராணம் . 
15. வராஹ புராணம் . 
16. விஷ்ணு புராணம் . 
17. சிவ மகா புராணம் . 24000 சுலோகம் . 
18. ஸ்காந்த மகா புராணம் . 7 கண்டம் . 

81100 சுலோகம் . 


vi 


உப புராணம் 18. பலர் செய்தனர் . 
1. ஸ்காந்த புராணம் . 6 சம்ஹிதை. 

100000 சுலோகம் . 
2. பார்க்கவ ( கணேச ) புராணம் . 
3. சிவ புராணம் . 4. நா சிஹ்ம புராணம் . 
5. ஆதி புராணம் 20 அத்யாயம் . வியாசர் 
6. ஆதி பிரஹ்ம புராணம் . ( செய்தது . 
7. கல்கி புராணம் . வியாசர் செய்தது . 
8. ஜைமிநீய புராணம் . 
9. ஸ்ரீமத் தேவீ பாகவத புராணம் . 
10. வாயு புராணம் . வியாச தேவர் செய்தது . 
11. சாம்ப புராணம் . 
12. சௌா புராணம் . த்வைபாயநர் செய்தது . 
உப புராண உப புராணம் 18 . 

பலர் இயற்றினர் . 
1. சுதர்சந புராணம் . 2. சூர்ய புராணம் , 
3. பிருஹத் ஸ்வயம்பு புராணம் . 
4. மகா பாகவத தேவி புராணம் . 
5. ஹரிவம்ச புராணம் . 
6. பிருஹத் தர்ம புராணம் . 


3047 


சிவமயம் . 


ஈசுவர கீதை கவி 338 - க்குத் தலைப்புக் கவி 6 . 


பதினான்கு சீர் ஆசிரி விருத்தம் . 


1. இரு - பூதம் இல - முன்ம சிவ - பிரம நாதனாய் 
சூதமா கார் - அருந்த , இத்தபோ சொன்னவா 
தலை - பரம நார - ஏ துகா- அந்த திங்கள் சுட்ட , 
வரு - அரியு செய - கந்த வெல்க- துதி அந்த மால் 
உன்னை நீ கேச யாதொன் , வானே - ஓ வா - அளவி 
பாயிரழன் முப்பது சாங் கியயோகம் மறை - அ 
றைவ , உரு - இந்த மறைவு - அறி வென - யாதொர் 
ஆங்கவன் பந்த - உயிர் அயில் -இருளுடன் , உலகி 
னில் அறிவினோ முத்தியா னே - அறிவின் இன்பம் 
எப் பொழு - இத் தன்மை , நரு - தான லா - கருமம் 
அழியாதெங் ஆதலான் முனி -யாதொர் படி - அ 
டுத்த , நல்லறிவு யாதொருபொர் படிகந்த ஆத 
லால் யாதொரு பொழுதி யோகம் . 


2. யோக - பூ 

தங்களெவை யும் - யாதொ 
பொழுதியோ கந் தன்னை யாவன் யாதொர் , 
யூ - பூதங் கள் யாவ னொரு -பிற - ஆ றுப - ஆதல் 


viii 


லாரை 


பார்த்து , 


அவ்வண்ணம் ஓங்கி யோகம் , யாகயா தொன் 
யோகம் அறையுமவ் எல்லாரு கண்ணின்- எல் 

யாதொன்றை நானேமா 
எங்கும் - ஆங் கவர் - சுத்தன் என்னா- அன் றெண்ப 
தைந்தே , சூக- ழன் றவதுசம் பிரதாயம் முன்ன 
நன் றாய் - இரண் அரிது ஒருதான் , சொன்ன தா 
மகம் - ஆதி கோலம் - ப டைப்பதும் நிகில - இக் 
திய - சகத் , சாக - பா ஏக - பதினைந்து நான் காவ 
தாம் பத்திமை - வி ரிந்த திங்கே , சகத்- ஈங்கு 
சந்ததம் ஏகனா பத்தி - மறை பழு - கலை -படைத் 
ஓ தும் - ஈ . 


3. ஈது - வஞ் சமாயையொர் ஆலம்ப ஓதியா 
மூன்றாவ நித்த அறிவால் , எல்லாவ காலமா 
கியபாம் படைப்பவன் யானாடும் இருப தொன்றே , 
சேதைந்தா வது -விஸ்வ நப - இவ் வள - எண்ண 
எவன்மா நித்தி கணமா , சிரபுண்ட தனதான 
ஞால - உற் பவநோயு ஆகாத துறவி மாதா , 
போது -உரு வோகண்டு மா - குரம் பை - பழுதில் 
ஆகமுறு 

பாமா , போதனா இப்பிரம 
எந்தை நீ உன்னுரை தொழுத ஒரு மறைய னந்த , 
ஆதிதே படை - யோகி அகிலவுல காணம்யா ஒது 


கரண 


ix 


3047 


மொலி எந்த கூடு , அம் பவன் காமனீ உருப்ப 
எந்தை- அளவி மேலதா நாற்ப தாறே . 

4 . ஆளுவ தாதசிவ சத்திசெயல் காத - அகி 
செய் - மேவி ஈங்கு கரிய , அமர்- எந்த கடை 
தெய்வ வருண - மிக பொல்லா அருத்திசெய் தக்க 
மதியின் , பாறு - வே மெரி - படவ பொருவில் நிகழ் 
உற்பவ அந்நியமி பூதம் ஆதம் , பல - தொல் - இரு 
பத்தைந்து ஏழாவ தாம்தத்வ நிசபூதி அனிய 
சிர - சங் , ஏறிந்தா ஞானமதி எண் - சித்தர் கற்பங் 
கள் ஏவலார் தக்க ஒன்ன , எந்தப்பி ஊற - மனம் 
ஆகவிவை ஒத்தமுக் தரும - அறி யாமை பின்னி , 
போறு - அவன் இருபதாம் எட்டாம்ப்ர பஞ்ச - வரு 
பகர் - சென்ம எந்த பாங்கா , பொன்று - சங் கை 
இறைவ நுண்ணி -ஆரண - மோக பாகம்- என்னை - 
பன் மூன்றொன் . 

5. ஒன்பதாம் மாயாவி நின் 
என்னொ யாதொன்று சோதி அன்றி , ஓது சின் 
மய - எனந் தம் - சத்தி மத்தியம் உடு-ஈனஞ் செய் 
யும் ஒப்ப , பன் - உலகம் புன்மய அப்பாம் எங்கு 
முகம் மாசுபதி னெட்ட தாகும் , பத்தாந்தத் 
துவதரிச னந்- துக்க ஒப்பரும் அறிவினில் நின்ம 


கார் 


மல் 


திபன 


யோகி , என் - பேறு பங்கமில் மெத்த ஆ தியு 
உதியாமல் நித்த தாரா , 

எல்லாவே 
பதினான்கு பதினெரா வது - யோகம் இடர்யோக 
ஒருகா -தானி , அன் - மயலி சுத்தமா அயர்வறு - த 
ருக்கி - மனத் தால் 
தால் - உள 

வாறு 

மறைவின் , 
அரந்தை -படர் பல வாசி கூடி - தோ யமு - கந்த 
புரா - மந்த மந்த உகவே . 

6. உக - அகற ஏச - இந் திய -ஓது தார் - விவத் 
இருது- தடி நீர் - வ ருத்தம் , உன்னரும் தனி - 
பங்க சக - மிக்க யாவர் - அந் நிய - அவம் அப்ப 
சொன்ன , துக - நலம் ஆசிரம பிறி - பரியு எண் 
எசில் எப்படி - பொய் பத்தி பன்னி , துயரு - து 
எத்தொழில் அடங்கு- துற் றுவ - என்னை என் 
பதத் சாம எந்த , இக பங்கம் ஈதெல் கரு நீ 

நீங்காத 
காமா - பொல் அரி - சிவண முனிவர் இந்த , ஏதம் 
ஆதலி - நான்ம மரு- தன்ப 

யோகிகள் 
சனற்கு எந்தை , அக - ஏம வேறாக ஒழி - ஓதம் 
தீதின் - மா மறை - மூவர் எண்ப தேழாம் , ஆகமும் 
நூற்று முப் பானெட்டு இவைபாமன் அடியவர்க் 
கருள முதமே . 

முற்று . 


ரா - ஈச 


ஈஸ்வர கீதை. 


பாயிரம் , 


பூத மைந்தோ டிரவிமதி புருட னாகிப் புணர்ந் 
தென்றும் , பேத மில்லா வறிவுருவாய்ப் பிறங்கு 
கின்ற பேரொளியோ , னாதி மூவர்க் கறிவரியோ 
னரிவை பாகனாமமலன் , பாத பங்க யங்கடலை 
வைத்தே பணியும் பரிசினனால் 

1 


தென்ன , 


இலங்கிய மறைக ணான்கு மியம்புதற் கியலா 

மலங்கிய சிந்தை யோடு வானவர் 
மூவர் நிற்க , விலங்கிய லனைய வென்னை வேதகஞ் 
செய்தென் னுள்ளே , துலங்கிய சொரூபா நந்தன் 
றுணையடி தொழுதல் செய்வாம் . 

2 


முன்மதி யணிந்த செக்கர் நன் மவுலி முதல் 
வனே யென்னமுன் னின்று , நன்மதி முரிவர் 
கேட்பவன் போடு நல்கிய நான் மறைப் பொரு 


xii 


ளைப் , புன்மதிச் சொலவும் பொருளுமொன் 
றுணரேன் போதகஞ் செயப்புகு மிதுகண் , 
டென்மதி யெனக்கே நகைசெயு மானா லேதி 
லார்க் கென்செயா திதுவே . 

3 


சிவன்றிரு வருவு கொண்டு முன் பருளிச் 
செய்ததோர் புராணமா தலினாற் , சிவன் றனை 
யளித்த பான்றிரு நாமஞ் சிவப்பிர காசமா 
மதனாற் , சிவந்தசெந் தமிழா 

தமிழா லியார்க்குமிக் 
நிலத்தே சிவந்தனைத் திகழ்த்திடுந் தெளிவாற் , 
சிவன் றனக் குரிய தாதலா னாமஞ் சிவப்பிர 
காசமென் றுரைப்பாம் . 

4 


பாயிரம் முற்றிற்று . 


1. இருடிகள் வினவும் 

அத்தியாயம் . 


பிரமாண் டங்கள் படைத்தவப் பரிசும் பெரு 
மையு மநுக்களெல்லைகளும் , வாமுற வுரைத்தாய் 
வளம்பெற வதிலே வாய்மையால் வருணநான் 
கினினும் , தருமதற் பாராய் ஞாநயோ கத்தே 
சாலவா தரிப்பவர் தம்மாற் , றிரமுறப் பாவுக் 
தேவதே வர்க்கும் தேவனுண் டென்று செப் 
பினையால் . 

1 
நாதனா யரிய நான்மறை தெரிந்து நன்னெறி 
யளிக்குநா ரணனா, மாதவ முன்பா லறிவெலா 
மறிந்தா யாதலா லரும்பாந் திகழ்த்தி , யே தமார் 
பிறவி யறுப்பதா ஞாந மேதது வியம்புவா 
யென்று , சூதமா முநியைச் சௌநகன் முதலாம் 
தொல்லைமா முநிவர்கள் சொன்னார் . 

2 
சூத மாமுரி முநிவர்கள் சொன்னவா கேட்டுப் , 
போத மாநெறி யளித்தன புராணனை நினைவும் , 
றோது வானொருப் 

றனக்குணர் 
வளித்த , நாத னாகிய வியா தனு முறைவிட 
நடந்தான் . 

3 


படவவன் 


2 


ஈஸ்வர கீதை . 


மகாமய 


கார்முகில் போலு மேனி கமலமா மலர்போ 
லுங்கண் , ணேர்மிகு முகியை யெல்லா முறிவரு 
மிறைஞ்சச் சூதன் , பார்மிசைத் தெண்டம் 
பண்ணிப் பன்முறை வலமாய் வந்து , கூர்மிகு 
மன்பிற் சென்னி குவித்தகை யோடு நின்றான் . 4 

அருந்தவத் தோர்க ளெல்லா 
முரைத்த வர்க்குப் , பொருந்துமா தநங்கற் 
பிக்கப் பூசுரர் முகங்க ணோக்கி , யிருந்தவங் கல்வி 
கேள்விக் கில்லையே யிடையூ றென்று , பெருந் 
தகை யுரைத்தான் சூதன் பின்னரும் வணங்கிச் 
சொல்வான் . 

5 
இத்தபோ தநர்கள் சாந்தியா லறத்தா லிறந் 
தவ ரிறையியல் பறிவான் , பத்தரா னவர்க 
ளே வலே செய்யும் பாவகம் பிறந்தன வெவர்க்கு , 
மத்தனா மரிபண் டாமையாய் முங்கட் கருளிய 
தேதெனக் களித்த , சுத்தஞா நத்தை யிவர் 
களுக் கருளாற் 

சொல்லெனத் 
தொழுதான் . 

6 
சொன்ன வாசகமு ளங்கொ 

ளாவிறைது 
ணைப்ப தங்களைவினைந்து தன் , சென்னி யாலுறவ 
ணங்கி விண்ணவர்க டேவ னும்பாவு தேவனே , 


துணையடி 


1. இருடிகள் வினவும் அத்தியாயம் . 3 


முன்னொர் நாண்மிகுச நற்கு மாரன் முதன் முறி 
வர் கட்குலகின் மூலமாந் , தன்னை யாாருளி 
னோதி னானினிது கேண்மி 

னென்று முங் 
சாற்றினான் . 

7 
தலைமைசேர் சநற்கு மாரன் சநந்தநன் சநகன் 
வெள்ளி , யலைவிலா வருத்தி என்றா னங்கிரா வாம 
தேவன் , கலைதெரி பிருகு யோகி கபிலனத் திரிக 
ணாதன் , மலைவறு வசிட்ட னோடு மரீசியா மதி 
யின் மிக்கோர் . 

8 


பரமன தருளா லன்றியே பாத்தைப் பாப் 
புறப் பார்த்ததம் மதியா , லொருவரோ டொரு 
வர் பன்னெடுங் கால முசாவியொன் றுணர் 
வுறப் பெறாமல் , வாமிகு பதரி வதமடைந் தரிய 
மாதவம் வருந்தினார் வருந்த , நானொடு நாரா 
யணனொரு முநியாய் நற்றவர்க் கருள் செய 
நடந்தான் . 

9 
நாரண னருளிற் பணிந்துமா முநிவர் நான் 
மறை மொழியினால் வழுத்தக் , காரணந் தன்னை 
யறிந்துநீர் தபித்த 

மென்னெனக் 
கண்ண னோணி மறையின் பொருடெரிக் 


காரண 


4 


ஈஸ்வர கீதை. 


திடுதற் கெங்களா லியன்றில திறைவா , வாரணப் 
பொருளை யறிகுவாய் நீயே யாதலா லுன்னையே 
யடைந்தோம் . 

19 
ஏ துகா ரணமிவ் வுலகினுக் கெல்லா மென்று 
நின் றளிப்பவ னெவன்று , னே துதா னாமா 
வேதுவீ டேவன் பிறப்பவ னெவனபிறப் 
பிப்பா , னே துமா ராலே கண்டிடப் படுவ திணை 
யறு பிரமமே தெல்லா , மோதுவா யெங்க ளைய 
யல்லா லொழிப்பவரில்லை யென் றுரைத்தார் . 11 
அந்த வெல்லையி லம்புயை கேள்வனும் 
வந்த தன் றவ வேடத்தை மாறியே 
சிந்தை யாலிமை யோர்க்குந்தெரிக்கொணா 
வெந்தை தன்னொளி யாலேயி லங்கினான் . 12 
திங்க ணாயிறு போலத்தி கழ்ந் தவெண் 
சங்கு மாழியும் தண்டஞ்சா சங்கமுஞ் 
செங்கை நான் குந்தி ருமறு மார்பமும் 
பங்க யாலயப் பாவையுங் கூடவே . 13 
சுட்ட பொன்னினுந் தூயொளி யாயொளி 
விட்டி லங்கினன் விட்டுவி ளங்கொளி 
மட்ட மன்றிய மண்டலத் தால் வெளிப் 
பட்ட னன்னா னாய்வந்த பான்மையான் . 14 


1. இருடிகள் வினவும் அத்தியாயம் . 5 


கருதவரி 


அரியுருவு கண்டகம கிழ்ந்தவள விற்கே , 
பெரியபரி வோடுபிறை சூடியபி ரான் முன் , சுருதி 
முடி வோ துபொருள் சொல்லுத றுணிந்தே, 

யான் முநிவர் கண்ணில் வெளி 
நின்றான் . 

15 
செயசெய தேவர் போற்றுந் தேவமா தேவ 
போற்றி , யயமற முறிவர் போற்று மம்பிகா 
பதியே போற்றி , நயமுறு மன்பா லன்றி ஈணு 
குதற் கரியாய் போற்றி , செயலற விருந்த 
யோகிற் றிகழ்ந்திடுஞ் சிவனே போற்றி . 16 

கந்தரை கனல்கா னீராற் கலந்திங்ஙன் கட் 
டப் பட்ட , வெந்திரம் வல்லாய் போற்றி 
யியங்கிட வளிப்பாய் போற்றி , யந் தமுஞ் 
செய்வாய் போற்றி யாநந்த வுருவே போற்றி , 
பந்தனை யறுப்பாய் போற்றி பாமகா ரணனே 
போற்றி . 

17 
வெல்க பூதபதி வெல்க சீவபதி வெல்க யோக 
பதி வெல்கவே , பல்கு பேருருவு கண்கை 
கான்முடிப கர்ந்தி டற்கரிய பான்மையாய் , 
தொல்லை நான் மறையி னாலு முன்னியல்பு 


6 


ஈஸ்வர கீதை. 


2 


சொல்ல லாகுமள வல்லவால் , வல்ல வாறுசில 
சொல்லி யாமுனைவ ழுத்து 

கோமெனவ 
ணங்கினார் . 

18 
துதித்தமா முநிவர் தலைகளால் வணங்கித் 
தொழுதகை யினர்களாய் நிற்பக், கொதித்த 
வான் புலத்துக் 

கொண்டல் வங் து தவிற் 
றொப்பவே கொடியவெங் கூற்றை , யுதைத்த 
தா ளுடையா னுலகமுண் டுமிழ்ந்த வொரு 
வனைத் தழுவியிங் இவர்கள் , பதைத்தகா 
ரணமென் செய்யவேண் டுவதென் பகரெனப் 
பவளவாய் மலர்ந்தான் . 

19 
அந்தமா லிறைவ னருள் செய்வா சகத்தைக் 
கேட்டவ மருந்தவ வெரியால் , வெந்தபா வத் 
தால் விமலபா வத்தான் 

மெய்ப்பொருள் 
விளங்குவான் வேண்டி , யெந்தையே யெனையே 
யடைந்தன ரிவர்கட் கிரங்கியான் கேட்டுட 
னிருப்பப் , பந்தவே ாறுக்கும் பாமஞா நத்தைப் 
பகர்ந்தருள் செய்கெனப் பகர்ந்தான் . 20 

உன்னை நீ யுணர்தி யல்லது வேறா ருணருவா 
ருன துபே ரருளாற் , றன்னையே தன்னாற் றானறி 
யறிவு சங்கரா விவர்க்கரு ளென்று , பின்னர்மா 


1. இருடிகள் வினவும் அத்தியாயம் . 7 


எனு , 


முநிவர் தங்களை நோக்கிப் பிஞ்ஞகன் பெருகிய 
வருளா , லென்னைநீர் வினவு மரும்பொருள் 
வினவி யெய்துவீ ரெனவவர்க் கிசைத்தான் . 21 

கேசவ னுரைத்த மாற்றங் கேட்டவர் 
பணிந்து பின் மீசனை வினவு மெல்லை 
யிருவிசும் பிடையே தெய்வ , வாசநம் வந்த 
தாங்கே யரியொடு மளவி றந்த , தேசினா லகில 
மெல்லாந் திகழவீற் றிருந்தான் றேவன் . 22 
யாதொன் றிலடங் கவிளைந் தவெலா 
மியாதொன் றிடைநின் றதொடுங் குவதப் 
பூதங் களினா தெனொர் பொன் னணைமே 
லே தங் கெடவே றியிருந் தனனால் . 23 
வானே முதலியா வையுமன் னிடமாய்த் 
தானே முழுதா கியதத் துவமாங் 
கோனே யிவர்கண் டுகொளும் படியா 
னானே யரியோ டுமொரா தநமேல் . 24 
ஓவா மையுளத் திடையோ குசெய்வார் 
பாவா லையமே வுபரம் பொருளைத் 
தேவா திபர்தே டுசிவன் றனையே 
யாவா வவர்கண் டனரா தநமேல் . 


25 


8 


ஈஸ்வர கீதை . 


அளவி றந்தவன் பாகிய வருந்தவர்க் கமலன் , 
முளரி யங்கண் வண் குழாய்முடி முகுந்தனை 
சோக்கி , வளமி குந்தமெய்ஞ் ஞாநநான் மற்று 
மக் குரைப்ப , வுளமொ ருங்கியன் போடுகேட் 
டுணர்மினென் றுரைத்தான் . 

26 
1. இருடிகள் வினவும் அத்தியாயம் 

முற்றிற்று . 
ஆக விருத்தம் -30 . 


2 . 


சாங்கிய யோக அத்தியாயம் . 


மறைபயின் முநிவர் கேட்ப மாமறை முடிவி 
னாலு , மறி வரு மறிவா நந்த வருளுரு வமலன் 
றன்பாற் , பிறிதரு பேத நீத்துப் பெயர்விலா 
தொன்றா யெங்குஞ், செறி தருந் தன்னை யீசன் 
றெரிதா வியம்ப லுற்றான் . 

1 
அறைவதன் றிந்த ஞாந மியா வரு மறியா 
ரானான் , மறைவுறச் செய்வ தொன்றாய் மன் 
னியே யுள்ள தென்றும் , திறலுடை யியம் 


2. சாங்கிய யோக அத்தியாயம் . 


9 


மாதி செய்த சீர் மறையோ ராலு , மறிவரும் 
பொருளை நீக்க ளறிமினென் றருளிச் செய் 
தான் . 

2 
இந்த ஞாநத்தை யெய்திய வின்பத்தா 
ரந்த மில்பிர மத்துரு வாயினோர் 
பந்த மேவிடார் பண்டுமின் றுமென்றே 
யெந்தை யீறிலி யீசனி யம்பினான் . 

3 
மறைவுறும் பொருள் களினும் மறைவுறும் 
பொருண்மிகவு , மறைவுறும் படி செயலை யற 
விருந் திடவுளது , செறியுமன் புடைமையொடு 
திகழ் தருந் தவமுங்க , ளறிவுறும் படியிதனை 
யறைவனென் றருளுமிறை. 

4 
அறிவென வுரைக்கப் பட்ட தவனுடை யுருவு 
தன்னே , ருறைவிலா நிமலன் சாந்த னுண்ணிய 
னென்று முள்ளோன் , செறியமெப் பொருட்கு 
முள்ளாய்ச் சிந்மய மாயே சான்றாய்ப் , பிறிதரு 
மவித்தைக் கெட்டாப் பெற்றிய 

னென் 
னீசன் . 

5 
யாதொரு பொருட்கு முள்ளா யிருந்துள 
வறிவு தன்னை , மேதகு புருட னென்று முயி 


10 


ஈஸ்வர கீதை. 


சென்று மீச னென்றும் , பேதமில் கால மென்று 
மநமொடவ் வியத்த மென்று , மோ திடு மறைக 
ளென்றே யுரைத் தன னொழிவி லீசன் . 5 

ஆங்கவன்பா லாவவெலா மவனிடையே யோ 
வதுவு , மோங்கியமா மாயையினை யடையன தி 
லார்ப்புண்ணான் , பாங்குறநா நாவுடலம் பண்ணி 
யிடு மாயிடினு , மீங்கிவை தன் னிடைத்தோயா 
திவைகடத்து மியல்புமிலான் . 

7 
பந்தமதி லொருக்காலும் பற்றுணா னப்பந் 
தஞ் , சிந்தை செய்துந் தான் செய்யான் செய் 
வானா யேதிற்கு , முந்தியவான் காற்றனனீர் 
மண்ணல்லன் முழுதுமா , யந்தமிலா வாநந்த 
வறிவுருவே யவன் வடிவம் . 

8 
உயிரி னோடுமா மவ்வி யத்தமுறு கந்த மா திபுல 
னைந்தலா , னயர்வி னாகியக மென்று நின்றறிய 
மந்த நாற்காண மும்மிலான் , பெயர்வி லாது 
சொலும் வாக்கி னோடுமுத லைந்து மாய்விடய 
மும்மிலா , னுயர்வ தாயவறி வேதனக்குருவ 
மென்று ரைக்குமொளி மேனியோன் . 

9 
அயில்கின்ற வவைமுதலாம் போக நுகர் பவ 
னல்ல , னுயிரல்ல னுயிர்க்குயிராம் புருடனெனு 


2 . 


சாங்கிய யோக அத்தியாயம் . 11 


100 


லன் 


மவனல்லன் , மயலொன்றி யுள மாயை யதுவல் 

மற்றெல்லா , மயர்வின்றி யறிகின்ற 
வறிவுருவென் றேயறிக . 

10 
இருளுட னேரொளி யாவதெவ் வண்ண 
மருவலி லாவவை மற்றது போல 
விரிவுள தாயச கந்தனி னோடும் 
பொருவலி லாதப ான்புணர் வெய்தான் . 11 
உலகினி லெவ்வண மொண்ணிழ றன்னோ 
டிலகுவெ யிற்கல வாதது போல 
நிலையில் தாயச கத்தொடு நில்லா 
னுலவலி லாதொளிர் கின்றப ான்றான் . 12 

அறிவினோ டொன்றி நிற்கும் தமத்தொடு 
விகார மாங்கே , யறிவினிற் கலக்கு மென்று 
மணைந்துட் னிற்கு மாகி , வறிவினுக் காந்த 
கோடி கற்பம் வந் திறந்திட் டாலும் , பிறிவதற் 
காகு முத்தி யில்லையே பேசி லென்றும் . 13 

முத்தியை யடைந்து யர்ந்த நித்தநன் முரிவ 
சென்று , மொத்தபே ரறிவே தன்பா லுள தவி 
கார மென்றுஞ், சுத்தமுற் சுகதுக் கங்க டொடர் 
பிலா நந்த ரூப , நித்தமென் றிடவுங் காண்ப 
ரென்றன னிகரி லீசன் , 

14 


12 


ஈம்வர கீதை. 


கீதை . 


யானே செய்கின் றனனெவையுஞ் சுகதுக் கங்க 
ளென்செயலே , யூனே வாடி யிடறடித்த லுடை 
யோ னானென் றுரைத்திடுவோ , ரானா வறிவின் 
றன் மேலே யாங்கா ரத்தை யிடுதலினா, னானே 
யெல்லா மென்றிருப்பர் ஞாந மில்லா ரென 
வறிக. 

15 
அறிவினை யுடைய ராகி யருமறை முடிவு 
கண்டோர் , செறியுமெப் பொருட்குஞ் சான் 
றாய்ச் சிந்மய மாயே தன்னிற் , பிறி தரு மவித் 
தைக் கெட்டாப் பெற்றியோ டெங்கு நிற்கு , 
மறிவென வுரைப்ப ால்ல தயலொன்று மின்மை 
கண்டே . 

16 
இன்பமொடு துன்பமது வின்றியொர்வி காரந் 
தன்கண தி லாவறிவு சார்வதிலை பந்தம் 
பின்பதுள னாவதறி யாமைமுத லாலென் 
றென்பதுள தாகுமுட லோடியைய வென்றும் .17 
எப்பொழுது நின்று தய மானவொளி தானே 
மெய்ப்படவி ருந்தறிவ தாகியெவ்வி டத்து 
மொப்பில்பா னாகுபுரு டன்னகம ணைந்தே 
செப்பரிய வேறுபல செய்வனெனு நின்றே . 18 


2. சாங்கிய யோக அத்தியாயம் , 13 


இத்தன்மைய தாகுமவ்வி யத்தமொடு கூடுமறி 
வெத்தனையு முட்புறமி ருந் தறியு மேனுஞ் 
சுத்தமது வாய தன துண்மையறி யாதே 
யத் தன்மைய தாயவுரு வாயழியு மன்றே . 19 

தானலா தொன்றைத் தானா யறிந் திடு மதனா 
லென்று , மான தாஞ் சுகதுக் கங்க ளியாரையும் 
வெறுப்புண் டாக்கு , மீனமா மயலோ டொன்றி 
யிருந் திடு முடலங் கொண்டே , யான தா யழியு 
மென்று மறியாமை முதலாய்க் கொண்டே . 20 

கருமஞ்செய விடர் வந் துறு மதுபுண்ணிய 
பாவந் , தருமென்றுரை செயுமா மறை யவை 
யாகிய வசமே , யுருவந் தரு முழுதும்முள தாகும் 
மென வொழியா, வருடந் திடு மொளிமேனிய 
தறிகென் றருள் செயுமால் . 

21 
அழியா தெங்கு முளதாகி யனைத் துட் புறம்புக் 
தானிரம்பி , யொழியா வறிவா யொருகுற்ற 
முரைத்தற் கரிய தொருபொருளே , கழியா 
மாயை யதனாலே காணப் பலவாய்த் தோன்றி 
யிடு , மழிவா யினதென் றொன்றுமிலா திருக்கு 
மதுவே யியல்பென்றான் . 

22 


14 


ஈய்வர கீதை . 


யொன்றென 


மாயை 


ஆதலான் முநிக ளுண்மை 
வுரைப்பர் வேறாம் , பேதமவ் வியத்தத் தாலா 
மென்றன பதுவு மென்று , மோதிய 
ன்னை யாசரித் திருந்தே செய்யு , நீதிய தென்று 
கொண்டே நிகழ்த்தின னிகரி லீசன் . 23 
யாதொர்படி தூமமொடு தூளியொளி யாய 
நீதியுடை வானைமறை யாதவண மேபோ 
லோ துபுல னோடுகா ணம்முறுப வெல்லாம் 
போதமுட னொன்றியவை நின்று புண ராவால் .24 
அடுத்தநிற மெத்தனைய தாயபடி கம்வே 
றடுத்திடவி லாது தன தாயவொளி யேபோ 
லடுத்தகம தாகியணை யாதவறி வென்றும் 
விடுத்திருளை மிக்கொளிய தாய்விரியு மன்றே . 25 

நல்லறிவு ளோருலகை ஞாந வடி வென்றே , 
சொல்லுவர்க ளவ்வறிவி லார் தொழிலில் 
வேறாம் , பல்வகைய தேபொருள தென்றறிதல் 
கொண்டே , நில்லதில தாமுலகு கண்டிடுவர் 
நின்றே . 

26 
யாதொரு பொருட்கு முள்ளாய்க் குணமின்றி 
யெங்குந் தானாய்ச் , சேதானாயே யென்றுந் 


2. சாங்கிய யோக அத்தியாயம் . 


15 


திகழ்ந்திடும் பரிசு காணா, ரேதமா மயக்கம் 
தன்னா லியாவையு மிருந்த வண்ணம் , பேதமாய்க் 
காணா நிற்ப ரென் றனன் பிறவி நாசன் . 27 

படிகந்தனி னிடையேபல நிறம்வைகவவ் வுரு 
வாய் , வடிவந்தன தெனமின்றிடு மதுபோலறி 
வுருவு , முடிவொன்றுமில் பொருளெங்கணும் 
முழுதும்மொளி யாயே , வடிவந்தொறும் வடிவம் 
தொறும் வேறாய்வரும் வகையே . 

28 
ஆதலா லழியா நித்த சுத்தமா யெங்குந் 
தானாம் , பேதமி லறிவு தன்னைப் பெரியவர் 
பேசக் கேட்டு , மோதியு நினைந்து நாளு மருச் 
சனை செய்ய வேண்டு , மேதமில் வீடே யெய்தற் 
கிச்சையே யுடையோர் தம்மால் . 

29 
யாதொரு பொழுதி யோக மாத்திடை யெங்கு 
நின்ற , சோதியா யிலங்கு போதஞ் சோகத்தா 

நீதியா னிகழ்ந்தெப் போது 
நின்றிடிற் றானே தன்னி , னோதிய பரிசு நின்றா 
னென்றன னுமையோர் கூறன் . 

30 
பூதங்க ளெவையுந் தன்பாற் புணர்ந்திட 
நிற்றல் கண்டே , பூதங்க ளெவற்றி னுள்ளும் 


லிடைவி டாத , 


16 


ஈஸ்வர கீதை. 


புறம்புந் தா னிற்றல் கண்டோன் , பேதங்க 
ளனைத்து மில்லாப் பிரமமே யடைந்து வேறா , 
மேதங்க ளனைத்தும் விட்டோ னென்றிட லாகு 
மன்றே . 

31 
யாதொரு பொழுதி யோகந் தன்னையே 
யியற்றி யின்ப , மேதகு சமாதி தன்னை யடைந்து 
வே றாகி நின்ற , பூதமியா தொன்றுங் காணா 
திருந்தவ னெங்கு நின்ற , சோ தியாந் தன்னிற் 
றன்னைச் சோர்வின்றிக் கண்டே நின்றான் . 32 
யாவனி யாதொரு போதித யத்தே 
மேவிய வாசையெ லாமற விட்டா 
னேவரு மின்னமிர் தாயவ ன 

னப்போ 
தோவலி லாதொளிர் வீடடை வற்றான் . 33 

பூதங்க ளுடைத்தா யுள்ள வேறெலா மொன் 
றின் கண்ணே , யே தங்க ளின்றிக் கண்டு 
மதினின்று மெல்லா மாய , பேதங்க ளனைத் 
துங் காணா தன்றிவன் பிரம மென்று , வேதங்க 
ளனைத்து 

மெய்யறி வடைந்து 
நின்றான் . 

34 
யாவ னொருவ னறிவுருவாந் தனையே கண்டு 
மற்றொன்றாய் , மேவ லின்றி வேறுபடக் காணான் 


மோது 


2. சாங்கிய யோக அத்தியாயம் . 17 


விளங்க வப்பொழுது , நீவினிலையா யுலகனைத்து 
மாயை தானே யெனக்கண்டு , மேவ லரிதாம் 
வீடடைந்தா னென்றே விளம்பி யிடலாகும் . 35 

பிறப்பினொ டிறப்புமிடை துன்பமடை 
வென்னா, தறப்பரிவு செய்வதொர்ம ருந்துள த 
தாய்வ , திறப்பில்பா மாயபிர மம்மதனை யெய் 
துஞ் , 

சிறப்புடைய ரானபொழு தேசிவம 
தாவார் . 

36 
ஆறுபல கூடியுல கத்தலைக டற்கே 
வேற்றவுண் மேவியுட னாகும் விளை வேபோ 
லீறில்பா மாயருவ தாயபிர மத்தோ 
டாறுமறி வானவைய டங்கியிடு மன்றே . 37 
ஆதலா லெல்லா 

மாகி நின்றது மறிவே 
வேறொன் , றோ திடக் கண்ட தில்லை யுள்ளபே 
ரறிவை நீக்கி , யேதமாம் பந்த மோடிவ் வுலகமு 
மிலையே பார்க்கி , லாதியா மறிவை மூடி யறி 
யாமை மயக்கு மன்றே . 

38 
அவ்வண்ண முரைத்த 

மமலமாய் 
நுண்ணி தாகி , மெய்வண்ண விகார மின்றி 
வேறொன்றோ டணைத லின்றி , மைவண்ண 


ஞான 


18 


ஈஸ்வர கீதை. 


விருத்தி யின்றி வளரொளி யாயே நிற்கு , மிவ் 
வண்ண மல்லா தெல்லா மிருளுடை யறிவா 

39 


மன்றே . 


ஓங்கிய முநிகா ளுங்கட் குரைத்தவே தாந்த 
சாரஞ் , சாங்கிய ஞாந மென்றே சாற்றிடுந் 
தன்மை யாகு , மீங்கினி யோக மாவ திறை 
யின்றி விடய மெல்லா , நீங்கியே யென்றனோடு 
நிலைபெற நிற்றல் சித்தம் . 

40 
யோகஞ்செய ஞாநம்முள தாகுமத னாலே , 
யாகும்மித யோகம்பினை யதுவே செய லுறு 
வோன் , சோகம் முறு பயனாமவை யெய்தா 
தள வில்லாப் , போகம் முழு தெல்லாம்புணர் 
கின்றானிவ னேயாம் . 

41 
யாதொன்றினை யோகஞ்செய்து பெறுவா 
ரவர் பயனைப் , பேதம்மில ஞாநந்தனை யறிவோர் 
பெற விசைவா , ரேதம்மில தாகும்வண மொன்றா 
யிடல் கண்டே , போ தம்முறு பாமாகிய பொருள் 
கண்டது புணர்வார் . 

42 
யோகஞ்செய்து நின்றொன்றுகை 
விட யம்மேன் , மோகஞ்செல விழுமாலவர் 


2 . 


சாங்கிய யோக அத்தியாயம் . 19 


06 


மாயையா 


முடிவில்லிட ருறுவார் , சோகம்மொழி விக் 
கும்பா மெய்தார் தமை யடையா , ராகம்மறை 
முழுதும்மது தனையேயறை தருமால் . 43 

அறையுமவ் வியத்தஞ் சீவன் 
லகிலஞ் செய்ய , மிறைவனா மீச னென்று 
மியம்பிடு மறைக ளென்னை , 

முறைமையா 
லுயிர்கட் கெல்லா மாகியே முழுதுங் கண்டே , 
சிறையிறந் தோங்கி யெங்குந் திகழ்தரு மொளியு 
நானே . 

44 
எல்லாரு மாசை யுறுகின்ற யாவு மிரதங்கள் 
கந்த மெனிலே , நில்லா தி றந்து வருமாறி லாது 
நிலையாகி நின்ற வெனிலே , பல்லார்மெய் கைக 
ளொடுகால்க ளெண்ணில் பலவாய வற்றி னறி 
வாய் , நில்லாது நின்று நிகழ்கின்ற தென்று 
முளனாய்வி ளங்கு மெனிலே .. 

45 
கண்ணின்றி யெல்லாங் காண்பன் காலின்றி 
யெங்குஞ் செல்வன் , விண்ணின்ற வோசை 
யெல்லாஞ் செவியின்றி விரைந்து கேட்பன் , 
பண்ணின்ற கைய 

கைய தின்றிப் பற்றுவன் விடுவ 
னென்றே, யண்ணனன் முலிவர் தங்கட் கருளின 
னறியும் வண்ணம் , 

46 


20 


ஈஸ்வர கீதை . 


எல்லா ரையுநா 

சறிந்திருப்ப னென்னை 
யறிவா ரியாருமிலை , நல்லா ருண்மை யெனக் 
கண்டோர் நாடி நின்றே யறிந்தபடி , யல்லா 
தில்லா வளவில்பாம் புருட னெனவு மறிவின்றி , 
யெல்லா மாகி யல்லாத வேக மெனவு மியம்பு 
வரால் . 

47 
பார்த்துள முரிவ ரென்னைப் பாமென்றும் 
பண்டு மின்று , நீத்துள குணத்தோ னென்று 
நிந்மல ரூப னென்று , மாத்துமப் பொருளீ 
தென்று மலர் தலை யுலகுக் குண்மை , யாய்த் துமிவ் 
வறிவே யென்ப ரல்லவ ரறியா ரென்றும் . 48 

யாதொன்றை யமார் தம்மா லறிவரி தாகு 
மென்ற , னோதிய மாயை மூட மோகத்தா 
லுணர்வ தின்றி , யே துவொன் றிசையா வென்ற 
னுண்மையா மறிவைக் காணா, ரீதென முநிகட் 
கெல்லா மியம்பின னிமையோர்க் கீசன் . 49 

நானே மாயை தனைக்கடந்து நிற்பேன் ஞாலந் 
தனையியற்றே , னேனை யனவு மெனையொழிய 
யாதோர் செயலு மில்ல தனா , னானே சகத்தை 
நடத்தியிடு நாத னென்று நடுவென்று , மானா 


2. சாங்கிய யோக அத்தியாயம் . 21 


யானா 


வறிவோ ரறிந் திடுவ ரென்றே யருளிச் செய் 
தனனால் . 

50 
எங்குந் தானா யாவையுமாய் நின்றே யொன்றா 
யழிவின்றி , 

யங்க மொன்றின் றறிவேயாய் 
நுண்ணி , 

தாய வருள் வடிவைத் , தங்கு ஞா 
யோகத்தான் முன்பா சரித்துப் பினை வந்தெ , 
னங்க மான பேரொளியோ டொன்றி 
யடங்கிடுவார் . 

51 
ஆங்கவர்க ளென்னுடைய மாயையைவ சித்து , 
நீங்கியபின் னின்மலம தாயவுரு வாவ , ரீங்கிது 
செ யாதவர்க ளென்று மெனை யெய்தா , ரோங்கி 
வரு பந்தமதி னின்றுடனு ழைப்பார் . 52 

சுத்தனா யொன்றா யென்னைக் கூடிடுந் தொன் 
மை யோர்க , ளெத்தனை நூறு கோடி கற்பங்க 
டான்சென் சாலு , மெய்த்தக மீளா ரென்றன் 
விளக்குமெய் யருளா லென்றே , யித் தகைத் 
தெனவே வேத மியம்பிடு மென்றா னீசன் . 

53 
என்னா லுங்கட் கியம்பியவிஞ் ஞாந 
யோகிகட்கும் , 

முமது புத்திரர்க்கும் 
மியோக 

சாங்கியந்தாஞ் , சொன்னா 


ஞாந 


பின்னா 


பேணு 


22 


ஈஸ்வர கீதை . 


லாகு 


மல்லாரைத் தூரவொழிப்ப 
வென்றே , தன்னே எனையா னாமீசன் றானே 
சாற்றி யருளினான் . 

54 
அன்றரி யாமை யாகி யருள் செய்த புராணந் 
தன்னின் , முன்றிகழ் பிறவி தீர முநிகளுக் கீசன் 
சொன்னான் , குன்றிடா மறையினீறாங் கீதையி 
னிரண்டா மத்தை , யின்றெலா மறியும் வண்ண 
மியன்றவா றுரைத்த தன்றே . 

55 
2. சாங்கிய யோக அத்தியாயம் முற்றிற்று . 

ஆக விருத்தம் - 85 . 


3 . 


சம்பிரதாய அத்தியாயம் . 


முன்ன நான்மறை யோ திமு டிந்ததை 
யுன்னு மாறரி தாகிய வொன்றினை 
ஞன்னு ஞாநமு ஞேயமு மல்லதை 
யின்னங் கேண்மினென் றீசனி யம்பினான் . 1 
நன்றாய் ஞாந கநமாகி 

வெல்லாம் 
பிறப்பிடமா , யொன்றாய் வேறோர் பொரு 


நாகா 


3. சம்பிரதாய அத்தியாயம் . 


23 


பொன்றா 


ளின்றி யொளியா யொன்றோ டுவமிப்ப , தன்றா 
யகில சராசரங்கட் காதா ரந்தா னாயென்றும் , 
ததுவா 

யவிகாரப் பொருளாய்ப் 
புலனாய்ப் புணர்ப்பரி தாய் . 

2 
இரண்டா வதிலா தளவைகளா 

லெட்டா 
ததுவா யெங்கெங்குஞ், சிரங்கால் கைகண் 
முகமுடைத்தாய்த் தெரியப் படாதாய்த் திர 
மாகி , யிரும்பார் நீர் தீ கால்வான 

மெல்லா 
மிருத்தற் கிடமாகும் , பாந்தா னுணர்ந்தோர் 
நிர்க்குணமாம் பரம வியோம மென்பர்களால் . 3 


அரிதா யறியா வறிவேயா மனைத்தா ருயிர்க்கு 
முயிரந் தப் , பெரிதா யகமும் பறமுமாம் பிரம 
நானே பிறர்க்கென்றும் , தெரியா தென்னா 
லேபாம்பி யென்பா லிருந்திச் சகமெல்லாஞ், 
சரியா நின்ற தென்றறிவான் சகல வேதங் களு 
மறிவான் . 

4 
ஒருதா னாய பரம்பொருளை யுணாப் படாத 
வியல்பதனாற் , றெரியா மையெனப் படுமந்தத் 
தெரியா மையிலே திகழ்காலம் , பிரதா நந்தான் 
புமான்பிறந்த வவற்றான் முழுதும் பிறத்தலினா, 


24 


ஈய்வர கீதை. 


னிருபா திகமாம் பிரமமய நிகழ்வே யிந்த நிகழ் 
வெல்லாம் . 

5 
சொன்ன காலம் பகு திபுமான் றோற்ற மென் 
பா லிரண்டிற்கு , முன்ன ராகுங் காலமிவை 
மூன்று மென்பா லே முடியு , மன்ன தன்மை 
யாலாதி யந்த மின்றி யந்நியமா , யென்னில் 
வேறா யின்மையினா லென்ன துருவே யென்பர் 
களால் . 

6 
மகமுத லாக விசேடமீ ராக மன்னுமிச் சகத் 
தெலாந் தந்து , சகலவா ருயிர்க்கும் மோக 
மே செய்யுஞ் சத்தியைப் பகுதியா கவுமப் , 
பகுதியி லாங்கா ரத்துடன் புணர்ப்பாற் பஞ்ச 
விஞ் சகனெனப் பட்டுச் சுகமொடு 
துய்ப்பவன் 
புருட 

துணிந்தனர் 
தொல்லோர் . 

7 
ஆதிவி காரப் பகுதியின் மானா மறிதலில் 
விஞ்ஞா தாவும வன்பே , ரேதவ கங்கா ரம்மென 
மானா மொருவனு மேயங் கிருபெய ருற்றான் , 
றீ துறு தேகங் கொண்டும் டத்துஞ் சீவனு 
டமாகச் செப்புதலுற்றா, னாதலி னெந்தப் பிறவியு 
மின்ப துன்பமு மாங்கா ரத்தவனாலே . 

8 


துக்கங் 


னாகவர் 


3. சம்பிரதாய அத்தியாயம் . 


25 


கோல மறிவே சீவனுக்குக் கொண்டு துய்க்குக் 
கருவிமாஞ், சாலு மதனா 

மதனா லவிவேக மதனாற் 
அன்பஞ் சாருமான் , மாலும் பகுதி யிற்புருடன் 
வைத்த பற்றான் மற்றந் தக் , காலஞ் செய்யும் 
பிறப்பிறப்புக் கதுவே யென்றுங் காரணமாம் . 9 

படைப்பதுங் காலந் தானே படைத்தவை 
யாவு நேராய்த் , துடைப்பதுங் காலந் தானே 
தொல்லையீ றில்லாக் காலத், திடைப்படத் 
தோன்றி மாயு 

மியாவையு 

மியாவ ரேனுங் , 
கடப்பவ ரில்லைக் காலங் காலமே 

கடந்து 
கிற்கும் . 

10 
நிகில வுலகு நடக்கும் வகை நேரே நியமிக் 
கின்றதது , சகல வுயிர்க்கு முயிருமது தானே 
யுள்ளா யிருக்குமது , வகில வறிவு முடையதது 
வாத லான்மற் றக்காலம் , பகா வுறுவர் சநாதக 
னாம் பகவான் புருடோத் தமனாக . 

11 
இந்தி யங்களிற் பாமா மரத்திலாங் கார 
மந்த மானவாங் காரத்திற் பரமவ்வி யத்தம் 
பந்த மாமதிற் புமான்பா மதிற்பரங் கால 
மிந்த யாவைக்கு முயிரிதிங் கிதனினா லெல்லாம் . 


26 


ஈய்வர கீதை . 


சகத்தி னுயிராங் காலபாந் தன்னில் வியோ 
மம் பாமதனை , மிகுத்து நின்ற வியல்பதனால் 
வியோமா தீத னாயெல்லாந் , தெகித்த வதனா 
லகலென்று செப்பப் பட்ட யானாகும் , பகுப் 
பொன் றில்லாப் பரப்பிரம மென்னில் வேறோர் 
பரமில்லை . 

13 


டாகா 


தொரு 


பாமா மெல்லாப் பொருளுக்கும் பாமா யுள்ள 
வெனையறிந்த , வாமா முவேன் நானென்று 
மரியான் பிறவான் மன்னுசரா , சாமா முலக 
மெனையொழியத் தானுண் 
காலும் , திரமா நானே யுலகனைத்துஞ் செய்கின் 
றேனுஞ் சிதைப்பேனும் . 

14 
ஏகமாய் நின்ற வென்ற னே வலா லெல்லை 
யில்லா , மோகமாஞ் சகத்தை யென்றன் முன்ன 
ரே நின்று காலம் , பாகமாய்ப் பண்ணு மென்று 
பாம்பா னருளி யீதே , யாகும்வே தங்க ளெல்லா 
மறைந்ததென் றருளிச் செய்தான் . 

15 
3. சம்பிரதாய அத்தியாயம் முற்றிற்று . 

ஆக விருத்தம் - 100 . 


4. பத்திமை அத்தியாயம் . 


விரிந்த திங் கேவனால் விண்மு தற்பொருள் 
பெருந்தகை யாமவன் பெருமை பேசிடப் 
பாந்தெழு சிந்தையை யொருக்கிப் பத்தியா 
லருந்தவர் கேண்மினென் றருளிச் செய்குவான் .1 

சகத்துளோ ரியாவர்க்குஞ் சான்றாகி யா 
னென்று , மகத்துளே நின்றாலும் பழகியபத் 
தியினன்றி , மகத்கினாற் முகத்தான் மாதவத் 
தான் மற்றுமொரு , முகத்தினா லொருவர்க்கு 
முன்னிற்கு மவனல்லேன் . 

2 
ஈங்கென துள்ளா யிருக்கவெப் பொருளு 
மெதுக்குமுள் ளாகியா னிருப்பன் , நாங்குவன் 
முழுதுந் தருகுவ னெல்லாஞ் சகலமு மழிவ 
தென் றன்னா, லோங்கிய முறிவர் பிதிரர்மற் 
றும்ப சொளிமிகும் பிரமரிக் திரர்வே , நாங்கொள் 
மிகுத்தோ ரியாவரே யாக வவருமென் னுண் 
மையை யறியார் . 

3 
சந்ததம் வேத மியாவையும் பரமாச் சாற்ற 
வும் படுவதில் கெனையே , யந் தண செல்லாம் 


காளி 


28 


ஈஸ்வர கீதை 


வேள்வியி னாலு மங்கியிற் போற்றுவ தெனையே , 
யெந்தலோ கத்தும் பிதாமகன் முதலா மியா 
மிறைஞ்சுவ தெனையே , 

சிந்தையை 
யொருக்கி யோகிக ளுளத்தே 

தியாகமுற் 
றிருப்பது மெனையே . 

4 
ஏக னாகி நிற்கின்ற யானே யெல்லா விமை 
யவர்க்கும் , தேகம் பண்னணி யவற்றுள்ளே தித 
னாய் நிற்ற லாய்ச்செய்ய , மியாக மெல்லா 
மெனைக்குறித்தே யியற்று கின்ற வற்றிலவிர்ப் , 
பாகங் கொள்வே னானவற்றின் பயனுங் கொடுக் 
கப் படுவேனான் . 

5 
பத்தியினா லியாவர்சிலர் பாவியெனைப் பணி 
கின்றார் , சத்தியமே யவர்களுக்குச் சந்நிதிபண் 
ணாநிற்ப , னித்தமுன்னா நால்வேத நிட்டர்களா 
யறநெறிசே , ருத்தமரா மவரெனினு மொழி 
வறவே யுணர்கில்லார் . 

6 
மறையவ ராசர் மாதவஞ் சிறந்த வணிகர்தா 
மநத்தினால் வணங்கிற் , குறைவறு பாமா நந்த 
மாம் பதத்தைக் கொடுப்பனான் 

குலமிலா 
வெந்தக் , கறையுறுங் குலத்தோ ராயினு மதனைக் 


4. பத்திமை அத்தியாயம் . 


29 


காலபா கத்திலே பெறுவ , ரிறையென வெனை 
யே பத்தியான் மலரிட் டிடைவிடா திறைஞ்சுவ 
ராகில் . 

7 


பழுதிலவ சென்னுடைய பத்தரொரு காலு , 
மழிவிலர்க ளென்றடியி லேயறைத லுற்றேன் . 
றொழுதவரொனன்பனையெ னைத்தொழுதலுற் 
றோ , சொழியவிகழ் வாருமெனை யேயிகழ்த 
லுற்றார் . 

8 
கலையாள ரியாவரினுங் காயா தன் மலராத , 
லிலையாத னீராத லியன்ற துகொண் டென் 
பாலே , நிலையாய பத்தியினா னித்தமெனை வவழி 
படுவான் , றலையாய வன்பனெனக் கியாவரினுந் 
தானினியான் . 

9 
படைத்தவனைப் படைத்தவற்குப் பண்டையே 
மறையனைத்துங் , கொடுத்தவனா 

னாதலிலெக் 
குரவர்க்குங் குருபானான் , றுடைப்பவனா னசுரர் 
களைத் தொல்லறத்தி னின்றோரை , யிடர்ப்படுமா 
றொழித்தவர்கட் கின்பமளித் திடுபவனான் . 10 

ஓது மியோகியர்க டங்க ளுற்பவ மொழிப்ப 
னானுறு பிறப்பினுக் , கேது நானொரு பிறப்பி 


30 


ஈஸ்வர கீதை. 


நானது 


றப்புமில னாவ னானிவகி லத்தினுக் , காதி 

துடைப்ப னானது புரப்ப னான் முழு 
தளிப்பனா , னீதி 

னீதி தானினைய லற்ற மாயை 
செய்து நித்த னாய்மறைய நிற்பனான் . 

11 
வஞ்ச மாயையொரு சத்தி யென் றனது மற்றி 
யாரையும் யக்குமாம் , விஞ்சை யாகு மொரு 
சத்தி மற்றெனது விமல யோகுபுணர் வார்கடந் , 
நெஞ்சின் மேவியத னாலம் மாயையினை நீக்கி 
யேநிகழு கிற்பனா, னஞ்சி டாதெனைய நந்த சத்தி 
களு மியானினைத்தவண மாகுமால் . 12 

ஆலம் பாமாஞ் சத்திகளுக் காலம் 
னடங்கவுமென் , பாலங் கிருக்கு முத்தியு மென் 
பாலே யெவர்க்கு முள்ளாயென் , மாலொன் 
றியமா யையையடைந்து மலரோன் 

வடிவு 
கொண்டொன்று , ஞாலந் தன்னை யுண்டாகப் 
பண்ணு நாநா விதமாக . 

13 
ஓதி யாவையுந் தானாயு யிர்க்கெலா 

னாகிய நாராய ணனெனுந் 
தீதி லாதவென் சத்திதி தித்தலா 
லீதெ லாநிலை பெற்றேயி லங்குமால் . 14 


பகை 


நாத 


4. பத்திமை அத்தியாயம் . 


31 


மூன்றா வதுருத் திரமூர்த் திய தாய்த் 
தோன்றா வகையின் று துடைப் பதனைச் 
சான்றோர் பலர்தா மதகா லமென 
ஆன்றா வென தா கவுரைப் பர்களால் . 


15 


நித்தமிய மத்துடனே நெறியுறப்பார்ப் பார் 
கள் சிலர் , பத்தியாற் பார்ப்பர்சிலர் பாவனை 
யாற் பார்ப்பர்சிலர் , சத்தியமா ஞாநத்தாற் 
பார்ப்பர்சிலர் சாற்றுகின்ற , வெத்திறத்தா 
ரினுமிவனே யெனையுணரு மெய்ஞ்ஞாநி . 16 


அறிவால் வழிபா டுறுவா னெவன்மற் 
றவனென்னிற் , பிறிவா னவனியா னெனவே 
நினைமின் பிறர் தாமு , முறவால் வழிபா டுடையா 
படையா சொருகாலம் , பிறவா ழியிடைப் பிரிவா 
யெனையே பெறுகின்றார் . 

17 


எல்லா வுலகங் களுமென் பாலே யென்னாலே , 
செல்லா நின்றுஞ் செயலொன் றிலனான் சிவ 
யோகி , யல்லா னடவா தெனவும் மந்தச் செய 
லென்பா , லில்லா தமையும் மறிவா னென்றும் 
பிறிவானால் . 

18 


32 


ஈஸ்வர கீதை. 


19 


கால மாகிய பாஞ்செயு முழுவதுங் கண்டு 
கொண் டிருப்பேனா, னூலி னாலு நுண் ணுணர் 
வினாற் பிறிதினா னுவன்றிடப் 

படுவேனான் , 
மாலி லாதமா யோகிமா தேவனான் மகத்துவ 
மெனக்குண்டா , மூல மாகிய பரத்தினிற் பாமமா 
முறைமையான் மொழிகின்றேன் . 

படைப்பவனா னெப்பொழுதும் பாம்பாயோ 
கிக்கிருந்து , நடத்துவனா னனவொடுக்க மிலா 
ஞாந யோகத்தாற் , கிடைத் திடுமென் றனை 
யாகக் கெழுமியயோ காநந்தத் , திடைப்படலா 
னடஞ்செய்வே னெல்லையில்பே ரின்பத்தால் . 20 


யானாடு மியல்பறிவா னெல்லாவே தமுமறி 
வான் , வானாடர் மாமறைக ளறைகின்ற மறை 
விதனைத் , தானாளும் பெறவுரியான் றவமுடையா 
னிசமுடையா , 

னானாத வன்புடையா னாகிதவ 
நலமுடையான் . 

21 
4. பத்திமை அத்தியாயம் முற்றிற்று . 

ஆக விருத்தம் - 121 . 


5. விசுவ ரூப அத்தியாயம் . 


இவ்வளவு தானருளி யின்பமுட னன்பர்க் 
கவ்வளவி லாத திரு மேனியத னாலே 
யெவ்வொளியு மானவனி லங்கியவ ருள்ளே 
செவ்வொளிவி ளங்கநட நின்று செயலுற்றான் . 1 
எண்ணமதி றந்தபா யோகவிதயத்தே 
வண்ணமதி லாதபா மாகியம கேசன் 
விண்ணினிடை யேவிமல னானவரி யோடுங் 
கண்ணினெதிர் நின்று நட மாடவவர் கண்டார் . 2 

எவன் மாயை யிந்தவுல கெல்லா மாகி யிருப்ப 
துவா , மேவ னாலே நடக்கின்ற தேவன் பதங்கள் 
சிந்தித்தே, பாவ மான வஞ்ஞாநந் தன்னா லுண் 
டாம் பயம் போகு , மாவ வந்தப் பாம்பொருணின் 
முடக் கண்டா ரன்போடும் . 

3 
நித்திரையு முதவதில் வாயுவைநிறுத்திப் , பத்தி 
யொடு சாந்தியைய டைந்தபா யோகத் , துத்த 
மர்க ளாதலுத யாத்தமா மில்லாச் , சுத்தவொளி 
யோடவ்வொளி கண்டனர்க யோர் . 4 


34 


ஈய்வர கீதை. 


கணமாத் திரையிற் கழல்கை தொழுவோ 
ருணரா மையழிக் குமுருத் திரனை 
வணநா டரியானையம்மா முநிவர் 
கணமா வெளிகண் டனர்கம் மிசையே . 5 
சிரங்க ளாயிரஞ் சேவடி யாயிரங் 
காங்களாயிர மாய்க்காத் தேந்திய 
வாங்கொ டண்டமு மோங்கிய சூலமும் 
பரந்த வேணியும் பான்மதிக் கண்ணியும் . 6 

புண்டரிக வரியுடையும் பொன்னொளியாற் 
பூமகன் பே , பண்டமெலா மாவரித்த வநலிரவி 
மதியென்னக் , கொண்டிலகு முக்கண்ணுங் கூரெ 
யிறுங் கோடிபெய , ருண்டருக்க செறிக்கின்றா 
ரெனத் திகழு மோருருவும் . 

7 
தன தான திருவுருவிற் சகமெலாம் பிறந்து தன 
தாலாலே யழியமிக வதிசயமாம் படிகாட்டி 
யினமான தில்லாத விந்தவடி வந்தானே 
யனையாகின் றாகாசந் தனிலாடி யருளினனால் . 8 

ஞாலமெலாஞ் செய்கின்ற நாதனைஞா நச் 
சுடரைக் , காலவுரு வனைக்கலைக ளியாவையுமாங் 


6. விசுவ ரூப அத்தியாயம் . 


35 


மாசை . 


காரணனை , யாலமமர் 

களத்தனையிவ் வனைத் 
துயிர்க்கு மதிப்பதியைச் , சீலமிகு யோகிகடஞ் 
சிந்தனையிற் றிகழ்தேசை . 

9 
உற்பவநோயுற்றவர்க ளொழிப்பதனுக் கொரு 
மருந்தாங் , கற்பகத்தை யோகிகடங் காரணத்தை 
யாரணந்தேர் , தற்பதத்தைப் பரமான சத்திகட்குச் 
சத்தியா , மற்புதவா தாரத்தை யமரேசர் தொழு 

10 
ஆகா தழியா திருந்தபா மாநந் தத்தை யகி 
லத்துக் , கேகா திபனை யெத்தேவு மெல்லா 
முரிவர் களுமிறைஞ்சி , கோ வென்னு நின்மலனை 
நித்யத் துவத்தை நிரந்தரமா , மியோகா லடையு 
முயர்பதியை யொளிகட் கெல்லா முள்ளொ 
ளியை . 

11 
துறவின ரறிவிடைத் தோன்றுஞ் சோதியை 
யு றவினி லறிபவர்க் கெளிய வுண்மையைப் 
பிறிவினி லறிவரி தாய பெற்றியை 
யறிவினை யறியவர்க் கருளு மண்ணலை . 

12 
மாதா விலியா கியகருணை மாதே வனைமா 
மாதவத்தி , னாதா ரத்தை பொருகாலு மழியாச் 


86 


ஈஸ்வர கீதை. 


செல்வ மளிப்பவனைப் , பேதா பேத மற்றெல்லாச் 
தானா யிருந்த பிரமத்தை , யோதா துணரு மியோ 
கத்தை யளித்தற் குரிய வொண்சுடரை . 13 

உருவோவில் கருவோவென் றும்பர்க்கு முணர் 
வரிதாய்க் , கருவாகி நின்றபெருங் கண்ணான 
காரணனைச் , சொரூபாநந் தனைத் தனது சோதி 
யுளத் தேதோன்றக், குருவாகுந் திருமேனி 
கொண்டாடக் கண்டார்கள் . 

14 


கண்டு மாயையை 


யதற்கு ளேயொருவர் 
காணொ ணாவகைக பந்து தா , னண்டர் மாயை 
யை மறைத்து மீண்டுவெளி யாகி யாடியரு ளண் 
ணலை , வண்டு ழாய்முடிய னான வச்சகல லோக 
யோநியையி டத்திலே , கொண்ட கோலமொடு 
கண்டு மாமுநிவர் கூறொணாவுவகை கூடினார் . 15 

குரம்பையினுள் ளேயி தயக் குகையின் மறைக் 
திருக்கின்ற , பாம்பொருளைக் கண்ணாலே பார்த் 
துப்பல் காற்பணிந்து , காந்தலையிற் குவித்துத்தங் 
காதல்கரை யழிவுறநின் , சாந்தாவோங்கார் 

காரத்தை 
யுச்சரித்தங் குபநிடத்தால் . 

16 


5. விசுவ ரூப அத்தியாயம் . 


37 


பழுதி லீசன் முன் பாவகற் கண்டதோ 
ரிழுது போலவி தயமெ லாமுக 
வழுது மன்பினொ டாடியும் பாடியந் 
தொழுது தோத்திரஞ் செய்யத்தொடங்கினார் . 

ஆகமுறு மாருயிர் நீ யவ்வுயிர்க்கு மதிபதிரீ , 
போக நுகர் புருடனுநீ நுகர்விக்கும் புராதநனி 
யோகி யுணர்பவனீ யுளந்தொறுநின் றுணர் 
கின்ற , வேகனீ நிந்மலமா யாவையுமாம் பாம் 
பொருணீ . 

18 
காண மெல்லா மொடுங்கினவர் காயத்துள்ளே 
கதியாகிப் , பிரம யோகி யாயுள்ள பெரும் வென் 
றும் பிறவா தாய் , மாண மில்லா நின்செம்பொன் 
வடிவே பாமாய் மற்றெதிலும் , பாம மாகி யுயிர்க் 
குயிராய் நிற்கும் பாமாய்ப் பார்க்கின்றோம் . 19 

பாமா ணுவின துருவாகிப் படைப்பாய் நீபல் 
லுலகுகளும் , திரமா முன்னா லேயுண்டாஞ் சிறிதிற் 
சிறி தாய் மிகப்பெரிதிற் , பெரிதாய் நின்னில் 
வேறில்லாப் பெருமை காணும் பெருந்தகமைக் , 
குரியா செல்லா மொருேேய வேறொன் றிலதென் 
றுரைப்பர்களால் . 

20 


38 


ஈஸ்வர கீதை. 


போதனாகிய புராணனாம் புருடனைப் பொருட் 
கெலா முயிராக , வாதி நாள் படைத் தனையவன் 
படைத்தன னகிலமு மந்நாளே , வேத மியாவை 
யும் விரித்தனை யுன்னிலே மீளவு மனைத்திற்கு , 
மேது பூதனா யுளந்தொறு மிலங்குநின் னியல்பு 
கண் டன் மெந்தாய் . 

21 
இப்பிரம சக்கரமி யங்குவது முன்பா 
லப்பெரிய மாயையுடை யாயமல நீயே 
சிற்பாம யோகபதி திவ்யாட நாரின் 
பத்மசா ணங்கள் சாணென்றுபணி கின்றோம் . 22 

எந்தை நீ பாமா காசத் திடையுறு நிருத்தங் 
கண்டோ , மிந்தவெப் பொருளு மானா யேகநீ 
யாகி நின்ற , வந் தமின் மகிமா வைக்கண் டதிசய 
மாக வுன்ன , தந்தமில் பாமா நந்த மநுபவித் 
தநுப வித்தேம் . 

23 
உன்னுரையா மோங்கார முயர்முத்திக் கொரு 
விதை , துன்னியுட றோறு தோன்றாமை மறைக் 
திருத்தி , நின்னிடையெல் லாமாய நீமாயாய் நின் 
னொழிய, வந்நியமா யுளவெல்லா மசத்தியமென் 
மறைவர்களால் , 

24 


5. விசுவ ரூப அத்தியாயம் . 


39 


தொழுதரு மறையெலாந் துதிப்ப துன்னையே 
பழுதறு முநிவர்கள் பணிவ துன்னையே 
யொழிவற வுணர்பவ ருணர்வ துன்னையே 
யழிவற நினைபவ ரடைவ துன்னையே . 25 


ஒருமறை யருந்த சாகை கொண்டுன துருவ 
மொன்றி , னருமையை யறிவிக் கின்ற வப்படி 
யறிய வுன்றன் , பெருமையை யறிவார் சாந்தி 
பெறுபவர் பெறாதா செல்லாங் , கருமய லுறுவார் 
சாந்தி கநவிலுங் காண மாட்டார் . 

26 
ஆதி தேவ னீயுலகனைத்து யிர்க்கு மாதியா , 
மைக்குமண்ண 

லெல்லை யற்ற 
வின்பமெப் , 

மேவி 

யென்றுமைம்பு 
லப்ப டாதி ருப்பதோர் , சோதி யாகி நித்த 
முத்த சுத்த னாயி ருக்குமால் . 

27 


யீதெ 


லாம 


போது 


படைத்தி நீயளித்திபே டைத்த யாவு முன் 
னிலே , யுடைத்தி நீயொ ருத்தனேயு ணர்ந்து 
கொண்டி ருத்திநீ , யடைத்தி நீயு ளத்திலேறி 
னன்பை யேயொ ளிக்குமா , தடைப்ப டாம 
லென்றுநின் ச ரண்ப ணிந்து சாருகோம் . 28 


40 


ஈஸ்வர கீதை . 


யோகி யாகி யுயிராகி யுணர்வா கை 

யிணை 
யில்லா , வேக னாகி யிந்திரனு மரியு மயனு 
மீசனுமாஞ், சேகி தாவுந் தாதாவுந் தீயு மதியுந் 
திநகானு , மாகி வெவ்வே றனைத் துருவு மானா 
யெனவே யறைகுவரால் . 

29 
அகில வுலகு மிருப்பிட நீ யறிய வேண்டு 
மக்காமீ , சகல தருமங் களும் வளர்க்குந் தாய் 
புருடோத் தமன்றானீ , புகலு மரி ேபூமகனீ புராரி 
நீயெப் பொருளுக்கும் , பகுதி நீநீ யொழிவின்றி 
நிலையாய் நிற்கும் பாம்பாம் . 

30 
காண மியாவையுங் கடந்திருள் கடந்துனைக் 
ராதித்த, 

வருண மானசிந் மாத்திர 
நேத்திர முதற்புலன் மாஞ்செல்லாப் ,, 
மேகமாம் புருடனோர் பிறிதிலாப் பெருமை 
யாற் பேச்சற்ற , பாம மான் முதற் பகுதியிர்க் 
குணம்வெறும் பாழென நிகழ்கின்றார் . 31 
ஓதுமொ லியூறு ருச்சுவைநாற் றந்தனக்கற் 
மு திமு டிவில்பா மாயசிந் திதமாய்ப் 

சேகிதா - தாதா , என்றவை ஒவ் வொரு 
தெய்வத்தின் பெயர்கள் , 


கண்டவ 


பிரம் 


5. விசுவ ரூப அத்தியாயம் . 


41 


பூதமனைத்தினுக்கு முள்ளாய்ப்பு றம்புமாஞ் 
சோதிரி னையறிந்தார் துஞ்சார்பிறவாரால் . 32 


மின்னதென 


எந்த யோகிகளு நாடு கின்றபா யோகி நின் 
னடியி றைஞ்சுகோ , மந்த மாதியில் நந்த சக்தி 
யுடை யண்ண னின்னடியிறைஞ்சுகோஞ், சந்த 

நாடு 

மாறரிய சம்பு வேட்டியி 
றைஞ்சுகோம் , பந்த மொன்றில்பரி சுத்த நற் 
பாம பாத பங்கயமி றைஞ்சுகோம் . 

33 
கூடுகின் றுருகு மிறைவன் ஞாகக் கூத்தினைக் 
கண்டுகும் பிட்டே , நாடுமெங் கண்க ளுன் றிரு 
மேனி யன்றிமற் றொன்றையு நாடா , வோடுமிம் 
மாமு மொழிவற நிறைந்த வுனை யல தொரு 
பொருளுணராப் , பீடுறு கமல மலர்ப்பாதம் பணிந் 
தெம் பிறவிவே மறுத்தனம் பிரானே . 34 
பவனே நின்னடி பணிகோம் 

பவோற்பவ 
னேயடி பணிகோங் , தவனே நின்னடி பணிகோஞ் 
சங்கா னேயடி பணிகோ , மிவனே யென்றிட 
விங்க னெழுந் தரு ளும்பே ாருளே , சிவனே 
யெத்தே வர்க்குந் தேவே நின்னடி பணிகோம் . 35 


42 


ஈஸ்வர கீதை . 


காம னீறுசெய் கண்ணைவ ணங்குதுங் கால 
னூறிய காலைவ ணங்குதும் , சாம கீதனை நாளும்வ 
ணங்கு துந் தாளி லெந்தலை யாரவ ணங்கு துஞ், 
நாம ரூபம தின்றிய னைத்துமா நாம ரூபனை 
நாளும்வ ணங்கு துஞ், சேம மாகிய வீடரு ளெந் 
தையாஞ் சிவப்பிரகாசனை யென்றும்வ ணங்கு 
தும் . 

36 


வாயகம் 


உருப்ப நேகவித மாகியோருருவனாமுருத்திரம் 
னுள் குவார் , விருப்ப னேயவர்க டற்பெ ரும்பிறவி 
வெந்து சீறெழவி ழிப்பதோர் , செருப்ப னே 
நினைவு றப்ப டாவொருவி ருத்த னேநிமல செஞ் 
சகத் , திருப்ப னேயிறைவ னேசி 
வென்று சேவடியி றைஞ்சினார் . 

37 
எந்தையள வற்ற திரு மேனியையி றைஞ்சிச் 
சிந்தைகளி கூருமள விற்சிவனை நேரே 
யந்தமறு தன்னையருள் செய்யவரு ளாலே 
வந்த திரு மேனியினை மாலினொடு கண்டார் . - 38 

அளவி றந்தவ னளவுபட் டிருந்தவவ் வருள் 
கண் , இளம்வி யந்துநின் னொப்பிலா வுருவுகண் 
டுய்ந்தோங் , களவொழிந்துளங் காதலிக் கின்ற 


6. சிவ சத்தி செய லுரைத்த அத்யாயம் . 43 


துன் கரைதீர் , வளமை யின்னமுங் கேட்கவென் 
நடிவணங் கினரால் . 


39 


மேல தான தன் பெருமையைக் கேட்கமேன் 
மேலுஞ், சால தாந்தவஞ் செயத்தகு தபோதகர் 
தமக்குக் , கால காலனெக் கடவுளுந் தொழு 
தெழுங் கடவுண் , மூல மாதவன் றன் முகம் 
பார்த்து மேன் மொழிவான் . 

40 
5. விசுவ நப அத்தியாயம் முற்றிற்று . 

ஆக விருத்தம் - 161 . 


6. சிவ சத்தியின் 
செய லுரைத்த அத்தியாயம். 


காத லான்முநிவர் கேண்மி னென்பெருமை 
காணு மாறருமை கண்டுதா , னோத லான் மறையெ 
னுள்ள வாற்றியு முற்ப விப்பதுல கென்றனா , 
லீதெலாமுநிலை பெற்றி யங்குவது மென்றனா 
லழிவு மென்றனா, லாத லாலழிவி லாத றப் 
பழைய னான நான் முழுது மாகுவேன் , 1 


44 ஈஸ்வர கீதை . 


அகிலபூ தங்க ளுக்கு மந்தரி யாமி யாய்கான் , 
சகல தமுமென் னுள்ளே சாரநான் பாங்கி 
நிற்ப , னிகிலமு மதிலெங் கண்ணு நிற்பவ னெனவு 
மென்னைப் , புகலவும் படாதே யென்னிற் பொ 
ருள்பிறி தின்மை யாலே . 

2 


செப்பிடவொ ணாதெதிர் தெரிந்திடவ முங்கட் 
கெப்படிரி கழ்ந்தது வென்னுடைய மேனி 
யப்படியி ருந்தவெனை மாயையத னாலே 
யொப்பிடரினைந்திடுவ ரேயுணர்வி லாதார் . 

3 
மேவியா தினுமுளனாய் வியனுலகை நடத் 
துவனான் , றாவிலா வென்னாலே சகலகலை களு 
நடக்கு , மோவிலா வொருகூற்றா லுண்டாகு 
முலகனைத்து , மாய்வதா மற்றொன்றா லிருமையு 
மென் மாயையதால் . 

4 


ஈங்காதி யிடைமுடிவற் றிருப்பேனென் மாயை 
யினா , பாங்காகப் பகுதியுமான் பண்ணினன் முற் 
பவத்தாமா , னாங்கார முதலாக வனைத்தும் விரிந் 
தனவதனா , லோங்காரப் பொருளாமென் னொளி 
பின்விரி வுலகெல்லாம் . 

5 


6. சிவ சத்தி செய லுரைத்த அத்யாயம் . 45 


மொன்றாய்ப் 


கரிய தாய் நின்றிவ் வுலகினுக் கெல்லாங் 
காலசக் கரந்தனை நடத்து , மிரணிய கருப்ப 
னாகுமார் த் தாண்ட னென்னிடைத் தோன் 
றின னென்னா , புரியும்வே தங்க ணான்கையு 

பொருள தாய்ப் புராணமாய்ப் 
புணர்தற் , கரியதி லரிதா ஞாநயோ கதையு 
மடியிலே யவற்களித் தனனால் . 

6 
எந்த நாளுமெனை யேரி னைந்தவியல் பாலே 
யென்னருளி னாலயன் , சந்த நாடரிய திவ்ய 
மாமெனது தன்மை தானவத ரிக்கிறா , னந்த 
மாதியிலென் னேவ லாலவனிவ் வகில லோக 
மும மைக்கிறா, னிந்த நாரணன ளிக்கு மாறு 
மிவ னென்னில் வேறெனவி லாமையால் . 

7 
கடையுகம திற்கடிய காலவா லாய்நின் 
றடையவுமு ருத்திரன ழிப்பதுமென் னாலே 
யுடையவலி யாலுலவு மூதையுட லுய்த்தே 
நடையை முதலானவைநடத்துவது மென்னால் . 8 

தெய்வங் களுக்கும் பிதிரர்க்குஞ் செய்யும் 
பூசை யாகின்ற , வவியங் கவியம் பாகஞ்செய் 
தநலோ னளிப்ப தென்னாலே , யுய்வந் திடுமா 


46 


ஈஸ்வர கீதை. 


அதரத்தீ யாகு மவனுண் டனவெல்லா , மெய் 
வெந் திடாம லென்னியமத் தாலே வேவித் 
திடுகின்றான் . 

9 
வருணனெனு மகிலசல பதியு மழை வாவுதவு , 
மருணனெனு முலகு திகழ் வது செயம லனும் 
மிர்த , கிரணனெனு முயிர் மகிழ்வு கெழுமவருள் 
பவனுமெம் , பாணமென விவரெனது பணிவகை 
செய் தொழுகுமவர் . 

10 
மிகப்ப யஞ்செயும ரக்கர் கோனிருதி யாகும் 
விண்ணவனும் வெவ்விதா, மகப்ப யன் றனைய 
ளிக்கு மந்தகனு மாட காதியள வற்றதோர் , 

டன் செய்யள கேச னாமெனது தோழ 
னுஞ்சுருதி சொன்னவா , மகப்ப யன் றனைய 
ளிக்கு மிந்திரனு மற்றெ னேவல் செய்து வாழ் 
வரால் . 

11 


சுகப்ப 


பொல்லாத பேய்களுக்கும் பூதங்க ளனைத் 
தினுக்கு , மல்லாத கணங்களுக்கு மதிபதியா 
கியவீச , னல்லார்க்கு நன்மைபெற நல்குவது 
நாடொறுமென் , சொல்லாலே மற்றவர்க்குச் 
சொல்லவேண் டுவதுண்டோ , 

12 


6. சிவ சத்தி செய லுரைத்த அத்யாயம் . 47 


அருத்திசெய் தங்கிரா வடிவ ணங்குவோ 
னுருத்திர கணத்திலுத் தமனி யோகிகள் 
வருத்தம தொழித்துவாழ் வாம தேவனுந் 
திருத்தமா யென்னுடை யேவல் செய்குவார் . 13 

தக்ககரு மங்களிலே நடத்துவதுஞ் சார்பி 
லர்பால் , விக்கமளித் திடுவதுவும் விநாயகனென் 
னேவலினா , செக்கநிறத் தமார்கள் சே நாபதி 
யாய் ஞாகத்தான் , முக்கியமா மறுமுகனென் 
னே வலையே முயல்கின்றான் . 

14 
மதியி னான்மிகு மரீசியே யாதியாய் மன்னுயி 
எனைத்திற்கும் , பதிக ளாகிய பதின்மரு முலகெ 
லாம் படைப்பதென் பணியாலே , திதிசெய் 
நாரணன் றேவியா கிய திரு செல்வால் குவதென் 
றன் , விதியி னாலென்றன் பணியினாற் கலைமகள் 
விமலவாக் களிக்கின்றாள் . 

15 
வேமெரி நாகி னுள்ளே வீழ்பவர் தம்மை 
யந்தத் , தீமையி னின்று சாவித் திரியெடுப் பதுவு 
மென்னா, லோமெனும் பொருளை ஞாந யோகி 
யர்க் குமையாம் விஞ்சை, யாமக ளருளு மாறு 
மலகிலென் னருளி னாலே . 

16 


48 


ஈய்வர கீதை. 


படவா வரசென் னேவலா லுலகம் பரிப்பதும் 
பாவையு ணின்று , வடவையுண் பதுமென் னேவ 
லாற் பதினான் மதுக்கள் பா லாமுமற் றென்னா , 
சுடருடை யறுக்க ருருத்திரர் வசுக்க டொன் 
மருத் துக்களச் சுங்க , டிடமுற மற்றுந் தேவர்க 
டத்தந் தேவையென் னேவலாற் செய்வார் . 17 


பொருவில் கின்னார் கருடர்கிம் புருடர்சா 
ரணர்கர் , தருவர் சாத்தியர் சித்தர்விச் சாதா 
ரியக்கர் , வெருவ வந்திடு மாக்கர்வே தாளபூ 
தங்க , ளொருவ ரிங்கொழி யாமனான் விதித் 
தவா றுறைவார் . 

18 


மிருது 


நிகழ்ந்திடுங் கலைகள் காட்டைக ணிமிட 
நீதிசெய் சாந்திநாண் முகூர்த்தம் , பகர்ந்திடு 

வாண்டுமா தங்கள் பக்கங்க ளென் 
விதிப் படியே , யுகங்களு மநுக்கட் குள்ளவெல் 
லைகளு முரைத்திடு * பரார்த் தங்க , 
ணிகழ்ந் திடுங் கால பேதமியா வையுநா னிய 
மித்த படியிலே நிலையாம் . 

19 


பரா 


* பரார்த்தம் - பிரம கற்பத்தின் அரை . 


6. சிவ சத்தி செய லுரைத்த அத்யாயம் . 49 


உற்பவச ராசாவி யோரியொரு நாலும் 
பற்பலவ தாகமொழி பாதலமனைத்து 
மெப்புவா மும்பிரம ரண்டமவை யாவு 
மிப்படியி ருக்குமது வென் றனிய மத்தால் . 20 

அந்நிய மின்றி யென்னிலே தோன்று மருந்தபிந் 
நாந்மக மாயென் , றன்னிடை நிகழும் பிரமாண் 
டங்க டனக்கொரு முடிவுதா னில தான் , முன் 
னிறந் தனவு முடிவிலை யென்பான் முளைத்திடப் 
படுவதப் படியே , யென்னிய மத்தாற் றோற்றமு 
நிலையு மிறுதியும் பெறுவதிங் கெல்லாம் . 21 

பூத மைந்தி னொடுமாமும் புத்தி மமதை 
பூதாதி , யாதிப் பகுதி யென்னியமத் தாலே 
யென்பா லாயிருக்கு , மோதி வந்த வனைத் 
திற்கு மியோநி யாகி யுள மாயை , பேதஞ் செய்வ 
தென்னேவ லாலே யன்றிப் பிறிதில்லை . 22 

ஆகமெடுத் தவர்க்கெல்லா மதிபதியா மாந்மா 
வாம் , போகநுகர் பாம்புருட னென்னேவல் புரி 
கின்றான் , மோகமெலா மறமாற்றி முடிவில்பா 
மாநந்த , வேகவெனைத் தரும்விஞ்சை யென் 
னருளா லியங்குவாள் .. 

23 


50 ஈஸ்வர கீதை . 


லுலகமெ 


24 


பலவரை செய்குவதென் பலபா சத்தியினா, 

லாமெனிலே யொழுகவெ னுள் 
ளொழியத் , துலகுப பப்பிரம மாகிய சோதி 
யதா, யிலகுவ னானெனில்வே றில்லையோ 
சங்கியமே . 
தொல்லை யுள்ள வென் சோதியைச் சுத்தமா 
நல்ல வன்பொடு நானுமக் கோதினே 
னொல்லை யுண்மையு ணர்ந்தவர்க் குற்பவ 
மில்லை யில்லையென் றீசனி யம்பினான் . 

25 
6. சிவ சக்தியின் செயலுரைத்த அத்தியாயம் 

முற்றிற்று . 
ஆக விருத்தம் - 186 . 


7. தத்துவ நிசம் விபூதி 

அத்தியாயம் . 


34 
/ 


அகிய மான தற் றறிகு வார்கள்பின் 
செனியு முதவா திகழுந் தேவனார் 
தனிய னானவென் றன்மை யோதநான் 
முரிவர் கேண்மெனா முதல்வ னோதுவான் . 


1 


7. தத்துவ நிசம் விபூதி அத்தியாயம் . 51 


சிரந்தர மாய்மிகத் திரமாய்ச் சிற்சுகந் 
தாந்தனு ருவாயவி கார மாய்ச்சதா 
நிரந்தா மாகிநிட் களமாய் நித்தமாய்ப் 
பாம்பா மானதென் பழைய தாமமால் . 2 
சங்கானா னுருத்திரரி லியோகிகளிற் சம்புநான் 
பங்கமில்சீர் வசுக்கடமிற் பாவகனா கின்றேனான் 
மங்கையரின் மலைமகணான் வலியவரில் வாயுவுநான் 
சிங்கமிரு கங்களினான் நகரில் விண்டுவுநான் . 3 


ை 


ர னிமையவரி லியக்கரில்வச் சிரவ 
ணனான் , சந்திரனான் நாகையில் விரதத்திற் 
சத்தியநா , னெந்திரத்தில் வில்லுநா னிலங்கியசா 
வித்திரியா , மந்திரநான் மந்திரத்தின் மாதவரில் 
வசிட்டனான் . 

4 
ஞாநமதி லென்னுடைய ஞாநநா னன்றான 
யானையயி ராவதநா னாச்சிரமத் தில்லற நான் 
கானமுறு பறவைகளிற் கருடனான் கதியதனி 
னீனமிலா முத்திநா னிராக்கதரி னிருதிநான் . 5 

எண்ணுமதிற் காலநா னெல்லையிலா மாயை 
பல , பண்ணுமவர் களிலரிநான் பாசத்தின் 


52 


ஈஸ்வர கீதை . 


மாயையுநான் , புண்ணியமாங் தீவுகளிற் புட்கா 
நான் பூதத்தில் , விண்ணு நான் றத்துவத்தின் 
மிருத் தியுமா கின்றேனான் . 

6 
சித்தர்களிற் கபிலனான் றேசங்க டனிற்பிரம 
மத்தனா மீசர்களின் மகேசனான் மறைகடமி 
லுத்த மவோங் காரநானூர்களில் வா ரணாசிநான் 
றத்துவஞா கெடம்மிற் சதுர்முகனா கின்றேனான் . 


கற்பங் களின்மா கற்பநான் கணேசர் களி 
லே விகாய கனான் , சர்ப்பங் களிலே யநந்தனான் 
சாயம் புவுநான் மநுக்களிலே , வெற்புக் களின் 
மா மேருநான் விசுவ கன்மா நானெனலாஞ், 
சிற்பஞ் செய்ய வல்லவரிற் சேநா பதிக ளிற் 
குகனான் . 

8 


எவ லார்களிலி ராம னானசுரர் தங்களிற்பிரக 
லா தனான் , மேவலாரகல வெல்லும் வீரர்களில் 
வேளும் வீரபத் திரனுநான் , றாவில் சாமமறை 
தன்னி லத்தின்மிகு சேட்ட சாமமது தானுநா , 
னோவி லா தடைவி லேசு ழன்றிடுமு கங்க ளிற் 
கிருத யுகமுநான் , 

9 


7. தத்துவ நிசம் விபூதி அத்தியாயம் . 53 


தக்க பிரசா பதிதம்மிற் றக்க னானெக் கணங் 
களினும் , விக்கி நவிநா யகனான்றான் வியாத 
னான் மெய்ம் முநிவர்களிற் , றொக்க 

றொக்க சூத்தங் 
களிற்புருட சூத்த மாவே னான்சோதி , மிக்க 
விஞ்சை யாவையினுந் தன்னை யறியும் விஞ்சை 
நான் . 

10 
ஒன்ன லர்த்தெறு மாயு தங்களி லோங்கு 
வச்சிர மாவனான் , பன்னு மெவ்வுல கங்க ளிற் 
பா மேச ரிற்பா மேசனா, னின்னு மிங்குல கிற்சி 
றந்தன யாவை மற்றவை யென்ன தா , மன்னு 
சோதியில் வந்து தித்தன வென்ன வேமாம் 
வைம்மினீர் . 

11 
எந்தப் பிராணி களும்பசுக்க ளென்னப் படுமிங் 
கதிபதியான் , பந்தப் படுக்கு மென்மாயா பாச 
மதனாற் பசுபதியாய்த் , தொந்திப் பதுவீழ்ப் பது 
வாமித் தொழிலென் விளை யாட் டெனையன்றி , 
யிந்தப் பசுக்கள் கட்டுனர்க ளில்லை யவிழ்ப்பார் 
களுமிலதால் . 

12 
ஊறதாம் போகமே யூட்டி விட்டிடப் 
பேறதா யுயிர்களைப் பிணித்த மாயை தன் 


ஒள 


54 


ஈஸ்வர கீதை. 


கூறதாங் கணங்களாற் கூறப் பட்டநா 
லாறதாம் பாசம தறியக் கூறுவாம் . 

13 
மாம்புத்தி மமத்துவம்வான் வளிதீநீர் மண் 
ணெட்டு , முனையுற்ற பகுதிகளா மூக்குவிழி 
செவிநாமெய் , பனவுற்ற வாய்கைகால் பாயுரு 
பத் தஞ்சத்தந் , தனுவற்ற லுருச்சுவைநாற் 
றங்களெனுந் தத்துவமும் . 

14 
ஆகவிவை யிருபத்து மூன்றிவற்றுக் காதிதா 
னாகியநா தியதாகி யகிலத்தின் காரண மாய் 
மோ கசமு சயகுணமாய் முதற்பகுதி தெரியாமை 
யேகமுமாந் தத்துவங்க ளிருபதுட னீரிரண்டாம் . 
ஒத்தமுக் குணங்களாம் பகுதி யுத்தமஞ் 
சத்துவ ஞாநமாந் தமமஞ் ஞாநமா 
மத்திமங் கலப்பதா மற்றிம் மூன்றையும் 
புத்தியின் விகாரமே புலப்படுத்துமால் . 16 
தரும பாவமி ரண்டுள தப்புதற் 
கருமை யாகிய பாசம தாகிலு 
மிருமை யாதா வின்றியெனக்குநேர் 
கரும முத்தியின் காரண மாகுமால் . 

17 


7. தத்துவ நிசம் விபூதி அத்தியாயம் . 55 


அறியாமை காமம் வெறுப் பாமாசை யகஞ் 
செறிதற் , பொறியாகப் புகுந்தொருவர் போக் 
கரிய பாசமிவை , முறியாத வினைத்தளை யான் 
முடிச்சிட்டே யென் மாயை , பிறியாதென் பாலு 
ள தாம் பிறவிகளுக் கடியாக . 

18 
பின்னிய பகுதியாம் ப்ரதாந மாயையு 
மன்னிய புருடனு மானு மாதியாய்த் 
துன்னிய விகாரமுந் தொல்லை யீசனி 
லக்கிய மின்மையா லவனே யாகுமால் . 19 


அவனே பாச மவனே கட்டுண் டவனே கட்டு 
மதிபதியு , மவனே பசுக்க ளாகின்றா னனைத்து 
மாகியுள்ளானு, மவனே யவனை யொருவர்களு 
மறிவா ரில்லை யனைத்திற்கு , மவனே யநாதி 
புருடனென வவனை யறிவா ரறைகுவரால் . 20 
7. தத்துவ நிசம் விபூதி அத்தியாயம் 

முற்றிற்று . 
ஆக விருத்தம் - 206 . 


8. பிரபஞ்ச சர்வ காரணி 
புராண புருஷப் பிரதிபாத நம் . 


வருந்தியு மறைகளீ றறியு மன்னுயி 
ரிரும்பவக் கடல்கடந் தேற வுய்ப்பதாந் 
திருந்திய வுணர்வது செப்ப வின்னமு 
மருந்தவர் கேண்மினென் றருளிச் செய்குவான்.1 


பகருபா மீசன் வெறுமொருவ னீறில் பரம 
னெனு மாதி பகவனா , னிகரிலழி யாத பிரமமய 
மாகி நிமலநிலை யேயெ னொழிவுறாக் , ககருவடி 
வான பிரமமெனி லியோங் கருவையுற மேவி 
விடுவனா , னகிலசக மாக வறிவருமென் மாயை 
யெனைவிதைய னாகி யமருமால் . 

2 
சென்மா தியதாம் பகு திபுமான் சிறந்த மான்பூ 
தாதிமநந் , தன்மாத் திரைகள் பேதங்க ளிந்தி 
யங்கள் சமைத்ததனாற் , பொன்மா லிரவி பல 
கோடி போலு மண்டம் போ தானோ, டென்மா 
சத்தி யெல்லையிலா வுயிரு முளதா யிழைத்திடு 
மால் . 

3 


8. புராண புருஷப் பிரதிபாதரும் . 


57 


லியானேயா , 


எந்தயோங் யிற்பிறப்பா ரியார்க்குந்தா யென் 
மாயை , தந்தையா னெனவறிவார் சநநவினை 
தப்புவரா , லெந்தையா யெனையறியா திருப்பவ 
ரென் மாயையினாற் , பந்தமா மியோநிதொறும் 
பவித்திறந்து பதைப்பர்களால் . 

4 
பாங்காய விச்சைகட்கும் பகர் பூத மனைத்தி 
னுக்கு , மீங்காரு மிலரிறைவ ரென்னையலா 

நீங்காத வதிபதியாய் நின்றுல 
கம் படைக்கின்ற , வோங்கார வுருவான பிரம 
மென வுள்ளேனும் . 

5 
பொன்று கின்ற பொருள் கடொறும் பொன் 
றாதே புரையறநா , னின்ற தறிந் தவனென்னை 
நேராக வறிகின்றா , னன்றியுமிங் கவன் றன்னைத் 
தன்னாலே யறிந்தழியா , தென்றுமுள பரமபத 
வின்பமடைந் திடுகின்றான் . 

6 
சங்கையறத் தத்துவங்க டன்னுடைய நுண் 
மையுமென் , னங்கமென மொழிகின்ற வாறி 
னையு மகிலத்தின் , பங்கமறு பகுதியுமப் பகு 
திவிரி யோகமுமென் , றிங்கெனது நிலையறிந்தா 
னென்னையடைந் திடுகின்றான் , 

7 


58 


ஈய்வர கீதை .. 


இறைவனுக் கநாதியா யிலங்கு போ தமு 
மறிவது முழுதையு மருந்த சத்தியு 
நிறைவொடு சுதந்தர நித்த சத்தியென் 
றறைவர்க ளறிபவராறு மங்கமாய் . 


CO 


8 


நுண்ணியதத் துவங்களென நுவல்வன தா 
நுகர்சீவன் , வண்ணமிலா மநமொடு தன் மாத் 
திரைகண் மற்றெதுக்கு , மெண்ணுவதா மிவை 
யடியா மியாதினுக்குங் காரணமாய்ப் , பண்ணு 
வது பகுதிய தன் விநியோகம் பந்தமதாம் . 

9 


ஆரண மந்த வுண்மையிற் காப்ப தாகுமென் 
மறைந் திடப் பட்ட , வோரண வின்றி யுள்ள வெப் 
பொருட்கு மியோநியா தொன்றதிவ் வுலகின் , 
காரண மந்தப் பகுதியி லதனைக் கடந்துமே 
லாகுமொன் றான , பூரண மான மகேசனென் 
றுரைக்கும் பொய்மை தீர் பரமனாம் புருடன் , 10 


மோக மாமுலக முற்றி னுக்குமொரு மூல 
மான தெரி யாமையும் , போகு மாசெயும்வி 
ருத்தி யம்பொருள னைத்தை யுந் தருபு ராண 
னா , யேக னாகியிறை யாகி வானமென வெங்கு 


9. மாயா விகார அத்தியாயம் . 


59 


முள்ளபா மீசனா, மியோகி யாயுளவொ ருத்த 
னேயெனவொ ருக்கி மாமறையு ரைக்குமால் . 11 
பாக மென்பர்ப குதிப்ப ரமனோ 
டேக மென்பர்சி லாணு வுக்கணு 
வாகி மற்றது மப்படி யாமென்பர் 
யோகி யுள்ளதெலாமென்ப துண்மையாம் . 12 

என்னையுற நினைப்பவரி லெங்கேனு மொருவ 
னவன் , றன்மதியைக் கடந்தருளாற் றன்னிதயக் 
குகை தன்னிற் , 

பொன்மயனாய்ப் புராணமாம் 
புருடனாய்ப் பொருந்துமெனி, லந்நியம தறவறிவா 
னவன்பாமத் திடையடைவான் . 

13 
8. பிரபஞ்ச சர்வ காரண புராண 
புருஷப் பிரதிபாதத அத்தியாயம் முற்றிற்று . 

ஆக விருத்தம் - 219 . 


9 . 


மாயா விகார அத்தியாயம் . 


நின்மலமா யவிகாரி வேறுபடா நிட்களனாய்ச் , 
சிந்மயனாய் நித்தனாஞ் சிவனே நீ செகத்தான , 


60 ஈஸ்வர் கீதை . 


தன்மையினை யருளென்னத் தபோ தநரோர் தனை 
யொழிய , வின்மையினா னப்பரிசை யின்னமவர்க் 
கெடுத்துரைப்பான் . 

1 
என்னொழிய வில்லைசக மியானவ்வுரு வல்லே 
னுன்னிலொரு மாயையுல குக்குமுத லாகு 
ஞன் 

எனுருவ மானவெனை யன்றியது நாளும் 
தன்னியல்பி னானிகழ்வு றத்தகுவ தன்றால் . 

2 
யாதொன் றொருவ ராலேனு மறியப் படாத 
வியல்பாமென் , னாதி முடிவின் றியசத்தி யந்த 
மாயை யதனாலே , பேத வுலக முண்டாகிப் 
பிறங்கு மதனாற் பிறர்க்கென்றும் , போ தப் படாத 
வென்னாலா யுள்ள பொருளிப் பொருளெல்லாம் . 

சோதியா நந்த மாகுந் தோன்றிடா வேறே 
தொல்லை , யாதிகா ரணமா மென்றே யறைவர்க 
ளறிய வொன்றாய் , நீதியாய்ப் பரமா நந்த நிமல 
மாம் பிரம நானே , பேதியா வென்னில் வேறுண் 
டாவது பிறிதொன் றில்லை . 

4 
அன்றி யின்மைய றிந்தவராதலா 
லென்று மிச்சகந் தானது மியானென 


9. மாயா விகார அத்தியாயம் . 


61 


வொன்று மாகியு லப்பில னைத்துமாய் 
நின்றல் கண்டிவர் நிச்சயித் தார்களால் . 5 
சிந்ம யாநந்த மாய்த் திகழ் கின்றதோர் 
தன்மை யாய்ப்பா மாகிய சாந்தமாய்த் 
தொன்மை யானசு டால்வி காரமொன் 
றின்மை யாமெனக் கேதமொன் றில்லையால் . 6 


எனந்த மற்ற வேக மேனி யெண்ணில் பேத 
மாக்கவற் , றருந்த சத்தி யென்னி லேய வற்றின் 
மாயை யா தியா , வனைந்த வந்த மாயை யான 
வானி லேம நத்தினா , 

நத்தினா , னினைந்தி டப்ப டாத 
வவ்வி யத்த மாகி நிற்பனான் . 

7 
சத்தியொன் றாலே யானாந் தக்கசா யுச்ச 
மான , முத்தியுண் டாகு மொன்றான் முழுது 
செல் வமுமுண் டாகுஞ் , சித்தியா நிற்ப 
தெல்லாஞ் சிதை 

சிதையுமொன் றாலே யெல்லா , 
நித்திய வென்ற னியமத்தா னிகழு 

8 


மாக 


மன்றே . 


மத்தியமாய்ப் பாஞ்சுடரா மண்டலத்தான் 
மண்டி தமா , யத்தகுமக் காமாகி யறிவரிதா 


62 


ஈஸ்வர கீதை. 


மநாதியாம் , வித்தகமாம் விட்டுவின் மெய்ப் பாம் 
பதம் விச்சையெனுஞ், சத்தியினா னிகழுமிது 
தக்கோர்க ளறிவர்களால் 

9 


உடுக்கு மாடை யினைப்போல வுலக மியா 
தொன் றிற்குறுக்கு , நெடுக்கு மாகு நிகிலமு 
மாய் நினைத்தற் கரிதா மியாதொன்றின் , மடக்கும் 
வாக்குத் தான் செல்ல மாட்டா மையினாற் பவக் 
கடலைக் , கடக்கும் பிரம வாநந்தங் கண்டா 
னடுக்கங் காணானால் . 

10 


ஈநஞ் செய்யு மஞ்ஞாக விருளைக் கடந்து 
மேலான , பாநந் தனக்கே யுளதான பரம வொளி 
யாம் பாம்பானை , ஞாநந் தன்னால் வேற்றவே 
நானென் றறிந்த நல்லோனவ் , வாகந் தமதாம் 
பிரமமய மாகி வீடே யடைகின்றான் . 

11 
ஒப்பதுமிக்கது குறைந்த வொன்று தனை யொ 
ழித்தில்லா, தெப்பொருளெவ் வொளிகட்கு 
மெவ்வொளிதா னொளியாகுஞ், சிற்பாமா காயத் 
தே திகழ்கின்ற வதுதெளிந்த , வப்பெரியோ 
னாநந்த மாய்ப்பிரம மாகின்றான் . 

12 


9. மாயா விகார அத்தியாயம் . 


63 


உலகங்கண் முழுதுந்த னுள தென்ன வுளதா 
யலகின்றி யழிவின்றி யறிவின்றி யமிர்தா 
யெலையொன்று மறநின்ற பாவின்ப மிதிலே 
நிலைகின்ற வவனின்ற நிலையென்று மழியான் . 13 
புன்மய கோசமுள் புக்கொளிக்குளே 
நன்மைய தாகிய ஞாநக் கண்ணினாற் 
சிந்மய மாய்த் திகழ் தேசை நோக்கிய 
தன்மையால் வியோமநற் றாமங் காண்பரால் . 14 

அப்பரந் தன்னைத் தன்பா ல நுபவித் தநுப 
வித்தா , செப்படிக் கண்டா ருள்ளத் திலங்குமா 
முவே ரந்தச் , செப்பரு மின்ப மாய்த்தன் றேசி 
னாற் றிகழ்ந்து தன்னோ, டொப்பரு மவனே 
யார்க்கு மும்பனென் றுணாப் பட்டான் . 15 

எங்குமுள னாயிறையா யேகனா யெல்லாப்பூ , 
தங்கடொறு மறைந் திருக்குந் தன்மையனாய்ச் 
சராசரங்கட் , கிங்குயிரா யுள்ளாகு மிறைவனொரு 
வனையுமறிந் , தங்கடைவார் சாந்தியினை யடைவ 
எல்லா தவரடையார் . 

16 
முகமொடு கிரிவர் தன் முடிப்பத முடிவின்றாய்க் 
குகை முழு தினுநின்றே குறைவற வுலகெல்லா 


64 


ஈஸ்வர கீதை .. 


மகமொடு புறமேவுற் றழிவறு நிலையாகும் 
பகவனி லயலாகப் படுவதொர் பொருளின்றால் . 


மாசுடை மநத்தர் தம்மின் மறைப்பதாய் மாசி 
லாத , தேசுடை யோகி கட்கும் தெரிந்திடப் 
படாத தான , வீசனா னென தா ஞாந மிப்படி 
யருளி னாலே , பேசின னுங்கட் கென்று பெருந் 
தகை யருளிச் செய்தான் . 

18 
9. மாயா விகார அத்தியாயம் முற்றிற்று . 

ஆக விருத்தம் - 237 . 


10. தத்துவ தரிசந அத்தியாயம் . 


துக்காங் குறியில் குறி சூக்கசூ சனை தெரிய 
லக்கணஞ் சகலவல கத்தினங் குரமுமதவ் 
வக்காம் பரமபத மப்பாஞ் சுடர்பிரம 
நிர்க்குணம் பாவெளியி னிச்சயம் பெறநிகழும் . 1 


10. தத்துவ தரிசந அத்தியாயம் . 


65 


ஒப்ப ரும்பா தத்துவத் தொப்பி டுஞ்சுரு 
திக்கலை , கப்ப றும்படி புத்தியிற் கற்பி தங்கள் க 
ழற்றி மெய்த் , தப்ப ருந்தவர் சித்தமெய் தற்ப 
ரந்தனி லற்ற திங் , கப்ப 

ரம்பிர மத்தினுக் 
கத்தை லிங்கமெ னப்படும் . 

2 
அறிவினிற் பிறிதெல்லா மறிவென லறி 
வாகும் , பெறவரி திதிலல்லாற் பிறிதினில் 
வெளியில்லேன் , பிறவிய தறுஞாநம் பெறவரி 
ததனாலே , மறவிய துறுமாயா மயல்ல திலை 
யெல்லாம் . 

3 
நின்மல மாகிநி ரஞ்சந மாய்வே 
றின்மைய தாயவி காரமி தாமித் 
தொன்மைய தாகிய சூக்கும ஞான 
மென்மல மில்லுரு வென்பா றிந்தோர் . 4 
யோகியி லுளமென்பா லொருபடி யுறவைத்தே 
யேகவெ னிலைகண்டா ாவரென தியல்கண்டார் 
பாகம தறுமொன்றும் பலவரு வமுநானே 
யாகவு மெனையன்பா லறிஞரு மயலன்றால் . 5 
பேறுறு பிரமாநந் தமுமது பெறு தாமும் 
வேறுற வறிகின்றா ரவர்விழி மறைகின்றார் 


66 


ஈஸ்வர கீதை . 


. 


கூற்ற வவிகாரங் கூடிய விறைதாமா 
யூற்ற வுணர்கின்றா ருண்மையை யுணர்கின்றார் . 6 

பங்கமில்சீர் பானுடைய தாதித்தன் பான்மை 
யினை , யிங்கொருவர்க் கறிவரிய தாகிய தவ் வியத் 
தத்தை , யெங்குமுள தாய்த்தம்பா லிலங்கியபே 
ரின்பத்தைத் , தங்களிலே நிலைபெற்ற சாந்தா 
டைந் திருப்பர்களால் 

7 
மெய்த்தக வீடிது விமல மாய்ப்பரி 
சுத்தம தாகிர்த் தொந்த மாயொரு 
பெத்தமில் பிரமரூபத்திற் பேதியா 
வுத்தம மென துசா யுச்ச மென்பரால் . 8 
ஆதியு நடுவமந் தமுமி லாததொன் 
றேத்து வெனிற்பா மீசனானநா 
னீதியி லெனையறி நிமல நித்தனாம் 
பேதமி லெனைப்பெறும் பிறவி பின்பெறான் . 

9 
தபானொளி பெருகிரவி சசியுடுமி னடையச் , 
சிவனிகழ்வி னிகழ்வுபெற சிறி துமிவர் நிகழா , 
ரவனுடைய வொளிகொடொரு வொளிதிகழு 
மசையா , விவனதொளி சிறிதுபெறி லிவர் நிகழ்வு 
பெறுவார் . 

10 


10. தத்துவ தரிசக அத்தியாயம் . 67 


உதியாம லென்று மொழியாமை நின்ற வொளி 
யாகி யென்று முளதாய்த் , திதியாய்நி றைந்து 
தெளிவாகி யங்கோர் செயலான தின்றி யருளான் , 
மதியாளர் தங்க ளகமேய 
கழ்ந்த வடிவே , பதியாகி யென்று மழியாமை 
நின்ற படியாகி நின்ற பானான் . 

11 


கண்ட 


வடிவாய் 


நித்தம நந்த நிட்கள மின்ப நிமலஞ்சற் 
சித்தமு தந்தற் சிவமெனும் வேதத் திரளெல்லாஞ் 
சுத்தனை யந்தச் சுருதியி னந்தத் துணிநெஞ்சத் 
துத்தமர் தந்த முளமது ணர்ந்தா ரோமன்றே . 


தாரா காயம் 


பவநம்புத் தாநன 

லல்லனீ 
ராதார , னோரா தான பிராணாதி யெல்லா வாயுவி 
னுருவல்ல , னோசா காசன் மாம்புத்தி யுறுமொரு 
சேதந மவனல்லன் , பாரா காச யோகத்தில் 
கேவல னாகும் பாமீசன் . 

13 


எல்லாவே தத்து மறைந் திருப்பதுவா யாவர்க் 
குஞ் , சொல்லாத பாஞாந முங்களுக்குச் சொன் 
னேனா , னல்லானிப் பர யோக ஞாநத்தா லோலி 


68 


ஈஸ்வர கீதை . 


வொன் , றில்லாத விடத் தடைவா னெனவியம்பி 
யருளினான் . 

14 
10. தத்துவ தரிசந அத்தியாயம் முற்றிற்று . 

ஆக விருத்தம் - 251 . 


11. யோக அத்தியாயம் . 


இடர்ப்படு பிறவி தீர்க்கு மியார்க்குமெட்டாத 
தாகி , யுடைத்தன தொளியினாலே யொளிர்வவதா 
யுள்ள ஞாநச் , சுடர்த் திரு வுருவ மான சொரூபனை 
யாதொன் றாலே , கிடைத்திடு மந்த யோகங் 
கேண்மினென் றருளிச் செய்தான் . 

1 
யோக வெரியோ ரிமைப்பிலே யாது வினையு 
மெரிப்பதாந் , தேக மொழியுமிம் முத்தியே சேரு 
முணர்வு செரிப்பதா, மியோக முணர்வை யொ 
ழித்துறா யோக மொழிய வணர்ச்சிதா, னாகு 
தலவீ துளத்துளா னியாவ னவனை யளிப்பனான் . 

ஒருகா லிருகான் முக்கான்மற் றுள்ள கால 
முள்ளத்தை , வருகா தலினா லியோகத்தே வைப் 


11. யோக அத்தியாயம் . 


69 


பார் மகேசரெனப்படுவா , சரிதா மிதனை மாயோக 
மபாவ யோக மெனவறிஞ, ரிருபா லாக வியப்புவ 
ரவ் விரண்டு மிருக்கும் படி கேண்மோ . 

3 


தானினையு மாறரிய தத்துவமி யாதொன் 
ரானிகழ்வ தாகும த பாவமெனு மியோகம் 
வானியல தாகியொருவத்துவுமி லாதாஞ் 
சூரியம தாகவறி கின் றனர்க டூயோர் . 


மயலிலா யாதிலொரு மலமிலா தான சுக வடி 
வதா மாசி லொளியா , மயலிலா வேகவெனை 
யயலெனா தேகமென வறிகைமா யோக மதுவா , 
முயலுமா றாசையென முடிவிலா எல்கள் பல 
மொழியுமியோ காட வியெலா , மியலுறா தாமரிய 
விதனிலோர் சோடசியு மிசையுறா தாகு மியல் 
பால் . 

5 


சுத்தமா யென்னைக் கண்டெத் தோற்றமும் 
தோன்றா தான , வுத்தம யோக மெல்லா யோகி 
லும் பரம யோக , மத்திற மின்றி யென்னை யாயிரங் 
கோடி காலஞ், சித்தம தொருக்கி நாளுஞ் 
சிந்தையிற் றிகழக் காணார் . 

6 


10 


சுவர கீதை . 


அயர்வறு யோகலா தறிகை யாதா 
மயலற விந்திய மடக்கல் வாயுவின் 
சயமிகு தியாநதா ரணைச மாதியு 
மியமு நியமமு மெட்டு மங்கமாம் . 


7 


தருக்கி லாதபி ரமச்சரியமெய் 
யுரைக்கை கள்ளமொ ழிகையின் னாசெயா 
திருக்கை யாதொன்று மேராமை யென்றிவை 
சுருக்க மாகய மமென்று சொல்வரால் . 

8 


மரத்தால் வாக்காற் காயத்தால் வாதை யாவ 
தியாதேனு, மனைத்தா ருயிர்க்குஞ் செய்யாத 
தகிஞ்சை யாக வறிகவிது , தனிற்றான் பாமாந் 
தருமமிலை சாரு மின்பந் தானுமிலை , யெனைத்தாம் 
விதியி லுயிர்க்கின்னா செயினு மதுவு மினிதேயாம் . 


உளவாறுரை செயறானுரை செயுமாறொழு 
குதறான் , வளவாய்மைய தென நாடினர் மதியான் 
மிகு முதியா , களவாாகி லமும் வாய்மையி லுள 
தாதலி னதுதா , னுளவாசக வினையாலுடை 
யவனியாவையு முடையான் , 

10 


11. யோக அத்தியாயம் . 


71 


நிரந்தரமா 


மறைவினி லாகினும் வலியினி லாகினும் 
பிறர்பொருள் வவ்வுதல் பெரிய கள்ள மாங் 
கறையுறு மரிவையர் திறங்க னாவிலும் 
பிறழ்வற மறப்பது பிரம சாரமாம் . 

11 
அரந்தை முழுந் திடவாபத் தடைந் திடினு 
மன்பாலே , யிரந்தொருவ னீந்திடினு மேராமை 
யோாமை , வருந்திமாத் தாசையற மடக்குவான் 
மாசற்ற , 

மியமமிவை நியமமினி 
நிகழ்த்திடுவாம் . 

12 
படர் தவம் வேத நூல் பயிறல் பத்தியாற் 
கடவுளை வழிபடல் கருதி கெஞ்சினோ 
டுடலுறு தூய்மைசந் தோட மோங்கிய 
சுடர்மிகு நியமமாய்ச் சுருங்கச் சொல்வாரால் . 13 

பவமார் நோவு கெடநோன்பு பலவா லாக்கை 
மெலிவிக்கை , தவமா குவது வேதாந்தஞ்சதருத் 
திரியந் தாரகமாஞ், சிவமா கியமர். திரம்பலவின் 
செபமத் தியாகஞ் சிறந்துள்ள , வவமா ன திலா 
வதன்பேத மறிவா ரறையும் படி கேண்மோ . 14 

வாசிக முபாஞ்சு மாந்த மென்று மதிலொ 
ரொவ் வொன்றினுக் கொன்று , தேசுடைத் 


72 ஈஸ்வர கீதை . 

. 
தென்று செப்பினர் பிறர்க்குத் தெரியவே செபித் 
திடுஞ் செபந்தான் , வாசிக முபாஞ்சு வாயித 
முடித் தன் மாத்திர மாந்த மடங்கி , யாசறச் சிந்தை 
செய்தலொன் றினுக்கொன் றாயிர மடங்குநல் 

15 


லனவாம் . 


கூடின கொண்டலம் பாவங் கூடல் சந் 
தோடமென் றறிஞராற் சொல்லப் பட்டதா 
லாடுறு தூய்மைதா னகம்பு றம்புள 
தோடம திரண்டையுந் துடைத்த லென்பரால் . 16 


தோயமு மண்ணுமாக் கொண்டு சுத்தமாக் 
காயமே வியமலங் கழுவப் பட்டதாம் 
வாய்மைய முதலதா மநத்தி னாற்செயுந் 
தூய்மையை யுள்ளநற் றூய்மை யென்பரால் . 17 


கந்தநன் மலர்கொடு காய பூசனை 
வந்தனை செயல்புகழ் வாக்கின் பூசனை 
பந்தனை யறமாம் பத்தி யாற்செயுஞ் 
சிந்தனை நியதமுஞ் சிவன் றன் பூசையே . 

புரா தநரோ தியவியம நியமங்கள் புகன்றன 
மேற் , பிராணனதின் யாமமது பேசுபிராணாயா 


18 


11. யோக அத்தியாயம் . 


73 


மம் , விராவியுட லுறும் வாயு விளம்புவர்கள் பிரா 
ணனென , நிரோதநமே செயலதனை நித்தலுமா 
யாமந்தான் . 

19 
மந்த முத்தம மத்திம மென்றுமிங் 
கந்த நல்லுயிர் யாமம றிபவர் 
சந்த முற்றச கற்பவ கற்பமாய்ச் 
சிந்தை யுற்றிரண் டாகவுஞ் செப்பினார் . 20 

மந்த மாறிரு மாத்திரை மத்திமோத் தமங்க , 
ளந்த வெல்லிரட் டிரண்டுடன் மாத்திரை யடக் 
கல் , கந்த வேர்ப்புறுங் கம்பநங் கிளம்புகை 
யிவையா , னந்த மாச்செயு மொன்றினுக் கொன் 
றுநன் மையதாம் . 

21 
அகற்ப மல்லதா மந்திர மகத்திலே யானவா 
யாமந்தான் , 

சகற்ப மாம்வியா கிருதியோல் 
காரஞ்சா வித்திரி தனைமுக்கால் , வகிக்கு மெல் 
லையா மிடம்வலம் வழங்கிய வாயுவை வலமாக , 
முகக்க வென்றறிந் தவரியோ கத்திலே முயன் 
றிட மொழிந்தாரால் , 

22 
ஏசது ராமலி டத்தில்வ ழங்குகை 
மாசது றாமல்வ லத்தினில் வாங்குகை 


74 

ஈய்வர கீதை . 

வா 
யாசதறத்திதி யாகவ டக்குகை 
ரேசக பூரக கும்பக மென்றார் . 

23 
இந்திய மீட்சி தானே யிசைந்திடும் பிரத்யா 
காங் , கந்தா மிதய நெற்றி கபாலநா பிகளி 
லொன்றிற் , சந்ததஞ் சிந்தை வைக்கத் தாரணை 
தரித்த தேக , சிந்தனை யொழுங்கொன் றோடே 
சேர்ந்தது தியாக மாமே . 

24 
ஓதுமா லம்பா மொன்று மின்றியே 
போதமும் போதகப் பொருளு மென்றுணர் 
பேதம தன்றியே யிருந்த பெற்றி நற் 
சாதக மாகிய சமாதி யென்பரால் . 

25 
தாரணை யாயா மத்திற் றகு திபன் னிரும 
டங்காங் , தாரணை தன்னிற் றியாநந் தானுமப் 
படியே நன்றாங் , தாரணி தன்னின் ஞாந சாதக 
மாஞ்ச மாதி , யோணி தியாநந் தன்னி லேற் 
றமிப் பரிசே யென்பர் . 

26 
விவத்தி தம்பெற்றி ருக்கைவி ரைந்தெழுங் 
கவற்றி தீர்வுறக் கற்பித்த வாதக 
மவற்றி னெல்லைய றைவரி தந்தநற் 
சுவத்தி கம்பத்ம மியாதினுந் துய்யவாம் . 27 


11. யோக அத்தியாயம் , 


75 


28 


இரு துடை மேலே யீரடி யேறும் 
பரமவி ருப்பது பதுமம தாகு 
மொருபத மேலே யொருபதம் வைக்க 
மருவவி ருப்பது மத்திம மாகும் . 
தடித்த வூருசா னுக்களின் சந்துற 
மடித்த வந்தரத் துள்ளேமறையவைத் 
தடித்த லங்கள் செவ் வேசெல வாங்குறத் 
தொடுத்திருத்தல்சுவத்திக மாவதே . 29 

நீரினாற் செழும்ப தானவவ் விடங்க ணெருப் 
பினால் வெந்தவவ் விடங்க , ளூருசெந் துக்க 
நற்சநர் தூால ருதிர்ந்திடு சருகுபுற் றிடங்கள் , 
கோரமாம் பயங்க ளுள்ளிட மிடிந்த கோயினாற் 
சந்திகண் மயாக , மாரவா ரங்க ளுள்ளிட மசுத்த 
மலக்கணா மநத்தினுக் கதனால் . 

30 


வருத்தமா யுடல வாதையைப் பற்று மநமது 
நடுநடுங் கிட்டுப் , பொருப்பினிற் குகைகள் புண் 
ணிய தேசங் கோயில்க 

ண திகளின் 

கரைக , 
ளிருப்பறு மனைதானூர்வது கடிப்ப தின்றியே 
காந்தமா யுள்ள , வொருத்தரு மறியா விடத்திலே 
யென்னை யுன்னுவான் மகனொருப் படுவான் . 31 


76 

ப ஈஸ்வர கீதை . 
உன்னரு மியோகொருப் படுவன் முன்னரே 
யென்னருள் பெற்றயோ கீசர் தம்மையுஞ் 
சென்னியால் விநாயகன் றனையுந் தேசிகன் 
றன்னையு மென்னையும் வணங்கிச் சாருவான் . 32 


தனியி லிருந்து பயமின்றிச் சாந்த னாகித் தனக் 
கிசையு , முரிவர் மொழியு மாதசங்கண் மூன்றி 
னொன்றி லேமூக்கி , னுனியைச் சிறிதே கண் 
ழித்து நோக்கி யாது நோக்காதே , யினிய 
தன்பா லேயிருந்த வென்னைப் பாவிப் பதியோகம் . 


பங்கயந் தலைக்கு மேலே பன்னிரு விரலிற் 
கற்பித் , தங்கதற் கறமென் மூல மறிவது நாள 
மாகும் , தங்கிடுஞ் செல்வ மெட்டுத் தளநிறந் 
தவள மாகு , மிங்குதன் வலிவைராக்ய மெனப்படு 
தாதி தன் கண் . 

34 


சகலசத் தியுமு டைத்தாய்த் தமரிய மயமாய்த் 
தாரம் , புகலுமெப் பொருளா யென்றும் பொன் 
அறா தாகி யெங்கும் , திகழொளித் திரளா யுள்ள 
தெய்வமாய்த் தெரிக்கொ ணாகாய், நிகழுதற் 
பாத்தி னேரே நித்தலு நெஞ்சை வைப்பான் . 35 


11. யோக அத்தியாயம் . 


77 


மிக்கபாஞ் சுடரான விமலனையும் விளம்புற்ற , 
வக்கமலத் தேதனைய மயலாகா 

வகைநினைவா, 
னக்காமாம் பாமாகா சத்துவனைத் தானெங்கு , 
மொக்கநினைந் தேபின்னை யொன்று நினை யாதொ 
ழிவான் . 

36 


யா வரு மறிவரி தாய பாவனை 
மேவுற விளம்பினன் வேறு மின்னமோர் 
பாவனை கேண்மின் முன் பன்னு பங்கயப் 
பூவினை யுன்னியப் பூவி னுள்ள தாம் . 

37 
அந்நிய மறவா லோனைக் காட்டிய 
பன்னிய புருடனாம் பஞ்ச விஞ்சகன் 
றன்னையே சகலகத் தாவாத் தன்னுரு 
வன்னியின் சிகையதா மதித்து நோக்குவான் . 
அவமறு புருடன்ற னகமுற வறநன்றாச் 
சிவமம லம தாகித் திகழ்தரு பரமாந்மா 
வுவமையில் பானாமென் னுரையினி லுணருந்தத் 
துவநிலை குலையாவச் சுதமென மநம்வைப்பான் . 

அப்பா மாந்மா வுள்ளே யதனுக்கா தார மாகி , 
நிற்பதாய்ப் பாம மாகி நிரஞ்சக மாகி யுள்ள , 


78 


ஈஸ்வர கீதை .. 


வொப்பரு மகேச னேக வுருவனா யுன்னி யந்தத் , 
தற்பாந் தன்னோ டொன்றுந் தன்மைய னாகிச் 
சார்வான் . 

40 
சொன்ன தத் துவங்க ளெல்லாஞ் சோதனை 
பண்ணிப் பின்னைப் , பிந்நதத் துவமொன் றில் 
லாப் பிரமநா னெனநினைந்து , பன்னரு மோங்கா 
ரத்தாற் பரமமாம் பரமா யுள்ள , வென்னிலே 
தன்னை வைத்திங் கென்மய மாகி யுள்ளான் . 41 
நலங்கொள் ஞாநநீ ராடிநல் லாகுதி 
துலங்கு மீற்றையுத் தூளித்து மந்திர 
மிலங்கு மங்கிமு தனினைந் தீசனைப் 
புலங்கொள் சோதியின் புஞ்சமா யன்னுவான் . 42 
ஆசிரம மேலிலதி யாசிரம மாகத் 
தேசுதரு மாமறையி னீறுகெடெரிந்தே 
பாசுபத யோகுபசு பாசமற நேரே 
பேசினனி தாருமறி யப்பெறும் தன்றால் . 43 
பிறிதறு மென துசா யுச்சம் பேறதா 
மறைபொருள் கேவலம் வழங்கி டாரிது 
வறமுய லந்தணர் தம்மி லன்பரிற் 
று றவுறு பிரமசா ரிகட்குஞ் சொல்லாம் . 44 


11. யோக அத்தியாயம் . 


79 


பரியும் கிஞ்சைப் பழிதீர் பிரம 
சரியந்த வந் தரு சந்தோட முண்மை 
யுரியபொறை தூய்மை யுண்டென்றி ருக்கை 
யரியவி ரதத்துக் கங்கங்க ளாமால் . 

45 
எண்ணிய விவற்றிலொன் றீத னானவன் 
றண்ணிய னாதலாற் றான்ன ழுவினான் 
புண்ணிய வினையினோர் பொருந்த வென்னையே 
கண்ணிய விரதமெஞ் சாமற் கைக்கொள்வார் . 
ஏசி லிந்தவி யோகாலெனையடைந் 
தாசை கோபம்ப யமற்ற வாந்மராய்ப் 
பாச மற்றெனைப் பாவித்த பாவத்தா 
லாசி லென்மய மானா நேகரால் . 

47 
எப்படி யார்நினைந் தடைவ ரியானவர்க் 
கப்படி யானிகழ்ந் திடுவ னாதலா 
லொப்பரு ஞாநமெய் யோகு ளத்தெனைத் 
தப்பரும் பூசனை செயவே தக்கதாம் . 48 

பொய்யில் பத்தி யாற்றுறவாற் போதம் பொ 
ருந்தும் புத்தியினாற் , செய்யும் பூசை யேபூசை 
செய்யும் தொழில்க ளெல்லாம்விட் , டய்யம் 


80 


ஈஸ்வர கீதை. 


பண்ணி யுண்டொன்று மாசைப் படாதா செனை 
யடையு , முய்யும் பரிசு மறைந்த பொரு ளுங்கட் 
கிரங்கி யுரைத் தனனால் . 

49 
பத்தியையென் பாலுடையா னெவ்வுயிர்க்கும் 
பரிவுடையா , னொத்தநலந் தீங்கடையா னொடுங் 
கியவுள் ள மதுடையான் , புத்திமா மென்பாலே 
பொருந்தியபா வனையுடையா , னெத்தனையும் 
பொறையுடையா னியா வரினு மெனக்கினியான் , 

பன்னியயோ கொழிவில்லான் பற்றிலான் 
பாவகத்தோ, ரின்னலிலா னாம்பித் திடுவதூஉ 
மொழிவதிலான் , றன்னைவெரு வதலொன்றாற் 
நான் வெருவ றானில்லா , னென்ன தியா னென 
வில்லா னென்றுமெனக்கினியான் . 

51 


துயரு ராதசந் தோட மேவியே 
செயலெ லாமுதா சீந னாகியே 
யயல ராயினா ரன்பரின்றி வா 
ழியல்பி னானெனக் கினிய னாயினான் . 
து தியி னிந்தையிற் றுல்லிய னாயெனிற் 
றி திய டைந் துசி னஞ்செருக் கின்றியே 


52 


11. யோக அத்தியாயம் . 


81 


மதியி னொன்றினும் வாஞ்சையு சாதுள 
வதிக வானெனக் கென்று மெய் யன்பினான் . 53 
வாடலின் முகமது மலர்ச்சியு மவுநாம் 
பீடுறு வித்தகம் பெற்ற தோடலங் 
கூடுத லினியவை கூறலி யாவரு 
நாடரு நிலையுடை யவர்க்கு நல்லனான் . 54 

எத்தொழில்க ளுஞ்செயினு மென்னருளி 
னாலென் , பத்தர்பா மப்பதம டைந் திடுவ ராலே , 
தத்துவமும் வைத்தெனிலெ னைச்சரண மாக , 
நித்தமுராசையைய டைந்துவினை கிற்பார் . 55 

அடங்கு மகனாய்ப் பயனொன்றி லாசைப் படாதா 
னளவற்ற , விடங்கொள் வினைகள் செய்தாலும் 
வீடே யெய்து மாதலினா, லுடம்பு காணா 
யோகி யுண்டாம் வினையா லொருகாலு , மிடும்பை 
யடையா னாசைப்பா டில்லா னெனையே யடைந் 
திடுமால் . 

56 
துற்று வரு தொந்துவம யக்கவைது டைத்துப் 
பெற்ற தொட மைந்தெனருள் பேறுறவி னைந்தே 
யுற்றகரு மங்கள் வினை யென்னவுரை செய்யார் 
கற்றவர்கள் வீடதென வேகருது கின்றார் . 57 


நல் 


82 


ஈஸ்வர கீதை . 


என்னை யேநினைந் தெனைப்பணிந் தெனையருச் 
சித்தென் , றன்னை யேயறிந் தவனெனை யன்றியே 
சாரான் , பின்னி யாதுமப் பெருந்தகை யிருக் 
திடந் தனிலென் , சென்னி யாற்சுமந் தவற்கு 
வேண் டுவது செய் குவனால் . 

58 
என்ப தத்தைவிட் டிதாதே வதைகளைக் 
காமித் , தின்பம் வேண்டுநர் தாமுமிங் கிதனை 
யெய் துவா , லன்பி னாலருண் மூர்த்திவேண் 
டுசர்களு மவர்பாற் , பின்பு வந்தெனை யறிந்துநன் 
முத்தியே பெறுவார் . 

59 
சாமவ செந்தக் கடவுள ருஞ்சா வில்லாதென் , 
நாமம தாமென் றென்னையொ ழிந்தார் தமை 
விட்டன் , பாமக வாதிச் சுற்றமும் விட்டென் 
பாலன்பா , யாமா ணாந்தத் தளவுமி லிங்கத் 
தருச்சிப்பான் . 

60 
எந்தப் பதமுங் காதலி லாதே லிங்கத்தே 
வந்திப் பவன்ஞா நாத்மக மாகி மயலற்றோன் 
சிந்தைக் குள தா யெங்குந் தானாஞ் சிவலிங்க 
மந்தச் செசாந் தனிலே யறிவா லடைகின்றான் . 

பங்கமில் பத்தி யோடுமற் றெவரும் பாவனை 
யாலிலிங் கத்தே , யிங்கெனை யிறைஞ்சி லின்ப 


11. யோக அத்தியாயம் . 


83 


மெய்ஞ் ஞாந மெங்குமா மிலிங்கமெய் துவரா , 
லங்கியிற் புனலி லம்பாந் தன்னி லருக்கனி லறி 
லனிந் துவினி , லிங்கிவையிலிங்க மாரணா தியிலே 
யெனைநினைந் திறைஞ்சிடப் படுவான் . 62 
ஈதெலாம் வெறும் லிங்கம யமதா 
மீதெலாமிலிங்கத்துளி ருப்பதா 
மாதலாலந்த லிங்கமெங் கேயங்கே 
காதலாற்றொழ வேகட னாகுமால் . 63 
கருத்திலா மூடர் காட்டமா திகளிற் காண் 
பர்கற் றவர்களா காயத் , தருக்கனிற் புனலிற் 
காண்பரா குதியி லருச்சனை செய்யுமந் தணரவ் , 
வெரிக்கணே காண்ப ரெங்குமாய் நின்ற வெனது 
லிங்கத்தினை நேரே , யொருக்கிய பரம யோகிக 
ளென்று மொழிவறக் காண்பர் தம் முளத்தே. 
நீங்காத காதலினா னின் மலபோ தம்பயக்கு 
மோங்கார மாதலினல் லுருத்திரியந் தானாதல் 
பாங்காக வத்தியா வானாகிப் பரித்தவுடல் 
போங்காலத் தளவுநிரந் தரயோகம் புரிந்திடுவான் . 

காமா மெங்குங் காமா கன்றார் காசிக்கே, யாமா 
ணாந்தத் தளவுமி ருப்பா சங்காவி , போமள 


84 


வ ஈஸ்வர கீதை . 


வுற்றார் போய்வர வுற்றார் புறையற்றோர் , காமரை 
வென்றார் தாமரை வென்றார் கழல்கண்டே . 


பொல்லா தவரு மங்காவி போகி லென்னை 
விடப்போகார் , நல்லா சென்னை யடைவரென 
நவில வேண்டு வதுமுண்டோ , வெல்லா வுயிர்க் 
கும் வீடளிப்ப னென்றால் வினையா லிரங்காத, 
வல்லா வகைகூ டினுமுயிர்விட் டகல்வா னல்ல 
னறிவுடையான் . 

67 


அரிய மறையி லரியமறை யாகும் பொருளீ 
தறிஞர்களாற் , றெரிய நினைந்த படியெவர்க்குஞ் 
செப்பப் படாது செய்தவத்தா , லுரிய விரதனாய 
றமற் றொடுங்கு முள்ளத் தொடுபிரம , சரிய 
முடைய பத்தனுக்கு நேரே சாற்றத் தகுவது 
வாம் . 

68 


இவணமே தன தி யோக மியம்பித் தன் னிடத்தி 
ருந்த , வுவணகே தனனை நோக்கி யுத்தமர்க் 
குரைத்த யோக , மிவணுரை செய்யத் தக்க 
திலங்கிய சாந்தி நெஞ்சிற் , சிவணிய புதல்வர்க் 
கென்றே சிவனருள் செய்ய லுற்றான் . 69 


11. யோக அத்தியாயம் . 


85 


முநிவரே யுங்கட் கெல்லா மொழிந் திடப் பட்ட 
ஞாநம் , புனிதராய்ப் புதல்வர்க் காகப் பூசுர 
ரானோர் கேட்ப , வினிய நும் வாயி னாலே யிப்படி 
பிறப்பு மீண்டு , செரியமு மொழிய நீருஞ் செப்பு 
மென் றருளிச் செய்தான் . 

70 


இந்த நாரண னீச னாகிய வென்னில் வேறல 
னென்று தஞ், சிந்தை யானினை வார்க ளுக்குரை 
செய்த யோகிது செப்பலா, மெந்த வாருயிர் 
கட்கு மின்னுயி ராகு நாரண னென்பதோ , எந்த 
மாதியி லாவெ னக்கரு ளான தோர்வடி வாகு 
மால் . 

71 


ஏதமுற நாரணனை யென்னிலயல் காணும் 
போதவிழி யாளர்பிற விப்பிணிய றாரே 
மாதவனை யானெனம நத்தினினை கிற்கும் 
போ தவிழி யாளர் பரி பூரணம டைந்தார் . 72 


ஆதலில ருச்சிமினிவ் வா தியரி யானாய்க் 
காதலொடு காண்மின்மய லாகியயல் காண்பார் 
தீதுதரு மாநாகு சேர்வுறுவர் தீதா 
நீதியுறு நீசரிடை யானும்வெளி நில்லேன் . 73 


86 


ஈஸ்வர கீதை. 


நான்மறை யந்தணர் நாய்வதை செய்தத 
னூன்மிசை கின்றவ போதினர் மூடப் 
பான்மைய ரும்மரி யைப்பழி யா தம் 
மேன்மை செய் பத்தரை வீடுறு விப்பன் . 74 

மருவற் கென்னை மநம்வைத்தோன் மாலா 
மிவனென் வடிவென்றே , பாவிப் பணிவா னென் 
றேசெம் பவளத் திருவாய் மலர்ந்தருளி , யாவிற் 
றுயிலச் சுதனாக மழுந்தத் தழுவ வவ்விடத்தே , 
காவுற் றருள வதிசயமாய்க் கண்டார் மேனி 
கண்டிலரால் . 

75 
தன்பராபா மாகிய வடிவினைத் தவிர்ந்தொரு 
தவனாகி , முன்பு தோன்றிய வடிவதாய் முகுந்தனு 
முரிவரை முகநோக்கித் , துன்ப வோற வருளினா 
லுமக்கிறை சொன்னவிச்சுடர்ஞாக , மன்பராயற 
மறிபுதல் வர்க்கறி வியுமென வருள் செய்தான் . 

ஈசன தாய வந்த திலங்கிய பாம ஞாந , மாசிலந் 
தணனு மாகி * யாகித வநல னாகி , நேசனா யடங்கி 
யுள்ள நெஞ்சனா நிமல னுக்குப் , பேசலா மென்று 
கண்ணன் பின்னரு மருளிச் செய்தான் . 77 

ஆகித அகலன் - அக்கின் கோத்திர முள்ளவன் 


11. யோக அத்தியாயம் . 


87 


நாரா 


78 


யோகிக ளியாவ ருக்கு முத்தம யோகி தானே , 
யாகிய முகுந்த னிவ்வா றருளியங் கவரை நீங்க , 
வேகவீ சனையு 

யணனையு மிறைஞ்சி 
யெல்லா , மோகவே தனையு மாறி முவர் முற் 
பதிய டைந்தார் . 

சனற்கு மாரன் சம் வத்தகற் குரைத் தனன் 
சாந்தனன் புலகற்குப் , புனிற்றி தீர்முகி கௌ 
தமன் பொருட்டிது புகன் றனன் புகன்றானிங் , 
கமித்த மற்றுள விதுபாத் துவாசனுக் கங்கிரா 
வளித்தானோர் , செலிப்பி லாவிது கபிலமா முகி 
பஞ்ச சிகற்குரைத் தனன் முன்னே . 

79 
எந்தை யாகிய பராசான் சநகனா லிலங்கிடப் 
பெற்றானென் , தந்தை பாலருந் தவஞ்செய்வான் 
மீகியுந் தானறிந் திடப்பெற்றா, னந்த கோபனன் 
மனையினின் மதலையாய் நடித்தகா ரணன் குந்தி , 
மைந்த னாகிய பார்த்தனுக் கருளினான் வழங் 
கினன் மான்றேர்மேல் . 

80 
ஏம மாகவெ னக்கிது ருத்திர 
வாம தேவன்வ ழங்கின னாதலாற் 
காம னீறெழக் காய்ந்தவக் கண்ணுத 
ராம மேசர ணாகத்த ருவதே . 

81 


88 


ஈஸ்வர கீதை. 


வேறாக நானிந்த வெம்பிறவி வேரறுப்பா , 
னேறாளு மிறையவனே யென்றவனை யடைகின் 
றேன் , மாறாத 

வன் போடு மனை மக்கள் கிளை 
யொடும் , ராராருஞ் சடைமுடியா னடியடைமி 
னிதுவேண்டில் . 

82 
ஒழியாது நற்கரும யோகத்தா லுருத்திரனை , 
வழிபாடு செய்யமென மாமுவென் மறைப்பொ 
ருளை , மொழிவானை நேராயம் முக்கணிறை 
யெனமுறிவர் , கழிகாதலொடுபணிந்து கைதொ 
ழுது களிகூர்ந்து 

83 
ஓதம் பற்றியோ குணர்ந்து றங் கமலநீ யுன்றி 
வருளாலே , போதம் பெற்றவா னவர்களும் 
பெறலரும் புராணபூ ரணன் செம்பொற் , பாதம் 
பற்றியப் பவக்கடல் கடக்காற் பத்திபெற் றன 
மாற்றா , லேதும் பெற்றனம் பெறாததொன் 
றில்லையென் றிணையடி பணிவற்றார் . 

84 
தீதின் முத்தியைச் சோவேண் 

சோவேண் டினர்சிவ 
னடிக்கே , யாதி லர்ச்சனை செய்தன பந்தவெல் 
லையிலாப் , போத முற்றாற் கருமயோ கினைப் 
புதல் வர்களா , யாத ரிப்பவர்க் குரைமினென் 
றருண்முரி பணித்தான் . 

85 


ரு 


11. யோக அத்தியாயம் . 


89 


மாமறையின் மெய்ப்பொருளை 

மாலொடுச 
நற்கு மாரன் முதலார்க்கிறைவ ழங்கு திரு வார்த் 
தை , யாமைவடி வைக்கொடரி யமுதமத நத்தன் 
ஒருமுவேர் கட்கருளு மறிவதனை யன்பாற் , 
முமதமில் சௌநகனை யா திமுங் வர்க்குத் தந்த 
ருளு கென்று தலை யாலுறவ ணங்கித் , தோமின் 
முரி சூதனுரை செய்யவவர் கட்குச் சுருதிகடெ 
ரிந்தமும் சொன்னபரி சீதால் . 

86 
மூவர் தேடிறைச நற்கு மாரன் முதன் முரிவர் 
கட்குமொழி கீதையிங் , கியாவ போதினரி தன் 
பொ ருட்டுணிவ ரியாவர் கேட்பவரி யாவர் தம் , 
பாவம் வேரொடுப றிந்து நல்லபா மப்பதம் 
பெறுவ ராதலான் , மேவு மன்பினொடு மோத 
ளுதலில் வீடு வேண்டினன்வி ரும்புவான் . 87 
11. யோக அத்தியாயம் முற்றுப் பெற்றது . 

ஆக விருத்தம் - 338 . 

சிவப் பிரகாசம் என்னும் 
ST 

ஈஸ்வர கீதை முற்றுப் பெற்றது . 
18 . 

சர்வஞ் சிந்மயம் . 


Ce 

சிவமயம் . 
ஈம்வர கீதை பாட்டு 338 - க்கு 
முதற் குறிப் பகராதி . 
அகிலவுலகு 

40 
அ அளவிறந்த 

42 
அருந்தவத்தோர் 

44 
2 அகிலபூதங் 
அந்தவெல்லையி 4 அருத்திசெய் 

47 
அரியுருவுகண் 5 அந்நியமின்றி 49 
அந்தமாலிறை 6 அநியமான 

50 
அளவிறந்தவன் 8 அறியாமை 

55 
அறைவதன் 

8 அவனேபாச 55 
அறிவெனவுரைக் 9 அன்றியின் 

60 
அயில்கின்ற 10 அப்பரந்தன் 63 
அறிவினோடொன் 11 அறிவினிற் 

65 
அறிவினையுடை 12 அயர்வறு 

70 
அழியாதெங்கு 13 அரந்தைமு 

71 
அடுத்தநிற 14 அகற்பமல்ல 73 
அவ்வண்ணமு 

17 அந்நியமற 
அறையுமவ் 19 அவமறு புரு 

77 
அன்றரியா 22 அப்பாமாந்மா 77 
அரிதாயறியா 23 அடங்குமா 

81 
அறிவால்வ 31 அரியமறை 

84 


77 


பாட்டு முதற் குறிப் பகராதி . 


91 


| இந்தஞாநத்தை 
ஆங்கவன்பா 101 இருளுட 
ஆதலான் முறி 14 இன்பமொடு 
ஆதலாலழியா 15 இத்தன்மையதா 
ஆறுபலகூடி 

17 இரண்டாவதி 
ஆதலாலெல்லா 17 இந்தியங்களிற் 
ஆங்கவர்க 

21 இவ்வளவுதா 
ஆதிவிகாரப் 24 இப்பிரமசக் 
ஆலம்பநமாஞ் 30 இந்திரனா 
ஆகாதழியா 35 இறைவனுக் 
ஆகமுறுமா 37 இடர்ப்படும் 
ஆதிதேவனீ 39 இந்தியமீட் 
ஆகமெடுத் 

49 இருதுடைமே 
ஆகவிவை 

54 இவணமே 
ஆரணமந்த 58 | இந்தசாரண 
ஆதியுநடுவு 

66 
ஆசிரமமே 

78 
ஆதலிலருச் 85 

ஈங்காதியி 
இ 

ஈநஞ்செய்யு 
இலங்கியமறை XI ஈதெலாம் 
இத்தபோதநர் 


9 
11 
12 
13 
23 
25 
33 
38 
51 
58 
68 
74 
75 
84 


85 


FF 


ஈங்கெனது 


27 
44 
62 
83 
86 


2 ஈசனதாய 


92 


ஈஸ்வர கீதைப் 


21 
31 
33 
38 
41 
42 
45 
51 
53 
57 


62 


59 


என்னாலுங் 
உன்னை நீ உணர் 6 

எல்லாவுலகங் 
உயிரினோடும 

10 

எண்ணமதிறந் 
உலகினிலெவ் 11 எந்தை நீ 
உற்பவநோ 35 

எந்தயோகி 
உருவோவிங் 

36 எந்தையள 
உன்னுரையா 

38 எந்தநாளு 

எண்ணுமதி 
உருப்பநேக 42 
உற்பவசரா 49 எந்தப்பிராணி 
உடுக்குமாடை 

எந்தயோகி 
உலகங்கண் 63 என்னையுற 
உதியா மலென் 67 என்னொழிய 
உளவா றுரை 

70 எனந்தமற்ற 
உன்னருமி 

76 

எங்குமுள் 
எல்லாவேதத் 

எண்ணிய 
ஊறதாம்போ 53 

எப்படியார் 

எத்தொழில் 
எப்பொழுது 12 

12 என்னையே 
எல்லாருமா 

19 என்பதத்தை 
எல்லாரையு 

20 எந்தப்பத 
எங்குந்தானா 

21 எந்தையாகி 


60 
61 
63 
67 
79 
79 


ஊ 


எ 


81 


82 
82 
82 


087 


பாட்டு முதற் குறிப் பகராதி . 


93 


29 
30 


எது காரண 
ஏகமாய்நீ 
ஏகனாகிங் 


40 


74 
88 


ஏவனமாயை 
ஏவலார்களி 
ஏசதுராம் 
ஏசிலிந்த 
ஏதமுறநா 


ஏமமாகவெ 


ஓதுமியோகி 
4 ஓதியாவையும் 
26 ஓதுமொலி 
28 ஓதுமாலம்பா 
33 ஓதம்பற்றி 
52 
73 கந்தரைகனல் 
79 கருமஞ்செய 
85 கண்ணின்றி 
87 கலையாளரியா 

கணமாத்திரை 
23 கண்டுமாயை 
39 காணமெல்லா 
53 காணமியா 
54 கரிய தாய் 
62 கடையுகம 
65 கற்பங்களின் 
68 கந்தநன்ம 
88 கருத்திலா 

1 . 
7 கார்முகில்போலு 
18 / காலமாகிய 


13 
19 
29 
34 
36 


37 


40 


ஓ 
ஒருதானாய 
ஒருமறைய 
ஒன்னலர்த் 
ஒத்த முக்குண 
ஒப்பதுமிக் 
ஒப்பரும் 
ஒருகாலிரு 
ஒழியாதுநற் 

ஓ 
ஓவாமையுளத் 
ஓங்கியமும் 


45 


52 
72 
83 


கா 


2 
32 


94 


ஈஸ்வர் கீதை 


காமனீறு 
காதலான் முங் 
காமாமெங் 


42 

சா 
43 சாமவரெங் 
831 


82 


குரம்பையி 36 சிவன்றிருவுரு 

XII 

சிரங்களாயிரஞ் 34 
கூடுநின்று 

41 சிரந்தநமாய் 51 
கூடினகொ 72 | சித்தர்களிற் 


52 


சிந்மயாநந்த 61 


கேசவனுரை 


7 


4 
21 
69 


கோலமறிவே 


சுட்டபொன் 
சுத்தனாயொ 
சுத்தமாயெ 


25 


ச 


1 


செ 


சகத்தினுயி 26 
சகத்துளோ 

27 

சூதமாமுரி 
சந்ததம்வேத 27 
சங்கானா 

51 செயசெயதேவர் 
சங்கையறத் 

57 செப்பிடவொ 
சத்தியொன் 61 சென்மாதிய 
சகலசத்தியு 
சனற்குமா 87 சொன்னவாசக 


5 
44 
56 


76 


சொ 


2 


பாட்டு முதற் குறிப் பகராதி . 


95 


24 தானினையு 
78 தாரணையா 


69 
74 


சொன்னகா 
சொன்னதத் 

சோ 
சோதியாநந்த 


60 திங்கணாயிறு 


4 


தீ 


ஞா 
ஞாலமெலாஞ் 
ஞாநமதிலென் 


34 தீதின் முத்தி 
51 


88 


6 
35 
64 
80 
80 
81 


தலைமைசேர் 
தன தான திரு 
தக்ககருமங் 
தக்கபிரசாபதி 
தருமபாவமி 
தபநனொளி 
தருக்கிலாத 
தடித்தவூரு 
தனியிலிருந் 
தன்பராபா 

தா 
தானலாதொ 
தாராகாயம் 


துதித்தமாமுன் 
3 

துறவினாறி 
34 

துக்காங்கு 
47 

துயருறாத 
53 

துதியினிக் 
54 

துற்றுவரு 
66 
70 

தெய்வங்க 
75 
76 

தொ 
86 தொழுதருமறை 

தொல்லையுள் 
13 

தோ 
67 தோயமுமண் 


45 


39 
50 


72 


96 


ஈஸ்வர கீதை 


ந 


58 


நல்லறிவு 


நன்றாய்ஞாக 


நலங்கொள் 


நா 


நாதனாயரிய 
நாரணனருளி 
நானேமாயை 


நான்மறை 


14 நுண்ணிய 
22 
78 

பாமன தருளா 

பந்தமதிலொ 
1 படிகந்தனினி 
3 படைப்பதுங் 
20 பரமாமெல்லாப் 
86 பத்தியினாலி 

பழுதில வரென் 
25 

படைத்தவனை 
31 

படைப்பவனா 
33 

பழுதிலீசன் 
48 

பரமாணுவின் 
59 

படைத்தி 

பவனேநின் 
65 


நீ 


நிகிலவலகு 
நித்தமியம் 
நித்திரையுறாத 
நிகழ்ந்திடுங் 
நின் மலமாய 
நின்மலமா 
நித்தமாந்த 


3 
10 
15 
25 
26 
28 
29 
29 
32 
37 
37 
39 
41 
48 
50 
56 
66 
71 


படவரவா 


67 


ea 


நீரினாற்செ 


பலவுரைசெய் 

பகருபாமீசன் 
75 பங்கமில்சீர் 
83 படர் தவம் 


நீங்காத 


பாட்டு முதற் குறிப் பகராதி . 


97 


பவமார்நோ 
பங்கயந்தலை 
பரியுமகிஞ் 
பத்தியையென் 
பன்னியயோ 
பங்கமில்ப 


71 பூதங்களெவை 

ளவை 15 
76 பூதங்களுமா 16 
79 பூதமைந்தி 49 
80 

பேவ 
80 பேறுறுபிர 65 
82 


பொ 


பா 


46 


57 


38 


பார்த்துளமும் 20 பொல்லாத 
பாங்காயவிச் 57 பொருவில் 

48 
பாகமென்பர் 59 பொன்று கின்ற 

பொய்யில் 

79 
பிரமாண்டங் 1 பொல்லாததவ 

84 
பிறப்பினொ 17 

போ 
பின்னியப் 

55 போதநாகிய 
பிறி தறுமெ 78 

மறைபயின் 

8 
புண்டரிகவு 34 

மறைவுறும் 9 
புன்மயகோச 63 

மகமுதலாக 

24 
புராதாரோ 

72 

மறையவா 
닝 

மதியினான்மி 47 
பூதமைந்தோ XI மநம்புத்தி 

54 


1234 


28 


98 


ஈம்வர கீதைப் 


86 


மா 


மாதாவிலியா 


மாசுடைம் 


மத்தியமாய்ப் 61 

ஓ 
மயலிலாயா 

69 மூன்றாவது 

31 
70 
மநத்தால் 

மூவர்தேடி 

89 
மறைவினில் 

71 

மே 
மந்தமுத்த 

73 
மெய்த்தக 

66 
மந்தமாறி 

73 

மே 
மருவற்கெ 

மேல தான 

43 
மேவியாதி 

44 
35 

மோ 
64 மோகமாமு 

58 
மாமறையின் 

89 
மி 

46 யாதொன்றிலடங் 
மிகப்பயஞ் 

7 
மிக்கபாஞ் 

77 யாதெ 

யாதொருபொருட் 9 
யானே செய்கின் 12 
யாதொர்படி 

14 
முன்மதியணிந் 

X யாதொருபொரு 14 
முத்தியையடைந் 

11 யாதொருபொழு 15 
முன்னநான் 22 யாதொருபொழுதி 16 
முகமொடுகிரி 63 யாவனியா 

16 
முரிவரேயுங் 85 யாவனொரு 16 


ழ 


பாட்டு முதற் குறிப் பகராதி . 


பாட்டு முது 


99 


56 
75 


வா 


60 


யாதொன்றினை 
யாதொன்றைய 
யானொடுமியல் 
யாதொன்றொ 
யாவருமறி 

யோ 
யோகஞ்செய 
யோகஞ்செய்து 
யோகியாகி 
யோகிநிலுள 
யோகவெரி 
யோகிகளி 


7 
71 
81 


வி 


19 வருந்தியும் 
20 வருத்தமாயு 
32 

வானே முதலியா 
77 

வாசிகமுபா 

வாடலின்மு 
18 
18 வீரிந்ததிங் 
40 விவத்திதம் 
65 

வே 
68 

வெல்கபூதபதி 
87 

வே 
30 வேமெரிநாசி 
46 வேறாககானிக் 


27 
74 


5 


5 


வஞ்சமாயை 
வருணனெ 


47 
88 


ஈஸ்வர கீதை பாட்டு முதற் குறிப் பகராதி 

முற்றுப் பெற்றது . 
அத்தியாயம் 11 - க்கு . பாட்டு 338. 59 எழுத்து . 


29 


0-8 


திருப்பூவணமடாதிபதி,சதசாஸ்திரகர்த்தா, ஸ்ரீகாசிகாநந்தஞாநாச்சார்யஸ்வாமிகள்இயற்றியன. 1.விசாரசாகாம்.வசநம்.ஹிந்திமொழிபெயர்ப்புரூ. 2.வேதாந்தபதார்த்தமஞ்ஜூஷா.வசநம். 

28 3.கதாசரித்சாகாம்.வசநம்.சம்ஸ்கிருதமொழிபெயர்ப்பு2-4 4.நைஷ்க்காம்யசித்தி.வசநம். 

0-8 5.வியாசதாத்பரியநிர்ணயம்.வசநம். 6.வேதாந்தசித்தாந்தமுக்தாவலி.வசநம். 

0-8 7.வேதாந்தபரிபாஷை.வசநம். 

0-7 8.ஸ்வாராஜ்யசித்தி.வசநம். 

0-4 9.மண்டலபிராஹ்மணஉபநிஷத்-ராஜயோகபாஷ்யம்., 
0-4 10.ஈசாவாஸ்யஉபநிஷத்-சங்கரபாஷ்யம்.வசநம். 

0-4 11.வேதாந்தசஞ்ஞா.வசநம். 

0-2 12.ஹரிமீடே-ஹரிதத்வமுக்தாவலி.வசநம். 

0-12 13.நாநாஜீவவாதக்கட்டளை-சத்யார்த்தப்பிரகாசிகைஉரை2-0 14.கீதாசாரத்தாலாட்டுலகுசந்திரிகைஉரை. 

2-0 15.மகாராஜத்துறவு-மநப்பிரசாதின்உரை. 

2-0 16.சீடாசாரம்பாலபோதிரிஉரை. 

0-8 


23 


P 


ஓம் . 


பாப் பிரஹ்மணே நம : 

சம்ஸ்கிருதத்தில் 
ஸ்ரீ வியாச பகவான் அருளிச் செய்த 

( பரமார்த்த தரிச நம் ) 
பகவற் கீதை . 


3547 


சேம நகர் , ஸ்ரீ பட்டனா ரவர்களால் 

மொழிபெயர்க்கப்பட்டு 

திருப்பூ வண மடாதிபதி 
ஸ்ரீ காசிகாநந்த ஞாநாசார்ய ஸ்வாமிகளால் 

பரிசோதிக்கப் பெற்று , 

தலைப்புக் கவி - 
பாட்டு முதற் குறிப்பு அகராதியோடு , 

மதுரை 
ராஜேஸ்வரி பிரஸில் பதிப்பிக்கப்பட்டது . 
காபிரைட் ) 1953. ( விலை ரூபா . 1-4-0 


முக வுரை . 


u 
உலக மாந்தர் உஜ்ஜீவிக்கும் பொருட்டு , 
ஸ்ரீ வியாச பகவான் தர்ம புத்திரர் முதலியவர் 
களின் சரிதத்தை பாரதம் எனப் பெயர் புனைந்து 
ஒரு லக்ஷம் சுலோகத்தில் பதி னெட்டுப் பர்வ 
மாக இயற்றினர் . அதன் கண் யுத்த சமயத்தில் , 
கிருஷ்ண அர்ஜ்ஜுந சம்வாத மாக எழு நூறு 
சுலோகத்தில் பதி னெட்டு அத்தியாயத்தில் 
பகவற் கீதை என ஒரு நூல் தோன்றிற்று . அது 
கர்மம் - பக்தி - ஞாநங்களைத் தெளிவாகக் கூறு 
கின்றது . அந்தப் பகவற் கீதையின் கண் உப 
நிஷத் மந்திரங்கள் நேராகவும் , சில எழுத்துக்கள் 
மாற்றப்பட்டும் வைக்கப்பட்டிருக்கின்றன . அத 
னால் , இதனை வேதம் என்றும் , உபநிஷத் என் 
றும் , ஸ்மிருதி என்றும் , அலங்கரித்துக் கூறு 
கின் றனர் . 


இதனைச் சேம நகர் பட்டாவர்கள் எழு நூறு 
சுலோகங்களையும் 

545 செய்யுளில் 
மொழி பெயர்த்தனர் . 


தமிழில் 
| 


முகவுரை . 

3 
0 

வ்ய 
இத் தமிழ் கவிக்கு , அருணாசல முதலியார் 
என்பவர் ஓர் உரையும் , சிதம்பரம் - பொன்னம் 
பல ஞாந தேசிக ஸ்வாமிகள் அவர்கள் கூடார்த்த 
தீபிகை என ஓர் உரையும் , இயற்றியிருக்கின்றார் 
கள் . 


இக் கவியை மட்டும் படிப்பவர்கட்கு உபகார 
மாக , டபிள் கிரௌன் 1-32 பேஜ் சைசில் சிறி 
தாக பாக்கட்டில் வைத்துக் கொள்ளும்படி யாக 
அச்சிட்டிருக்கின்றோம் . 
39 

சம்ஸ்கிருத எழு நூறு சுலோகத்திற்கு பதப் 
பொருளும் எழுதி ஆங்காங்கு தமிழ்க் கவியையும் , 
உரையையும் , இணைத்து ஒன் றாக ஓர் புத்தகம் அச் 
சிடுகின்றோம் . படிப்பவர்கட்கு இரு பாஷை அறி 
வும் ஒருங்கே உணா உபகார மாகும் பொருட்டு 
விரைவில் வெளிவரும் . 


திருப் பூ வணம் , வேதாந்த மடம் . 
SRI 

81 
வக 


எண் . அத்யாயப் பெயர் . சுலோகம் . கவி . 

பாயிரம் 

0 4 
1. சோக அத்தியாயம் 

47 26 
2. சாங்கிய யோக அத்தியாயம் 72 60 
3. கர்ம யோக அத்தியாயம் 43 26 
4. சம்பிரதாய அத்தியாயம் 42 31 
5. ஞாந கர்ம அத்தியாயம் 

29 19 
6. யோக அத்தியாயம் 

47 37 
7. மாயா ரூப அத்தியாயம் 30 25 
8. எழு வகை வினா உரைத்த 
அத்தியாயம் 28 

18 
9. மாயா விகார அத்தியாயம் 34 23 
10. விபூதி யோக அத்தியாயம் 42 26 
11. விசுவ ரூப அத்தியாயம் 

55 43 
12. பக்தி யோக அத்தியாயம் 20 12 
13. க்ஷேத்ர க்ஷேதாஞ்ஞ விபாக 

யோக அத்தியாயம் 34 31 
14. குணாதீத அத்தியாயம் 

27 23 
15. பிரபஞ்ச அத்தியாயம் 

20 25 
16. தேவாசுர சம்பத்து விபாக 

அத்தியாயம் 24 21 
17. குண விகார அத்தியாயம் 28 

25 
18. சங்க்ஷேப அத்தியாயம் 

78 70 
ஆக சுலோகம் - கவி 

700 545 


சிவமயம் . 

ஸ்ரீ பகவற் கீதை 
கவி 545 -க்குத் தலைப்புக் கவி -8 . 
பதினான்கு சீர் ஆசிரிய விருத்தம் 
1. எய் - பாயி ரம் - சோகம் ஐவ - மன் விண் 
உன் - புண் போர் - வீம கங்கை அன்றி , எய்- மேல் - 
வஞ் ஆர் - வைய தரு - ஒன்ற யாவர் - விள தாவி-தீ 
தறு - வாய் ஓதல் , இய் - அரச ஆன - கொற் குல 
தடு - வாரா- மின் கொல் முப்பது - சாங் கியம றுப 
தாம் , இவ் - ஆயா ஒல் - மாற்ற தவர் - ஆத உஞ்சே 
மன் நெய் பின்னை சாவ அன்ன பிய் - மாயு 
பொன் - அன்ன இவ் - சீத மண் - வையா 
அழி -இல் ஊறு நில்லா , பீறி -உரு எல் - வீவர் 
செறி - ஒருவ தித- செய்தி ஆவ - அன் இன்று துற்ற , 
அய் - கதுவி அரி-தெளி- புண் நவை- குளமு அறி - 
விடல தரு -பேதை தலை- இவ் அறிவி , ஆமை 
குறை ஆதல்- எரி வேண்டல் - அடுத் தல் - ஆறு 
யாதொருபொ நீரின் யான் - பின் . 

2. பின் - ழன்ற வது - கருமம் அலை நன்றே 
ஆதி - ஒரு வரு - புலன தேவர் செயல்வ , பேர் 
மற்ற உளவாமு இதனா- கண் ஆதலால் பெரிய 


2 


யான் 


6 


பகவற் கீதை . 


வர்ப என் செ யல் - மெய் , கன்- என்பா பண்டு 
செய அஞ்சு- புல தடு - மாய தீம - எவ் வகை நெ 
ருப்பை , காதலால் ஆற்று - மேல் இருபதா சாம் 
பின் நான் காலதே சம்ப்ர தாயம் , சென் - நற்ற 
எவம - கரு தரு - நல்ல ஞாநமா சொல்லார் - சா 
வாது இவ்வ , செயலாலும் உய்யும்ப ஓடு- செயன் 
மேல் - ஆவ தென் - எண் - அ டங்கு பெற்ற , தொன் 
விட்டு பிரமமா அறிவ - உந் திய - தேடி மிகமேனி 
இன்ன இப்ப , தொன்மை - விழி அதனால்வ எறி 
யா - தீ தற் - சொல்ல அறியாமை முப்ப தொன்றே . 


3. ஒன்றைந்தா வது ஞாந 

கருமம் - பூத் 
தருளியொரு கருமான் துறவு பெருமை , ஒரு 
வினைமு கவை தரும் காணும் - யா செவ்வினையும் 
உடன் - அன்ப இவ்வ அறிவி , நன்றேஞா னம் 
இகம் உடம்பு மெய் யறி - காவல் அஞ்சுபொறி 
சாதி புரியும் , நாடு -பத் தொன்பதே ஆறவ தாம் 
யோகம் யோகம் - செய் மேவி உய்வ , என் 
புன்மை தான- இற பாடும்ப கைம்மாறி தலையாமி 
ஒக்கு தலையும் , எண்டி - துயில் இப்பரிசு யா 
தொன்றி வஞ்சர்வேல் போகமாய் வாங்கி தேறு , 
மன் - இழியா யா வெனொரு இடரான எல்லாவு 


தலைப்புக் கவி . 


7 


இவ்வ- வெய் என்று யோகம் , மையல் - பொய் 
யோக -சிற கொண் - அனைய நீடு - எல் லா - இருவ 
முப்ப தேழே . 


4 . ஏழாவ தாம் - மாயா ரூபம் உய் மாயு - மண் 
கண் - வேத திரி - ஆன் மூன் - மைக் , இவ்வ-ஊழா- 
செல்வம் இன்ன - ஓ தரு - விரிய மற்றயா வன் - அ 
ளித்த , ஈழ் சிந்தை தானந்த மருவு - போ னவை 
வியக் எறி - தேடும் இருப தைந்தாம் , எட்டாவ 
தாம் எழுவி னா - அடைய ஆய - விரி அந்த-எஞ் 
இந்த நல்ல ,, ஆழ்-எல் - மரு யாதொன் - அஞ் 
ஓதல் - இப் செய் - நெறி - எப் அங்கி - எ தம்பதி 
னெட்டு , ஆர் ஒன்பதாவது மாயாவி காரம் - ஈர் 
அறை - அழி யாரு முன் - என் , ஞாழ்- ஈண் விலங் 
ஊர்வ அறிவினால் கால - வே தம் - ஆயில் எல்லா 
தாங்கி , ஞாநமா 

மின் - தேவ 

போத - எப் 
பொருள் - ஊனை வணி - மின் - இரு பத்து மூன்றே , 


5. பத்தாவ துவி - பூதி அரி - தேவ புத் - எனை 
இப் நிர - மற்ற பேத எல் - மெய் , பருகா - இ றந்த 
வென் ஓதிற்பெ சந்திரனா மலை - பெருமு சித்த 
புடைகள் , வித்- வருண னும் பொரா மிக்க 


8 


பகவற் கீதை . 


பெண் கல் - கண்ண இரும்பு பல இருப தாறாம் , 
விசுவரூபம் - பதினொ சாவதாம் சுருள் - தெரியா 
எண் - மரு - என் அங்கு எய்வ , வத் - அவ்வ மண் 
தேவ கண்களும் இந்தவுரு என்று - வலம் நில 
வணங்க, வானடைய தஞ்சமிவ் நூற்றுவர் ஓத 
ஒளி என்ற -இறம் இவ்வ ஞாக , எத் - கையும் 
ஆதி - ஏய் என் - தேவ நீதிவே சாயைபோல் ஏறு 

என்னு -உண் உண்டாய அறி -பண் - என் 
தேவ - இப் கண்ட நாற்பத்து மூன்றாம் . 


யாத , 


6 . ஆம்பனிரண் டாம்பக்தி ஏய - மன் உரை 
கார யாவர் - மெய் அத்தி இருவ , ஆர் - உலக 
ஒன்றி - இகழ் பன்னிரண் டே - பன்மூன் றாவது 
க்ஷேத்தி ரக்ஞ, ஓம்விடம் உட - மன்ன மற்றி - 
எப் பொருளி- கா தலில் - இற்றி மான பெற்ற , 
ஒருபெரும் முன் - ஆதி காணும்பு பூத - அரு ஆன 
எள் ஓதி நண்ணி , ஈம்- இவ்வு உண்ப - இப் படி 
செறியு இருமையும் போவ - கெடு ஒத்து உணர் 
உன் , இர - ஒரின் முப்பத்தொன் பாம்பன்னான் 
காவது குணாதீதம் செல் - நல் இன்ன , தாம் - மூத 
இந்த - என் சத்து பற் ஓது - குறி உரை - வாழு 


தலைப்புக் கவி . 


9 


ஒத்து தக்க , தக்கசத் அரு - சத்து உட - கண் - வாய் 
தொழில் -மான இப்ப ஒழி இருபான் மூன்றே. 


7 . ஏ - பதினைந் தாவ ( து ) பிர பஞ்சம் - சா யை 
வேர் - இவ் ஊழ் - கரு - மற் றிப் - கண் நெறியால் , 
ஏர் - கனவு மந்திர- துன் குட - பூக்க மின் - இந்தி 
முந் ( து )- தின் -நல் அசைவி மருவு , ஆப - மொழி 
இவை - இந்த வேத -கண இருபத்தைந் தாம் 
பன்னா றாவ ( து )தேவ , அசுரசம் பத்து - மற தெய் 
அஞ்சு மறை- இருவ தீமை- என் விரும்ப நிறைவி , 
பாப - இற இப்- இனம் தொட - விய - மன் மற்-இவ் 
ஒரு காதல் - கூ ஆதல் மூவேழ் , பதினேழா வது 
குணவி காரம் -உண் வேத - யா வர் - சாத்து அட 
உண் சத்து , ழப - இப் ஆசி- செய நூற் - தீக்கு 
தீர்த்த -தெளி தலை -தீத்த வசையி பேதை , முன் 
கொண் - வா யா - ஒப்ப ஒமென்கின் ஓமென்று 
காதல்-இரு பத்தைந் தாங்காண் . 


8 . காண் பதினெட் டாவது - சங் க்ஷேபம் - ஏ 
கம் - சன்னி காமமென் தீங்கி ஞாந , கார்- என்ன 
நித்த - மெய் யாதி - யாக் இன்ன - ஓங் இரு - வாக் - இவ் 


10 


பகவற் கீதை. 


யாவன் அறிவு , சாண் - ஆன்ற நன்றாய் - ஊ னப் 
வீதல் குலை - பற்று வினை - பினை மனமெர் ஈணம் , 
தருமம்பா பாவ - மனம் பண் -துன்பம் பொரு 
தொடரு இந்தவியற் கறைசெய் தலைமை , ஆண் 
உழுதொ தீராவ அல்லாவி கனை - வெல்ல 
சொன்னகா காடு சொன்ன , அந்தவுரு என்னப்ப 
ஒன்றி - விரை பொறி - வேற தீதகலா என்னை 
இருவே , மாண் -மற்று எல்லாப்பொ ஏய - என் 
மன்- வைய பையாவி அணி-பிணித்த, மாத - அப் 
பொரு -எஞ்ச திரு- என்ற வேத நூல் ஆற்றியல் 
எழுப தாமே . 


முற்று . 


வட 

SI 
ஸ்ரீ கிருஷ்ணாய பாப் பிரஹ்மணே நம : 

ar to 


e 


பகவற் கீதை . 


8 


வாஸ்துதிகள் . 


பாதியோர் பெண்மையான் பரிந்து பெற்ற 
தோர் , சோதியாங் களிற்றினைத் தூர மண்மை 
யிற் , பேதியா தளம் பெறப் பேணிப் பாகவற் , 
கீதையான் மொழிகுவன் ஞாநங் கிட்டவே . 1 

அரியயனோ டானாகி யகிலந் தன்னை யாக்கி 
யளித் தழிக்கின்ற வவித்தைக் கென்றுங் , கரியது 
வாய்க் காந்தத்தி னிரும்பு போலக் காணத்தின் 
சலநத்துக் கேது வாகி , வரியமரு மரவணைமே 
னெளிய வேறி வைகுண்டத் தினிதமரு மா 


12 


பகவற் கீதை. 


யோன் மண்மேற் , பரிபுணரு மணிநெடுந்தேர்ப் 
பார்த்தற் கூர்ந்த பாண்டவர்கள் சாரதிநாம் 
பாவுந் தெய்வம். 

2 


ஞா 


ஒருபத மடித்தொரு பதம்பொற் றேர்மிதித் , 
தொருகையிற் குசைகசை யொருகை 
மாய்ப் , பொருகைவில் விசயனைப் புரிந்து நோக்கி 
மெய் , தருபொருளுரைத்தவர் சாணம் போற்று 
வாம் 

3 


ஆக்கியோன் பெயர் . 


சேயமா மதுரை நின்றுஞ் சேமமா நகரங் 
தேடி , யாயனார் பட்ட னாரா யவதரித் தருளி 
னாலே , போயநாண் மொழிந்த கீதை புலப்படுத் 
ததுவு மன்றித் 

தவர்க்கு மிந்தச் 
சுருதிஏ றொடங்கி னாரே . 

4 


தூயமா 


The 


AL 


பரமாத்மநே நம : 


a 


பகவற் கீதை . 


பாயிரம் . 


ஐவகைப் பொருளு நான்கு காணமுங் குணங் 
கண் மூன்றுஞ், செய்வினை யிரண்டு மொன்றி 
யாவருந் திகைப்ப நின்ற , பொய்யிரு ளகல 
ஞாநப் பொருட்கதிர் விரித்த புத்தேள் , கைவள 
ராழிச் செங்கட் கண்ணனைக் கருத்துள் வைப் 
பாம் . 

1 


மன்னருள் விசயன் கேட்ப வாளம தன்மே 
லிட்டு , மின்னவிர் படைக்கை மாய னுரைத்த 
மெய்ப் பொருளை யெல்லாம் , பன்னரு மறைகள் 
கோத்த பழமுரி பணித்த வண்ண , 

மென்னறி 
வளவி னாலே தமிழினா லியம்ப லுற்றேன் . 2 


14 

பகவற் கீதை. 

வே 
விண்ணியன் மொழியினால் வியாதன் கூறிய , 
கதையை நீ 

புகல்வ தென்னெனி , 
லெண்ணிய வகைபிறி தில்லை யாருமிக் , நுண் 
ணிய பொருளிலே நுழைய வேண்டியே . 3 


புண்ணிய 


உன்னு நான்மறை மால்வரை யுச்சிமேன் 
மன்னு மேகமு ழக்கிய வாக்கினைப் 
பன்னு சீர்ப்பா மார்த்த தரிசா 
மென்னு நாமத்தி தனையி யம்புவாம் . 

4 
கலகலை 
Bobina el meslaus og 
மன 
matisau stila 

m 
1 


வ 

ம 
வன் 
le 

வ 
os in collar a la meta 


OT 


1 . 


அர்ச்சுநன் சோக அத்தியாயம் . 


புண்ணிய பூமி யென்று புகழ்குரு பூமி தன்னி , 
னண்ணிய பின்னை நண்ணா தவர்களு நமரு 
மாங்குக் , கண்ணிய தெதனை யென்று கண்ணிலா 
வாசன் கேட்பத் , தண்ணிய வினிய சொல்லாற் 
சஞ்சய னுரைக்க லுற்றான் . 

1 
போர்முக மாகி நின்ற புல்லலர் படையைப் 
பார்த்துக் , கார்முக வுழவ 

னாய கலைமறை 
யவனை நோக்கி , வார்முா சதிருந் தானை வாளா 
வுயர்த்த தோன்ற , லேர்முகின் முழக்க மென்ன 
வின்னண மியம்பு மன்றே . 

2 
வீமனையும் விசயனையு நிகர் தருபோர் வில்லாள , 
பேர் மருவு சிலையபிம னுள்ளிட்டா ரெனப்பலரும் , 
தார் மருவு தலைவர்களாய்த் தலைப்பெய்த தானை 
யினை , மாமருவு பெருந்தேரோய் பாரென்று மறித் 


3 


துரைப்பான் . 


கங்கை யாள்பெறு காதல னும்புக 
ழங்கர் கோனென தாருயிர்த் தோழனு 
நங்கள் வாழ் துணை நம்பியு நீயுமற் 
றிங்கு வாழ்சயத் திரதன்கி ருபனும் . 


4 


16 


பகவற் கீதை. 


அன்றி யேயும் ரசா நேகரால் 
வென்றி யே திரு வல்லது வேண்டல 
சொன்றி யேதமெ மக்குறு மேலுயிர் 
பொன்றி யேயது போக்கு தன் மேற்கொண்டார் 5 
எய்து மெங்கள்பிதாமக னேவலாற் 
கைகொள் கின்றக டற்படை கண்ணுறில் 
வெய்ய வீமன்வி யப்பொடு காத்திடு 
மைவர் தம்படைக் காற்றவற் றாகுமோ . 6 
மேல்வ குத்திவர்க் காமின்விரைந்தெனு 
மேல்வை யிற்றிறல் யாதவர் சூழ்ந் திடுங் 
கால்வளைத்தசி லைக்கங்கை யாண் மகன் 
வால்வளைத்திர டன்னையும் வாய்வைத்தான் . 7 
வஞ்சர் செய்தவி னைமற லிக்குண 
வெஞ்ச மம்விளைத் தென்னவும் வேந்தர் கோ 
னெஞ்ச முண்மகிழ் வெய்தவ நோலா 
பஞ்ச வுங்கனன் நார்த்தன னார்க்கவே . 

8 
ஆர்த்தன வளைக ளெங்கு மதிர்ந்தன பல்லி 
யங்கள் , போர்த்திரட் படையின் சார்ப்பப் புவகமீ 
ரேழும் பூத்த , தீர்த்தனுந் தனது சங்கைச் செங் 
கையால் வாங்கிக் கொண்டு , கார்த்திரண் முழக்க 
மென்னக் கடல் கிளர்ந் தார்த்த தென்ன . 9 


1. அர்ச்சுநன் சோக அத்தியாயம் . 17 


வையம னைத்தையும் வாரிமுன் வைக்குஞ் 
செய்யதி ருப்பவளத்திடை வைத்தா 
னைவரெனக்குயி ராதலி னாலே 
யுய்வது மக்கிலை யென்பதை யொத்த . 10 

தருமனடல் வீமனருச் சுநநகுல சகதேவன் , 
றிருமருவு விசயம்ப வண்டாந்தே வதத்தமெழின் , 
மருவுறுசு கோடமணி புட்பகமென் றிடுமிவற்றி , 
னுருமனைய 

குரலெதிர்ந்தார் செவிபுதைப்ப 
வூதினார் . 

11 
ஒன்ற லா துபல வூதி னார்கள் பல ரூதும் வால் 
வளையி னோசைபோய் , நின்ற கௌரவர்க ணெஞ் 
சை யூடுருவி யஞ்ச வானினுமி ரம்பிமேல் , வென்றி 
சோமர்தொ டங்கும் வேலையினில் வெள்ளை 
மாநடவு தேரின் மே , னின்ற போர் விசய னொன்று 
மாயனெதிர் நில்ல லாமையொடு சொல்லுவான் 

யாவர் போர்கருதி யெய்தி னார்களெதி செய்தி 
நின்றவிவர் தங்களில் , யாவ போடமர்தொ டங்க 
லாமெனவ றிந்து கொள்ளுமள வியாவையுங் , 
காவல் பேணியவை தந்து பின்னவைக் பந்து 
கொண்டருள்செய் கண்ணனே , மேவ நீகடவு 


18 பகவற் கீதை . 


மாக்கொ டேரினை றுத்து வாயெனவி ளம் 
பினான் . 

13 
விளம்பு மவ்வளவின் மேக வண்ணனுமவ் 
வெள்ளை மாநடவு தேரினைக் , களங்கொளும் 
பரிசு நின்ற தானை நடு வேக டாவியிது காணெனா, 
வளங்கொள் கங்கைமக னாதியாகமுடி 

மன்ன 
ரியாவரையு முன்னுறாத் , துளங்கு கின் றமொழி 
யோடு நெஞ்சினொடும் வல்ல வாறுசில சொல் 
லினான் . 

14 
தாவிலருந் தந்தையருந் தந்தையர் தந் தந்தை 
யரு , மேவியுடன் பிறந்தாரு மெய்ஞ்ஞாந மளித் 
தாரு , மாவியென நட்டாரு மான்றோரு மமர்க் 
களத்தே, மேவியவெம் பொருட்டாக வீடுவான் 
றொடங்கினார் . 

15 
தீதறு சிறுவர் மற்றவர்கள் சேய்களு 
மாதுல ரிவர்களோ மாய்கின் றாரெனக் 
காதல் செய் திடரினாற் கலக்க முற்றவன் 
மாதவ னெதிர்சில மறித்துங் கூறுவான் . 16 

வாயே யன்றி முகமலா மநமொன் றுணா 
மாட்டாது , தீயே யென்ன வுடல் வெதும்பு 


tam 


- 


1. அர்ச்சுகன் சோக அத்தியாயம் . 19 


வ . 17 


லாவ 


செவ்வே நிற்க மாட்டுகிலேன் , வேயே தருதிண் 
காண்டீப வில்லு நழுவி விழாகின்ற , தாயே 
யனையாய் போர்நின்ற தமரைக் காணுந் தொறு 
மன்னே . 

ஓத லாகா நிமித்தங்க ளொன்றே யல்ல 
பலவுள வாங் , 

காத 

லாரைக் கொன்று பெறும் 
பயனோ வொன்றுங் காணேனா, னாதலாலிவ் 
வென்றியுட னாசி னுரிமை யான தனை , யேய் த 

தென்கின்ற தியா தின் பொருட்டோ 
வியம்பாயால் . 

18 
அரசவ் வாசால் வரும்போக மதனா லின்ப 
மெய்துமென , வுரைசெய் பொருள்கள் யாவர் 
சிலர் பொருட்டா லுலக ருழந்த டைவர் , வரை 
செய் புயனே மற்றவர் தம் பொருளும் தங்கள் 
வாணாளு , நிரைசெய் தொருவ சொருவரின் முன் 
னிற்க வந்து நின்றாரால் , 19 

மயங்க 
ஆன 

ன பொருளீ தாதலினா லவரைக் கொன்றா 
லருள் சேரா , தீன மன்றி 

தீன மன்றி யெங்க ளுக்கோ 
ரின்ப மெங்கு மில்லையாற் , கூன வரிவிற் கொண் 
டென்னைக் கொலினு மவரை யான்கோறல் , 


20 


பகவற் கீதை . 


வானம் பெறினு மாட் டேனான் மண்ணின் 
பொருட்டால் வல்லேனோ. 

20 
கொற்றவர் தங் குலங்கெடுத்தால் வருகின்ற 
குற்றமுமெய் , யுற்றவர் தந் திறம்பிழைத்தா 
லுறுகின்ற வுயர்பழியு , மற்றவர்க ளறியாது 
மறந் திடுக மறந்தாலும் , குற்றமென வறிந்தநான் 
குறிக்கொள்ளா தொழிவேனோ. 

21 
குலங்கெடவே வருகின்ற குல தருமங் கேடுறு 
மந் , நலங்கெடவே குலம்பாவ நண்ணுமது நண் 
ணவே , யிலங்கிழையார் நெறி திரிவ ரிவர்கணெறி 
திரியவே , தலங்குலவு குலமெல்லாந் தலை தடுமா 
முகுமால் , 

22 
தடுமாற்ற மக்குலத்தே சார்ந்தவர்க்குஞ் சாரா 
தே , கெடுமாற்ற னினைந்தவர்க்குங் கெடாநிரயங் 
கிடைப்பிக்கும் , படுமாற்ற மென்னுரைக்கேன் 
பண்டிறந்தோர் களுந் தமக்கொன் , றிடுமாற்ற 
லவர்கள் பெறா திருணாகத் திழிவர்களால் . 23 

வாரா நின்ற குலமயங்கப் பண்ணி னார்க்கு 
மற்றதனைச் , சாரா நின்ற குலத்திற்குந் தருமக் 
தளர்ந்து சாயுமாற் , சாரா நின்ற சாதிகுல 


2. சாங்கிய யோக அத்தியாயம் . 


21 


தருமந் தளர்ந்து சாயவே , பேரா நிரய மெய்து 
மெனப் பெரியோ ரெல்லாம் பேசுவரால் . 24 

மின்னே யனைய செல்வத்தை வேண்டித் தங் 
கண் மெய்யுயிரைக் , கொன்னே கழிக்க நின்ற 
வரைக் கொல்லத் துணிந்த கொடுவினையே , 
னென்னே கொடிய பெரும்பாவ மெய்த நினைந் 
தேன் யானுமிவர் , முன்னே படைவிட் டமர் 
துறந்து நின்றா லிவர் கண் முறிவாரோ . 25 

கொல்லினுமெ னக்கிதுபொ றுக்கைகுண 
மென்றே , கல்லினிகர் தோள் விடலை கண்ண 
னெதிர் கூறி , வில்லினுட னேபகழி சோரவிழி 
சோரச் , செல்லுமணி யாழியணி தேர்மிசையி 
ருந்தான் . 

26 
முதலாவது சோக அத்தியாயம் முற்றிற்று . 

பாயிர முட்படச் செய்யுள் 30 . 


2. சாங்கிய யோக அத்தியாயம் . 


இவ்வண்ண மறிவொதுங்க வெழுகின்ற விரக் 
சத்தாற் , செய்வண்ண மறியாது திகைத் திருந்த 


22 பா பகவற் கீதை . 


சாயா 


தேர்விசய , னுய்வண்ண மதுநாடி யொருவண்ண 
முலகோதுங் , கைவண்ண மலருடைய கார் 
வண்ணன் கட்டுரைப்பான் . 

1 
ஆயா தவர்க்கு மலிகட்கு மடுப்ப தழியாப் 
பழியுனது , தேயா வறிவைத் தேய்ப்பதறச் 
சிறுமை களிலே சிறுமையது , 

நாகத் 
திடைசாய்ப்ப துன் போல் பவர்க்குத் தகுதி 
யன்றீ , தேயா நிலத்தே யுனையையா வெவ்வா 
றடைந்த தெனவறியேன் . 

2 
ஒவ்வாதீ தொழிந் தமர்மே லொருப்படுகென் 
அருக்கரிய , செவ்வாயன் றிருமொழியத் தேர் 
விசயன் செப்புவான் , மெய்வாயி னொடுமாத் 
தான் மிகப்போற்றற் குரியாரை , யெவ்வாறு 
கொலைபுரிவே னென்றிவ்வா றியம்பினான் . 3 

மாற்றலர்க ளென்றிவரைக் கொன்று பெறும் 
பெருவாழ்வி , லேற்றமுரைத் தியான்பிறர்பா 
லிரந் துண்கை யினிதன்றோ, கூற்றவர்க ளுயி 
ருண்டா லவர் குருதி யாற்குழைத்த , சோற்றை 
யுணல் போன் மன்றோ யான்பின்னைத் துய்ப்ப 
தெலாம் . 4 


2. சாங்கிய யோக அத்தியாயம் . 


23 


காணேனா, 


தறிகிலே 


சாதலா 


தவர்கொள்படை விடுகையோ தவிர்கையோ 
தகுவதுமற் , றவர்களெனை வெல்வரோ யான் 
வெல்வ னோவறியே , னிவர்கள் சில ரிறந்தக்கா 
ல தனாலே யென்னுயிர்போ , மவர்களமர் தொடங் 
குகவென் றடல் குறித்து நின்றாரால் . 

5 
ஆதலா லறிவாய விழியினைமற் முங்கவர் 
பாற் , காதலா மிருண்மறைப்ப நெறியெங்குள் 

னாதலா லெனக்குறுவ 
னுரைத்தருள்வாய் , 

ன தும்பிறப்பு 
மில்லாத தனிமுதலே . 

6 
உஞ்சே போகு தெறிவாளா வுரைப்ப னோ 
வென் றுளங்கருதிற் , றஞ்சே யென்றுன் சரண் 
புகுந்தேன் றண்டிற் பணிந்தேன் றாமரைக்கண் , 
மஞ்சே யுன்றன் மாணாக்க னாடன் பாத மலர் 
புனைந்தே , னஞ்சே லென்றிங் கடியேன் செய் 
வினைக ளேவி யருள் புரிவாய் . 

7 
மண்ணாளும் பெருஞ்செல்வ மன்றியே மாயாத , 
ண்ணாடு பெற்றிடினு மென்னுடைய 

மெய் 
யுணர்வு , நண்ணாம லடுதுயா நலியாமற் காப்ப 
தனைக் , கண்ணாவிங் கெவ்விடத்துங் காண்கிலே 
னெனக்கலுழ்ந் தான் 

.8 


3 


24 


பகவற் கீதை . 


நெய்மார்பிற் 

சொரிவதென நெடுங்கண்க 
ணீர்சோர , விம்மாநின் றவன் காதல் வெந்தீயால் 
வேவாமே , கைம்மாறொன் றின்றியுயிர் காப் 
பதே கடன் பூண்ட , வம்மாயன் றிருவாய்மை 
யருண்மாரி யாலவிப்பான் . 

9 


மின்னை யனைய திருநகைகொண் டருளி விரைத் 
தா மரைநாறும் , பொன்னை யணியுந் திருமார் 
பன் போகாத் துயர்போம் பரிசெண்ணி , முன்னை 
மறைக ளெடுத்துரைத்து முடியும் பொருளாய் 
முதற்பொருளாந் , தன்னை யுள்ள பரிசவற்குத் 
தானே சாற்றத் தொடங்கினான் . 

10 


சாவதிலை யாவர்களு நிற்கவது தானே 
மாய்வ சென நீகருது மாரதர்க ளெல்லாந் 
தேய்வரிய தீவினை செய் யா தமையி னாலே 
வீவதன் முன் வானுலக மேவுவர் கண் மேன்மேல் . 


அன்னவர்கள் சோகிதரெ னாவழுத லாலும் 
பன்னவரி யோர்கண் முறை யேபகர்த லாலு 
மன்னமய லேறியுண்ம யங்கினைகொல் வாயா 
தின்னதொழி லானதைம றக் திடிவை யுங்கேள் . 


2. சாங்கிய யோக அத்தியாயம் . 


25 


மாயுமவ ராலுமுயிர் வாழுமவ ராலு 
மாயுமறி வோர்களழி யாமையறி யாயோ 
நீயுமிவர் தாமுநிகழ் நானுநெறி தேரி 
லேயும் வகை யாலுலகி லென்றுமுள மேகாண் . 13 

பொன்றுவது டம்பதனு ணின்றபொருள் 
பொன்றா, தென்று மொரி யற்கையொடு நிற்கு 
மியல் பைக்கேண் , முன்றொடர்ம கப்பருவம் 
விட்டிளமை மூப்போ , டொன்று முட லாயினுமு 
யிர்க்கியல்ப தன்றால் . 

14 
அன்னவகை யாலுருவ ழிந்து வரு மாங்கே 
யென்னுருவ மாமறிவி றந்து பிற வாதாற் 
பின்ன தறி வானுடல ழிந்து பிரி போதும் 
தன்னதென வே துமொர்ச லிப்பதறி யானால் 15 
இவ்வகைய தாகிலழல் சீதமிட ரின்பஞ் 
செய்வகையி லாவறிவு சேர்குவதெ னென்னின் 
மெய்வகையி னாலிவைவி ளைந்துதா மேய 
வைவகையி னாய பல னும்பொறியு மையா . 16 

சீதமழன் முதலவற்றின் செயல்கேட்கி லலித் 
தியமாய்ப் , போதெலொடு வருவனவா யிருக்கு 
மவை பொறு நீயு , மாதலிலென் பயனென்னி 


26 


வ்பா பகவற் கீதை . 


லவை பொறுத்த பெரியோனை , யேதமவை நிலை 
கலக்கா வவன் வீடே யெய்துமால் . 

17 
மண்ணி 

னாய விகாரமுமம் மண்ணே யந்த 
மண்ணொழித்துப் , பண்ணி னாரும் பிறரில்லை 
பண்ணப் பட்ட பலபொருள்க , ளெண்ணி னாகு 
வதன் முன்பு மிறந்த பொழுது நிகழ்விடத்துங் , 
கண்ணினாடி மண்ணொழியக் கண்டா ருளபோ 
கட்டுரைப்பாய் . 

18 
வையாரயி 

லுழவாவதன் வகையேயி தன் 
வகை கேண் , மெய்யானது நசியாதித னுடன் 
வேறென விரவும் , பொய்யானது நிகழா திவை 
புலனாகிய பொருளே , யையாவெனை யறிவாரி 
வை யறிவார்பிற ரறியார் . 

19 
யானாம் வகை யதுகேளெழு மொலியேமுத 
லியவும் , வானாதியில் வருபூதமும் வருநாள் வரு 
மிடமா , யானாதெழு மறிவியாவையு மறி காரண 
மதுவாய்ப் , போநாளொடு வருநாள் வழி புண 
ராததொர் பொருளே . 

20 
அழியாதமெய் யஃதியாதெனி லவிகாராதை 
யுருவா , யொழியாநிறை வொடு நீடிய தென தியா 


2. சாங்கிய யோக அத்தியாயம் . 


27 


னென வுணரா , 

வுணரா , வழியாமதி யியல்பாலிது சில 
மாறுகொள் குவதாய் , மொழியாரவி யயமா 
மிதை முயல் வாற்கொல வலார் . 

21 


கழுதாழியி 


இல்லாமையி னியல் கேளெழு 
னிடையே , யல்லாதெழு புனல்போலறி வுறவே 
யழி குவதா , லெல்லாவகை யினுமாய்வதிவ் 
வருவேயறி வதுதான் , கொல்லாதழி கொலை 
யானது குறுகாதத னெறிகேள் . 

22 


ஊறுபட 


வொன்றினுளே பிறத்தல்பிறந் 
துளவாதல் , வேறுபட வளர்தல்வளர்ந் தய 
லொன்றாய் விளைந் தமைதன் , மாறுபடத் தேய் 
தலற மாய்தலென வருகின்ற , வாறியல்பு முடம் 
பன்றி யறிவடையா வாதலினால் . 

23 


நில்லா வுடற்கே நின்றேயு நித்ய மாகியது தாச , 
மில்லா ததுபொய்ப் பிறப்பிறப்பொன் றறியா 
ததுமற் றதுவறிந்தோர் , கொல்லார் கொலையே 
வலுஞ்செய்யார் குலமே லிட்டுக் குலமறை , 
ளெல்லாம் விதித்த தொழிலினையு மியம்பிற் 
றென்றே யிதுதெளிநீ . 

24 


28 


பகவற் கீதை. 


பீறிய போர்வையைப் பெயர்த்துப் பின்னரே 
வேறியல் போர்வையை விரும்பு வாரென 
வூறிய வுடம்பினி லுதித்த வுண்மைதான் 
மாறியோ ருடம்பினை மருவு மன்னனே . 


25 


உருப்பான்மை 

மற்றதனுக் கொருநாளு 
மின்மையாற் , செருப்பால் வெம் படைக்கலங்கள் 
சேதிக்க மாட்டாவா , னெருப்பால் வெந் தழி 
யாது நீரானெக் கொழுகாது , மருத்தாலுஞ் 
சலியாது மற்ற தன்றன் வகைகேளாய் . 26 


எல்லாப் பொருட்கும் பழைய தனை யெங்குந் 
தானா யிருப்பதனை , வில்லாத் தன்மை யில்ல 
தனை நித்யத் துவத்தை நிலைபேற்றை, யல்லாப் 
புலன்கள் பதினான்கு மறியா வறிவை யறியாதே , 
யில்லாப் பொருள்போ லழியுமென விரங்கு 
கின்ற தென்கொண்டோ. 

27 


வீவரெனக்கொடு மெய்தளர் வாயேல் 
யாவர்பி றப்பவர் யாவர்க ளேனும் 
சாவர்பெயர்த்துமவ் வாறு ச நிப்பர் 
காவலி தற்குள தோகட னேகாண் . 


28 


2. சாங்கிய யோக அத்தியாயம் . 


29 


செறிந்த திவ் வாறிவ ரென்பதுந் தேராய் 
பிறிந்திவர் போமிட மும்பெரி தோரா 
யறிந்தது நீநடு வேசில நாளே 
யெறிந்திடு வேலவர் பாலிட சென்னோ. 29 
ஒருவ னென்றுங் கண்டறியா 

ததுகண் 
டாற்போ லுணர்ந்திருக்கு , மொருவ னென்று 
முரைத்தறியா ததனை யுரைத்தாற் போலு 
ரைக்கு , மொருவ 

னென்றுங் கேட்டறியா 
ததனைக் கேட்டாற் போலுவக்கு , மொருவ 
னென்றுங் கேட்டாலு மறியா னிந்த வுண்மை 
யினை . 

30 
திதனா யெவரு மறியாத பொருளைத் தெரிந்து 
கொண்டு , தனா லிவரை யான் கொன்றே 
னென்ப தொழிவா யின்னுங்கேள் , விதநா லாய 
மறைமொழியும் வேந்தர் தருமம் வாள மரென் , 
பதனா லமரே தொடங்கதனை யறநன் றென 
யையுறேல் . 

31 
செய்தி யின்றியத் தேவர்கள் வானுல 
கெய்த நின் றவி துபெறு கின்றவர் 
வைதி கந்தரு மாதவ மேற்கொடு 
மெய்திருந்திய வேந்தர்க ளல்லரோ 32 


30 


பகவற் கீதை. 


33 


ஆவ தானவ மர்தொடங் காயெனிற் 
போவ தானபு கழுந்த ருமமும் 
பாவ மாம்பழி யாமிப்ப ழியினிற் 
சாவ தானது வேதலை யல்லவோ . 
அன்றி யும்முனை யஞ்சினை யென்பரா 
னின்றி யைந்தும் லத்துமுன் னீசெய்த 
வென்றி யும்பழி யாய்நிற்கு மேவல 
சொன்றி யம்பிலின் னாங்கி தன் மேலுண்டோ . 34 
இன்று வாளமர் தன்னிலெ திர்ந்து நீ 
பொன்றில் வானவர் போற்றவிண் காக்குவை 
வென்றி சேரிலிவ் வேந்தரெ லாந்தொழ 
நின்று ஞாலம ளிக்குவை நீயரோ . 

35 
துற்ற வின்பமுந் துன்பமுந் தோல்வியும் 
வெற்றி யும்மிழ வும்மிகு பேறுமென் 
றுற்ற வின்னவைக் கொத்தம நத்தனாய்க் 
கொற்ற வாசமர் செய்குற்ற மில்லையால் . 36 

கதுவிய பொருண்ஞாகங் கரையறு 
யாலே , பொதுவுறு வகைநீயும் புலனறி வகை 
யானா, யெதுவொரு வினையாலே யிருவினை 
களும் வீடு , மது தனை யறிவார்வீ டணைபவ ரது 
கேளாய் , 

37 


முரை 


2. சாங்கிய யோக அத்தியாயம் . 


31 


அரிதெனு மறிஞோர் தஞ் செயலது வழி 
வாகா , விரிதரு மிடையூறும் வினைகளு மிடை 
கூடா , தெரிபொருள் சிறிதேனும் பெறுமய 
றெறுமானா, லூரிய திவ் வுலகோர்பா லதுவல 
துளதோதான் . 

38 
தெளிபவ ருணர்வொன்றே தெளிவில ருணர் 
வோதிற் , றளிர்நிகர் பலவாகுந் தருபய னது 
மேவு , மொளிமறை நெறிமேலா வணர் பொரு 
ளெனவோது , மளியவர் தெளியாதா ரவையல 
தறியாரால் . 

89 
புண்ணிய வுலகத்தே பொருண்முடி வென 
வைப்பார் , மண்ணியல் பிறவிக்கே வரும்வழி 
நெறிநிற்பார் , பண்ணிய வினை கட்கே பயனினை 
பவர் தம்பா , னுண்ணிய பொருள் செப்பார் 
நுணுகிய வறிவுற்றோர் . 

40 
நவை தரு குணமுப்பா னணுகிய பயனுற்றோர் , 
சுவை தெரி . குணம்வைப்பார் 

குணம்வைப்பார் தொழின்மறை 
நெறியுற்றே , கவைதரு குணமுற்றோர் கருமம 
திடமிற்றா , மவைகெட் வருமப்பா லறிவின் 
னெனநிற்பாய் , 

41 


32 


பகவற் கீதை . 


குளமுத லியவற்றே குளிமுத லியதுய்ப்பா , 
னளவறு புனல் பெற்றா லவைகொள லருமைத் 
தோ , வளமறு கருமத்தால் வருசிறு சுவைவற்றா, 
வுள மகிழ் பிரமத்தே யுளகொள லெளிமைத்தால் . 


அறிவினை யறிகிற்பா யகிலமு மடைவுற்றே , 
பிறிபொழு தினிலொத்தே பெருவினை தனினிற் 
பாய் , நெறிதரு மறிவொட்டா வகையினை தனி 
னிற்பார் , சிறியவ ரெனைமிக்கோர் தெளிபவர் 
செயலைக்கேள் . 

43 


னது 


விடலரும் வகையிற்றாம் 

வகையிற்றாம் வினைப்பய 
விட்டே , கடவிய வினைமுட்டா வகை செய்து 
கழிவுற்றோ, னுடலொடிவ் வுலகத்தே யுளனென 
நிகழ்பெற்றே , யிடரினை யறவிட்டா னெனையறி 
வகைபெற்றான் . 

44 


தருபய ன துவிட்டே தகும் வினை செயலுற்றா, 
லருமய லறுமற்றா லறிவுறு மறிவுற்று , லிருவினை 
விடும் விட்டா விழவொடு பெறுதற்பா , லொரு 
மாம் வருமத்தா லெனையுணர் வுணர்வப்பால் , 45 


2. சாங்கிய யோக அத்தியாயம் . 


33 


பேதைமை யடைகுற்றே பிறிதுறு மாமற்றே , 
யே தமி வெளிவற்றா னியாதொரு பொழுதப்போ , 
தோதலொ டுலகத்தோ ருரைகளி 

ருரைகளி னுளம் 
விட்டா , தைலி னெனைமெய்ப்பா டடைதரு 
நெறியைக்கேள் . 

46 
தலைநின்ற பொருளைய மின்றியே சலியாதே , 
நிலைகின்றா னியாதொருபோ தப்போதே நெறி 
நின்றான் , கலைநின்ற மெய்ஞ்ஞாந யோகங்கண் 
ணுறுமென்னச், சிலையின்ற தோள் விசய னிவ் 
வண்ணஞ் செப்பினான் . 

47 
இவ்வகை யவனை நின்றோ ரெவ்வகை யரைப் 
பா எந்தச் , செய்வகை யிலாதோன் செய்யுஞ் 
செயல்களென் செப்பு மாறென் , மெய்வகை 
யருள் செய் கென்ன விண்ணையே 

முதலாக் 
கொண்ட , வைவகைப் பொருளு மீன்ற வவனி 
வை யருளிச் செய்வான் . 

48 
அறிவினிற் றன்னா லின்புற் றனைத்தவா வினையு 
நீக்கி , வெறி தரு வெகுளி காம மயக்கநீத் தின்ப 
துன்பம் , வறிதெழு பொழுதில் வாட்ட மகிழ்ச்சி 
யென் றிவையு மாய்த்துப் , பொறி தரு புகழுந் 
தீங்கும் போற்றல்போற் றாமை போக்கி . 49 


34 


பகவற் கீதை. 


ஆமை தன் னுறுப்போ ரைந்து தன்னுளே 
யடக்கு மாபோற் , றீமைசெய் புலன்களைந்தும் 
தன்னுளே செறியச் சேர்த்தி , வாய்மையு ணிக 
மின்னே வழுத்தவும் படுகின் றானாற் , றூய்மை 
செய் தெவையு நாளும் சொல்லுவ தவன் றன் 
சொல்லாம் . 

50 
குறையுமாப் பிணிப்புற் முலுங் கொண்டவிப் 
புலன்க ளெண்ணி , லறைகட லனைய நெஞ்சத் 
தவாவறா னறிவி னில்லான் , மறைமொழி பலவு 
மோதி யடக்குவான் மநத்தை வாங்கிப் , பொறை 
கெடப் புலன்க ளைந்தும் பொறியிலே புகட்டும் 
கண்டாய் . 

51 


ஆதலாற் புலன்க ளைந்து மடக்கரி தடங்கா 
தாகிற் , றீதிலாக் கருத்துந் தீய வவற்றிலே செல் 
லுஞ் சென்றான் , காதலாற் புகைந்து வெய்ய 
காமமாய்க் கொளுந்திக் காம , மேய்தலா காமை 
தீய வெகுளியா யெரியு மன்றே . 

52 
எரிநிகர் வெகுளி பொங்க மயக்கம்வந் தெய்து 
மெய் தத் , தெரிபவை சிதையு முள்ளந் தெரிந்த 
வை சிதைந்த போதே , யுரியதன் னுணர்வு மாயு 


2. சாங்கிய யோக அத்தியாயம் . 35 


முணர்வுமாய்ந் தொழிந்த வாறே , யரியவென் 
றறிஞர் பேசு மனைத்துமாய்க் தொழியு மன்றே . 

வேண்டல்வேண் டாமை யின்றி மிகைசெலாப் 
புலன்க ளாலே , மாண்டபோ கங்க டுய்ப்பான் 
மாங்கலங் குறான்மற் றத்தா , லீண்டிய தெளி 
வுண் டாமாற் றெளியவே யெல்லை யின்றிப் , 
பூண்டநோய் நீங்கு நீங்கப் புலனிலை நிற்கு 


மன்றே . 


54 


அடுத்தலைம் புலன் செ யாதார்க் கறிவில்லை யறி 
வின் றாக , விடுத்தமெய் யுணர்வின் சாமான் மெய் 
யுணர் வில்லை யாகிற் , றொடுத்தபின் சித்த சாந்தி 
தோன்றிடா ததுதோன் றாதே , லெடுத்தால் 
லின்பந் தானு மில்லையே யிசைக்க வேண்டா . 55 

ஆறுசெல் பொருள் கடுய்க்கு மைம்புல னுக்கும் 
பின்னே , காறொடர் நெஞ்ச மந்தப் புலன் றனைக் 
கலக்கு மாங்கே , யூறிய கடலு ளோடு கலத்தினை 

காற்றே , வேறுசெய் தறைந்து 
மாய்த்து வீழ்த்துமா போல வேயாம் . 

யாதொரு பொருளை யெல்லா வுயிர்களு மிருள் 
போற் காணா, வோ தரு ஞாநியத்தை யுளங்கை 


யுடன் செல் 


56 


36 


பகவற் கீதை . 


யிற் கனிபோற் காணும் , யாதொரு பொருளை 
யெல்லா வுயிர்களு மென்றுங் காணுங் , காதலின் 
ஞாநியத்தைக் கண்ணினாற் றெரியக் காணான் . 57 

நீரினா னிறைந்து நின்ற கடலிலே நெறிமேற் 
கொண்டு , நீரினா னிறைந்த வாறு வீழ்ந்ததா 
னிறைவு றாது , தேரினா யதுபோ லாசை செறிந் 
தவர் திறமே நோக்கிச் , சாருமா லாகி லத்தா 
லவர்களுஞ் சலித்தல் செய்யார் . 

58 
யானென தென்ப தின்றி யெவ்வகைப் பொரு 
ளும் விட்டான் , றானெனச் சரிக்கின் சான்யா 
ரவனையே யடையுஞ் சாந்தி , யீனம் 

யீனம தடையா 
ரித்தை யடைந்தவ ரிறக்கு மப்போ , தேனுமீ 
தடைவா ரென்னை யெய்துவார் பிறவி யெய்தார் . 
பின்னை யோவிவ்வு லகமெலாம் பெற்ற 
வன்னை யோ திரு மார்பத்தணைத்தவன் 
முன்னை யோர்புகழ் வேதமு டிவையோ 
தன்னை யோவுள்ள வாறெலாஞ் சாற்றினான் . 60 
2. சாங்கிய யோக அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் 90 . 


3. கர்ம யோக் அத்தியாயம் . 


அலையிலே கடல்கிடந்து மருமறைக ளானவ 

வற் 
றின் , றலையிலே யிருக்குமவன் றேரிலே நின் 
றருளிக் , கலையிலே பொருளெடுத்துக் காட்டவு 
மெய் காணாதே , சிலையிலே தோள் விசய னிவ் 
வண்ணஞ் செப்புவான் . 

1 
நன்றே வினையின் ஞாநமென வுரைத்தாய் 
மீள வினை நல்ல , தென்றே யுரையா நின்றனை நா 
னிவற்றி லெதுகன் றெனவறியேன் , குன்றே 
யனையா யுனையடைந்தேற் குற்ற துயர் நீக் கிடுவ 
தனை , யொன்றே யாக வுரைத்தருள வேண்டு 
மென்றா னவனுரைப்பான் . 

2 
ஆதியி லுலகினை யாக்கி யன்றுநா 
னோதிய பொருளிவை யிரண்டு முண்மையே 
தீதிய லவாவறான் செயலை மாற்றுவான் 
மீதியல் வினையுறான் வீடு மேவிடான் . 

3 
ஒருவரு மொருபொழு தினுமோர் காலமு 
மிருவகை வினைசெயா தவர்க ளில்லையா 
லருமய லவாவறான் வினைய டக்குவான் 
பருவா லொடுபொய்யே பாவிப் பானரோ.4 


38 


பகவற் கீதை. 


புலனவை பொறிவழி போக்கு மாற்றியே 
பலனற வினைகளென் பொருட்டுப் பண்ணுவாய் 
நலனுறு மவ்வினை நாசமின்றியே 
சலமுறு பிறவியுந் தவிர்க்குந் தன்மைகேள் . 

5 
தேவர்களை மகிழ்விக்குஞ் செயலோடே தெரிந் 
திந்த , மூவகைய வுலகையுமுன் படைத்தமுத 
லவன்மொழிவான் , மேவரிய சுார் பூசை மிது 
நீங்கள் வேண்டியன , யாவையுமே தருமின்னு 
மிதுகேட்பீ செனவிசைப்பான் . 

6 
செயல் வகையா னீங்களவர் திறம் போற்று 
மாங்கவரும் , புயல் வகையா லுங்களையே புறம் 
போற்றிப் புரந்தருள்வ , 

ரியல் வகையா 
பிழையீ ரெனிலிரண்டு திறத் தீரு , முயல்வகையா 
னலனடைவீ ரெனநிலத்தோர்க் குரைத்தனனால் . 

மற்றவர் தந் ததுகொண்டு மறித்தவரைப் 
பேணாதார் , கற்றவர் முன் பழித்துரைத்த கள் 
வரினுங் கடைப்பட்டார் , பெற்றது கொண் 
டவர்ப்பேணிப் பிழைத்தது கொண் டுண்ணாதே , 
யுற்றது தன் பொருட்டாக வுண்பான் றீ துண் 
கின்றான் . 

8 


னது 


3. கர்ம யோக அத்தியாயம் . 


39 


வனயாவையு 


10 


உளவாமுயி ருணவாலுண வுயர்மாரியி னுள 
வாம் , வள வான் மழை யுயர்வானவர் மகிழ்வால் 
வரு மதுதா, னிளவாளரி யனையாயிசை தொழி 
லால் வரு மிதைமீ , தளவாமறை தருமா மறை 
யறிவாலதி லுறுமால் . 

9 
இதனால் வினை களிலேவிளை 
மிங்கன் , றிதனால் வரும் வினையாழியி னெறி 
சோலர் திரிவார் , மதனாறிய புலனே மகிழ் விட 
மாகவு முடையா , எதனாலவ ரவமேகழி பவரா 
மென வறி . 

கண்ணிற் கருதரு மறிவைக் கருதியவ் வறிவே 
மிகவரு களிகூர்வோ , னெண்ணிற் றொழிறரு 
பயனுற் றிடும் வகை யிசையா னாதலில் வினையா 
வும் , பண்ணிற் பெறுவதொர் பயனுண் டோவ 
வை பண்ணா துறுவதொர் பழியுண்டோ , மண் 
ணீற் பிறரிவ னிவையுற் றிலனென மதியா ரவை 
செய விதியாரால் . 

11 
ஆதலா னீயும் பலத்தின்மே லவாவற் றடுத்தகா 
ரியஞ்செய்வா யவற்றாற் , மீதிலா வீடே சோலா 
முன்னஞ் சேர்ந்தவ நேகர்பின் றெரியிற் , காத 


40 


பகவற் கீதை. 


லா லாசன் 

சநகனே முதலோர் கருமமோ 
டொழுகியே யன்றோ , போதரா யுலகம் புக்கதே 
மற்றும் புரிதிநீ யுலகிதன் பொருட்டால் . 12 

பெரியவர் பயின்ற படியலாற் பயிலார் பின்பு 
ளோ ரென்பதன் றாகி , லுரியவிவ் வுலக மூன் 
றினு மெனக்குச் செய்யவேண் டுவதுமொன் 
றுண்டோ , வரியவை யென்னா லுறாதவு முறுதற் 
பாலவு மியாவையிங் கையா , பரியவிவ் 

வவுலக மகி 
வுடன் வினை தான் 

பண்ணுதற் கென்னையும் 
பாராய் . 

13 


என்செய றவிரி லியான் செயா வினைக ளியா 
வருஞ் செயாரத னாலே , மன் செய்த குலங்கண் 
மயங்கிமாய்ந் திடுவர் மற்றவர் மற்றதற் காகப் , 
பின்செய லறியா தவாவொடு முயலும் பேதை 
யைப் போற்பிறர் பொருட்டா , லுன் செயல் 
களைச்செய் யவை செய்வார் தம்மி னுணர்வை 
வே முக்கலு மொழிவாய் . 

14 


மெய்வகை தனக்கும் புலன் கட்கு முள்ள வேறு 
பாட் டினைமிக வறிந்தோ , னைவகை யியற்கைப் 
புலன்களே பொறியுற் றழுந்துகின் றனவென 


3. கர்ம யோக அத்தியாயம் . 


41 


வசங்கா , 

னிவ்வகை யறியா தவனிரு வினையு 
மியான் செய்தே னெனவிளைத் தேங்கு , முய்வகை 
யிது நீ யுணர்ந்துனக் கடுத்த வினை செயென் 

15 
றுரைத்து மீண் டுரைப்பான் . 


என்பாற் பொறாமை யினைத் தவிர்ந்தென் கருத் 
தா யுள்ள வினையிதனை , 

, 

யன்பாற் பயில்வா 
ரியாவர்சில ரவர்கள் வினைக ளறவிட்டா, ரென் 
பாற் பொறாமை யானுரைத்த விதனை யிகழ்கிற் 
பார்களவர் , வன்பார்த் தரையி லெழுமாம் 
போன் மாய்ந்தா ரறிவு மாய்ந் தாரே . 

16 


பண்டு செய்பகு திப்படி யேவினை 
கொண்டு நின்றிடிற் கோவித ரும்பிற 
ருண்டு கொன்னல மென்றுணர் கிற்பரோ 
கண்டு நின்றவென் கற்பனை யாலரோ . 


17 


அஞ்சுபுல னவைதொடரு மஞ்சு பொறி யவை 
யாம் , வெஞ்சானி லுலறியுயிர் வெம்பியழி வறு 
வோ , ருஞ்சுபுகு நெறிதகைய வொன்றுபகை 
யுளகே , ளெஞ்சுதலி லின்பமிட ரென்பவவை 
யிகழ் . 

18 


42 


பகவற் கீதை . 


தடுத்ததொழில் செய்வதுதகாததுத னக்கே , 
யடுத்ததொழில் செய்துகெடு மேனுமழ கையா , 
விடுத்தகரு மம்பெரிது செய்தவனின் மேலோர் , 
தொடுத்தகரு மஞ்சிறிது 

செய்கை தொழி 
லென்றான் . 

19 
மாய னிவைநின் றுரைசெய்ய விசயன் மறித் 
துங் கூறுவான் , றீய வினைசெய் யாதவரைத் 
திகைப்பச் செய்து திறலாலே , யேய பணிகொள் 
வாரைப்போ லியற்று விப்பான் யாரென்றான் , 
பாயல் பாவை யாக்கொண்ட பழையோ னிவ்வா 
றெனப்பணிப்பான் . 

20 
தீம நந்தனி லேசெந நஞ்செயக் 
காம மென்னுங்கைப் பாய்வளர் கின்றது 
வேம யங்கொள் வெ குளியென் கின்றது 
நாம மற்றத னன்னல் மின்னுங்கேள் . 21 
எவ்வ கைப்பய னுந்தின வல்லதை 
யெவ்வ கைப்பெரும் பாவமு மீவதை 
யெவ்வ கைப்பொருட் கும்பகை யாவதை 
யிவ்வ கைத்தெனக் கூறுவ னின்னுங்கேள் . 22 
நெருப்பை முற்றிய தூமமு நீடொளித் 
தருப்பணத்தைம றைத்தன மாசும்போ 


3. கர்ம யோக அத்தியாயம் . 


43 


லுருப்ப டைத்தன வுள்ளுணர் வியாவையும் 
விருப்ப முற்றவெங் காமம்வி ழுங்குமால் . 23 
காத லாற்றவிக் காமம்பு லன்களே 
வாயி லாப்புகுந் துள்ளம யக்குவ 
தாத லாற்புல னைந்தும் டக்கியே 
யேதி லாங்கடுங் காமமி றுக்குவாய் . 

24 
ஆற்று மிவ்வுடம் பிற்பர மைம்புலன் 
மாற்று மைம்புல னிற்பர மாமரம் 
போற்றும் புத்திய திற்பாம் புத்தியிற் 
சோற்று கின்றது காண்பது தொல்பாம் . 

25 
மேலா யுள்ள விப்பொருளை மெய்யா யறிந்து 
பொய்மாய , மாலாய் மயங்கு மரத்தினையு மடக்கி 
யந்த மநங்கலக்குங் , காலா யுள்ள காமத்தைக் 
காப்பா யென்று கட்டுரைத்தான் , சேலா யுலக 
முறுபுனலோர் செலுவின் புரையே செலுத்தி 
னோன் . 

26 
3. கர்ம யோக அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் 116 . 


4. சம்பிரதாய அத்தியாயம் . 


1 


2 


நற்றவ நிகழ்தரு கரும ஞாநமு 
மற்றம தறவுனக் கறியக் கூறினேன் 
மற்றவை களின் வரலாறுங் கேளெனக் 
குற்றமி லாழியங் கையன் கூறுவான் . 
எவமற முன்பியா னிரவிக் கோதினே 
னவன்மது வாசனுக் கறியக் கூறினா 
னுவகையோ டவனிக்கு வாகுக் கோதினான் 
றவமுய லாசரி தறியுந் தன்மையோர் . 
கருதரும் வகைகெழ் காலஞ் சேறலான் 
மருவரும் வகைய தாய் மறைந்த வாய்மையை 
யிருவினை கெடவரு மியோக நீர்மையை 
யொருவரு மறிவரி தாய வுண்மையை . 
நல்ல காதல் செய் நண்பனு மாயெனை 
யல்ல தியாவும் றியலை யாதலாற் 
சொல்லன் மேயின னென் றனன் றூயவன் 
மெல்ல வேறுவி சயன்வி ளம்புவான் . 
ஞாந மாமிது நல்லவர் கேட்டிடப் 
போன காலமும் யான் புகன் றேனென்றா 
யான தாகிலு மவ்வுடம் பன்றிது 
தான தாம்வகை யேறி தக்கதோ . 


3 


4 


5 


4. சம்பிரதாய அத்தியாயம் . 


45 


விசய 


துளம் 


சொல்லார் 

னிதுமொழியத் 
முடியோன் சொல்லுவான் , பல்லா யிரங்காணுடம் 
பெனக்கு முனக்கு நடுவு பரிந்தொழிந்த , தெல்லா 
மறிவன் யானீய தேது மறியா யிதுவன்றோ , 
வில்லார் தோளாய் நமக்குள்ள வேறு பாடு 
விளம்புங்கால் . 

6 
சாவாது பிறவாது தனிமுதலா யிருந்தநா , 
னாவாவிவ் வுலகுபடு மழி துயர் தீர்ப் பதற்காக , 
மேவாது நின்றேயென் மாயையினான் மெய்யே 
போ , லோவாது பிறந்திடுவே னுகந்தோறு 
முகந்தோறும் 

7 
இவ்வகையென் செயல் தனை யறிந்திந்த விடும் 
பையினின் , றுய்வகைய நெறிபெற்றாங் குயர்ந் 
தாரை யுரைப்பரிதால் , மெய்வகைய திதுவென்ன 
வேண்டியவர் வேண்டியன , வவ்வகைய தெய்வமு 
மா யளிப்பேனும் யானே காண் . 

8 
செயலாலுங் குணத்தாலுஞ் செலநாலு குல 
மாக , வியலான் முன் படைத்தேனா னிப்பொழு 
துங் காப்பேனான் , மயலாய வினைப்பயனின் மநம் 
வையேன் மற்றதனா, லயலாயே யிருக்குமெனக் 
கவையறிவா செனையனையார் . 

9 


46 


பகவற் கீதை . 


உய்யும் படிமுன் னுணர்ந்தவர்க ளுணர்ந்த 
வினைமே லொருப்படும் , செய்யுங் கருமஞ் செய் 
யாமை தீய கரும மென்றிவற்றின் , மெய்யும் 
பொய்யு மறிவருமை யறிய வேண்டும் பொருளு 
மிவை , யெய்யுஞ் சிலைக்கை யுரவோயிங் கிவற்றின் 
செயலை யியம்பக்கேள் . 

10 
ஒடு கின்ற புனலாற்றி னோடத் துடனே யோடு 
வான் , மாடு என்ற மாமோடத் தானின் றாற் 
போல் வரச்செய்தே , நீடு நின்ற மரங்களிவை 
நிற்கு மியற்கைத் தன்மைத் திங் , கோடு கின்றேன் 
யானேயென் றுணர்வு மிக்கோ னுணர்ந்தாற் 
போல் . 

11 
செயன்மே னின்ற வறிவிடையே செயலின் 
மையுமச் செயல் செய்யா , வியன்மே 
புலன் களிலே யெல்லா வினையு 
மயன்மே லின்றி யறிந்தானியா ரவனே யெல்லா 
மறிந்தோனு, முயன்மே னின்ற யோகியால் 
வினைக ளெல்லா மொழிந்தோனும் . 

12 


னின்ற 
மியல்வதுவு , 


ஆவ தென்பது மாசையு மற்றன 
மேவ ஞாநவெந் தீயிடை வெந்தன 


4. சம்பிரதாய அத்தியாயம் . 


47 


13 


யாவர் தந்தொழி லவ்வகை யோர்களே 
சாவ தும்பிறப் புந்தவிர்ந் தார்கடாம் . 
எண்ணு மின்றியி கபாம் யானிவை 
பண்ணு கின்றன னென்னுமிப் பான்மையோ 
னுண்ணு மேல்வினை யுண்டென வோர்கிலா 
னண்ணு கின்றவினைநலி வுண்ணுமே . 


14 


அடங்கு கின் 

கின்றபு லன்களொ டாசைபோய் 
மடங்கு கின்றம நத்தின னானவ 
னுடம்பி தன் பொருட்டாலுள தாமெனத் 
தொடங்கு கின்றவினைதொடக் குண்ணுமோ . 15 


பெற்ற தேகொட மைந் து முன் பேறிழ 
வற்ற போதிலொத் தொன்றுமொருவர்பாற் 
செற்ற மேதுமி லாதவன் செய்வினை 
குற்ற மோவவற் றின்றி றங் கூறக்கேள் . 


16 


விட்டு முற்றும்வினைகள்வினைப்பயத் 
திட்ட மற்றிறை தன்னிலெ ழுங்கருத் 
தொட்ட நின்றவ னியாகப்பொ ருட்டுறப் 
பட்ட கன்மம்பலத்துடன் மாயுமால் . 


17 


48 


பகவற் கீதை. 


பிரம மானோர்பி ரமநெ ருப்பிடைப் 
பிரம மாகிய மந்திரந் தன்னினாற் 
பிரம மாயச ருவுடன் பெய்தபின் 
பிரம மேயடை வாருளர் பின்னுங்கேள் . 


18 


அறிவ தாகிய வங்கியி லேகொள 
வறிவை யேசில ராகுதி பண்ணுவார் 
செறிவ தாஞ்சமத் தீயிடை யேசில 
ரெறிவ தாயபு லன்களை யீவர்கள் . 


19 


உந்தி யப்பொறி யைந்தையு மொக்கவே 
யிந்தியத்தழல் வாயிடு வார்சிலர் 
நந்தி யத்தொழி லியாவையு ஞாநநெய் 
சிந்தி யோகவெந் தீயிடு வார்சிலர் . 


20 


தேடிய பொருள்களாலுஞ் செயலுறு தவங்க 
ளாலு , நாடிய யோகத் தாலு நவின்மலை 

றை ஞாநத் 
தாலுங் , கூடிய பரிசால் வேள்வி குலாவுவ நேக 
ரிங்குப் , பாடிய விவர்க ளன்றி யிவர்சிலர் பரிசுங் 
கேளாய் . 

21 


மிகமே னின்ற பிராணனையங் கபாந னிடை 
யே புகவிட்டங் , ககமே நின்ற வபாதனையப் 


4. சம்பிரதாய அத்தியாயம் . 


49 


பிராண னிடையா குதிபண்ணி , யிகமே யிரண்டு 
மியக்கமற விருப்பார் சிலர்மற் றிவர் கண்டாய் , 
சகமேற் பிராணா யாமத்தின் றலைநின் றவரே 
சாற்றுங்கால் . 

22 
இன்னவர்க ளியாவர்களு மியாகமறிவாரே , 
யன்னவர்க ளேயறனி றீமையின கன்றோர் , 
சொன்ன பரி சாலிவை தொ டங்கமுடி யாதார்க் , 
கென்ன பரி சாலுமிக மில்லைபா முண்டோ . 23 

இப்படி யுரைத்த விந்த யாகங்க ளியாவு 
முன்னஞ் , செப்பிய பிரமத் தின்கட் செரித்தன 
செய்யுங் காலை , யொப்பரி தாய புத்தி கருமத்தி 
னாகா துள்ளத் , தப்படி யறிந்து நீயும் பாவத்தி 
ன கல நிற்பாய் . 

24 
தொன்மை யாகமுன் சொன்னதுறைக்கெலா 
நன்மை யாமிகப் பாலது ஞாநமே 
பின்ம யாலறுத் தாங்கது பேணிடுந் 
தன்னமை யாதெனி லாங்க துஞ் சாற்றுவாம் . 25 

விழியாமென வறிவாலறி வுறுவார்விழி வசமே , 
வழிபாடுசெய் தவர்சேவடி மலர் சூடிட வவரே, 
யொழியாதெவர் களுமியாவையு மொருயென 


50 


பகவற் கீதை . 


திடையென் , றழியாவகை யதுவாவதொ ரறி 
வேயரு ளுவரால் . 

26 


அதனால் வரு பயன்யாதெனி லழிபாதக முத 
லாய் , விதநாடரும் வினையாழியி னிடையேவிழு 
குறுவார் , திதனாகிய வறிவாகிய சிதையாமித 
வையினா, லிதனாம் வகை கரைசேருவ ரெஙனே 
யெனிலதுகேள் . 

27 


எறியாவெரி வருகானிடை யெரியா தன வெ 
வைதா , மறியா வறி வுடையோர்களு மறிவாரது 
விதுபோற் , குறியால் வரு குணஞாநமெய் யாலே 
கொள விடுமேற் , பொறியால் வரு வினையானவை 
பொடியாமிதொர் பொருளே . 

28 


தீதற் பாலாம் வினைபுரி வோருஞ் சிலநாளி, 
லேதற் பாலா மறிவறி தக்கோ ரியாசென்னி , 
னோதற் பாலார் பாலுமிவ் வுண்மைப் பொருட் 
பாலுங் , காதற் பாலா ரைம்புலன் வென்றோ 
ரிவர்கண்டாய் . 

29 


4. சம்பிரதாய அத்தியாயம் . 


51 


சொல்லரு ஞாகப் பொருடெரி யாரெது 
சொன்னாலு , மல்லவி தாமென் றையுறு வாரங் 
கன்பில்லா , ரில்லவ சாவா ரிகபர மில்லா ரிவர் 
கண்டாய் , தொல்லறி வாலே யையுற வற்றோர் 
துறவுற்றோர் . 

30 


அறியா மையிலே 

பிறந் துன்ற னகத்தே 
வளர்ந்த வையுறவை , நெறியா லுன் றன் ஞாக 
மெனும் வாளால் வெட்டி யறநீக்கிக் , குறியா 
லுன் றன் வினைவிளைத்துக் கொள்வா யென்று 
கூறினா னுறியார் வெண்ணெய் தொட்டுண்டிவ் 
வலக முண்ட திருவாயான் . 

31 


4. சம்பிரதாய அத்தியாயம் முற்றிற்று . 


ஆகச் செய்யுள் 147 . 


15. 


ஞாந கர்ம அத்தியாயம் . 


பூத்தருளி யொருமலராற் புவரு மவை யீரே 
ழுங் , காத்தருளி விளையாடிக் கடைசாரங் கண் 
வளரும் , தீர்த்தன் மறை முறைமொழிந்த திரு 
வாக்குத் தெரியாதே, பார்த்தனவ னெதிர்நின்று 
சிலவிங்கன் பகர்வற்றான் . 

1 
கருமான் றெனவுமெதிர் சழறுகின் றனை துற 
வை , யருமருந் தெனமொழிதி யவையிரண் 
டினுமமல , வொருமையென் றுயாகல வரைசெய் 
கென் றனன் விசய , னிருமையின் பரிசுமிது வென 
வியம் பிடுமிறைவன் . 

2 
துறவுநன் றருவினைசெய் தொழிலுநன் றவை 
துணியி , லறவுநன் றருவினைகள் விடலிலங் கவை 
முயல்கை , பெறலிலின் பமுமிழவி லிடருமொன் 
றிலர் பெரிது , துறவுநின் றவர்பிறர்க டுயரினின் 
றிடுதொழிலர் . 

3 
பெருமையொன் றிய துறவு கருமமென் றிரு 
மையினு , மருமையொன் றினையடைஞ ரவை 
யிரண் டையுமுடைய , ரிருமையென் றறியுமவ 
ரிவையறிந் திலரியல்பி , னொருமையென் றுணரு 
மவ ரிவையுணர்ந் தவருணரில் . 


5. ஞாந கர்ம அத்தியாயம் . 


53 


வினைமுயன் றிடவதனின் விளை தருந் துறவது 
கொ , 

டெனையடைந் திடுவரெவர் களுமி வண் 
செயலைவிட , நினை வருந் தகையபொரு ணெறி 
யறிந் திடுதலரி , தனையதந் தொழில்புரியு மவ 
ரடைந் திடுவாறி . 

5 


கவைதருங் குணமுமிகு களிதரும் புலனு 
மெனு , மிவைகடந் தவர்களெனை யறிவினன் 
றிசையுமவர் , நவை தரும் தொழில் செயினு நலிவ 
தெங் கவரையவை , யவைகடந் தவர்கள் வினை 
யவை துறந் தடைகுவதென் . 

6 


காணுங் கேட்கு முறுமோக்குங் காலா னடக் 
குங் கண் வளரும் , பேணுந் துறக்கு மூச்சுவிடும் 
பேசும் விழிக்குஞ் சிம்பிளிக்கும் , பூணு மின்னும் 
பலவெனினும் புலன் சேர் பொறியின் புணர்ப் 
பென்றே , தூணுங் கிரியு மெனவொன்றுந் துளங் 
கான் விளங்கும் துணிவுடையோன் . 

வ 
யாரெவ் வினையு மென்பொருட்டா லியற்றிப் 
புயனை யிகழ்வாவர் , சேரும் வினைக ளவற் 


7 


54 


பகவற் கீதை . 


றோடுஞ் சோ செய்துந் திறமுரைக்கிற் , சார 
வுடனே பிறந்திருந்துந் தண்டா மரையின் றகை 
யிலையு , நீரு மெனலா யிருப்பாதி னின்றோர்க் 
கொன்று நிகழாதால் . 

8 
உடனாய புலனாலு மானாலு முடம்பாலு , நட 
மாகு மெனமுயல்வார் நாடோறு முயன்றாலும், 
விடமாகு மவ்வினையே வீடாகும் வினைப்பயனைக் , 
கடனாகு மெனமுயல்வாரதனாலே கட்டுண்பார் . 9 

அன்பவினை யாகுபயன் விட்டமைதி யாலே , 
யொன்பது பொய் வாசலமை யூரதனி னுள்ளே , 
யின் பவுரு வாயினிதி ருப்பனியல் பாலே , முன் 
பயில்வ தாம் வினைசெ யான் முயல்வி யானால் . 10 

வ்வகைய வரயசெய லியாவுமியல் பேகா , 
ணவ்வகைய மாயையத னாலறிவு றாதே , செய் 
வகையன் யானெனது செய்கையிது வென்றே , 
பொய்வகையி னாலழிவ தேபுலனி லாதார் . 

11 
அறிவினா லறிகிலா தவையெலா மழியவே 
செறிவினா ரறிவுவா னிரவிபோ றிகழுமா 
னெறியினா லதனிலே நிலையுமா யதனிலோர் 
பிறிதிலா வகையினார் பிறவியான துவிலார் . 12 


5. ஞாந கர்ம அத்தியாயம் . 


55 


நன்றே ஞாந வருமறையோ னன்னா யக்கா 
யிறைச்சிதனைத் , தின்றே யுழலு மவனியானை 
யாவென் றிந்தத் திறத்தெல்லா , மன்றே யென்னா 
தாமென்னா தறிவாய் 

நின்ற வெனையெங்கு , 
மொன்றே யாகக் காண்பானிவ் வடம்போ 
டிருந்தே யுடம்பறுப்பான் . 

13 


இகமே நிகழும் புலன் விளைந்த வின்பமெல் 
லா மறவிகந்துள் , ளகமே விளையும் பேரின்ப 
மடைந்தார்க் கென்று மழியாதாம் , புகமேய் 
கின்ற பலன்பொறிகள் புணர்ந்த வின்பம் போ 
மென்றுந் , தகமே விடாா மெனவுமவை தக்கோ 
சென்று சாராரால் . 

14 
உடம்புட னேயுள னாகியி ருந்தே 
விடம்புரை காமவெ குளியின் வேகாச் 
சடம்பொறை யாமைத விர்த்தவ னே நல் 
லிடம்புகு ஞாநியு மின்புறு வானும் . 

15 
மெய்யறி வேவிளை யின்பம தாக 
மெய்யறி வேவிளை யாடிட மாக 
மெய்யறி வேயொளி யாகவு மேயோர் 
மெய்யறி வேபெறு மின்பம்வி டாதார் . 16 


56 


பகவற் கீதை. 


காவல் செய் தைந்துபு லன்கணி ரண்டு 
மேவவி ரும்புரு வத்திடை விட்டிட் 
டாவகை நின்றவ பாநபி ராண 
னேவலி னின்றியி யக்கம றுத்தே. 


17 


அஞ்சுபொ றித்திற னாசைய டக்கா 
நெஞ்சுப யத்தொடு கோபமு நீக்கா 
வெஞ்சுதி றத்தலில் யோகிகள் காணு 
முஞ்சுபி றப்பிடர் யாவுமு திர்ப்பார் . 


18 


சாதி புரியும் தொழில்களுக்குந் தக்கோர் 
செய்யுந் தவங்களுக்கும் , தீதி லுலக மேழினுக் 
குஞ் சேரு மிடமா யுள்ள வெனை , யோதி முடியும் 
பரிசேமெய் யுணர்ந்தார் பிறவா ரெனவுரைத்தா , 
னாதி முடிவொன் றின்றியே யடையத் தானே 
யாய்கின்றான் . 

19 


5 . 


ஞாந கர்ம அத்தியாயம் முற்றிற்று . 


ஆகச் செய்யுள் 166 . 


6. யோக அத்தியாயம் 


2 


1 


2 


யோகம நத்தவர் யோகம தற்கே 
யேகமு தற்பொருளாகியி ருந்தே 
நாகப ணத்திடை யேநட மாடும் 
மேகம வற்கிவை மீளவி ரிப்பான் 
செய்தவி னைப்பயன் விட்டிவை தீரா 
தெய்தவி யற்றியி ருப்பவ னேகா 
ணுய்யநினைத்திடு யோகிநன் ஞாநி 
வெய்யத ழற்பொலி வேள்விசெய் வாரில் . 
மேவின யாவையும் வீடுத லில்லார் 
யாவர்க ளேனுநல் யோகிகளாகா 
ராவர்க ளாகில வாவற லேகா 
ணோவலி லாதநல் யோகமு மையா . 
உய்வகை யோகமொ ருப்படு வார்க்குக் 
கைவரு மாசெயல் காரண மேகாண் 
மெய்வகை யோகம்விளைந்தபின் மெய்யே 
செய்வன வானவை தீமைய வேயாம் . 
புன்மைய வானபொ றித்திற னோடும் 
பன்மைய வானவினைப்பய னோடு 
மன்மைய னானவ னப்பொழு தையா 
தன்மையின் யோகம திற்றலை நின்றான் . 


3 


4 


5 


58 


பகவற் கீதை . 


தானல தியாவர் தன் மேன்மை செய் தக்கார் 
தானல தியாவர் தன் கீழ்மைச மைப்பார் 
தானல தியாவர் தன் மெய்ப்பகை யாவார் 
தானல தியாவர்தனக்குற வாவார் . 


6 


இறவா வகைதன் னுள்ளத்தை யடக்கு மவ 
னே தனக்கென்று , முறவா யுள்ளா னல்லாதார் 
தமக்கே பகையா யொழுகுவார் , துறவா தொழு 
குந் துவந்துவங்க டுறந்தொன் றினையே தொடர்ந் 
தவர்பான் , மறவா தெழுந்த மெய்யறிவிம் 
மாயை மறைக்க மறையாதால் . 

7 


பாடும் பனுவல் பலவோ தி யவற்றா லறியும் 
பயனுணர்ந்து , நீடும் புலன்க ளவைவென்று 
நிலையிற் கலக்கற் கரியானா, யோடும் பொன்னு 
மொருபொருள்போ லொக்கப் பார்க்கு மவனே 
யிங் , காடும் பெரிய மாயக்கூத் தாடா ததுகண் 
டமர்ந்திருப்பான் . 

8 


கைம்மா றில்லா தனசெய்வான் காதற்றோ 
ழன் கடும்பகைஞன் , விம்மா தெவர்க்கு மொத் 
திருப்பான் வேண்டப் படுவான் வேண்டா தா , 


6. யோக அத்தியாயம் . 


59 


10 


னம்மா மறை ஏ னெறிபுரிவா னாகா தனவாக் 
கிடுவானென் , றிம்மானுடவானை வருக்கு மொப் 
பான் யோகியெ னப்படுவான் . 

9 
தலையா மிந்த யோகத்தைத் தலைநின் றொழுகும் 
தன்மைகே ளுலையா வாசை யறமாற்றி யொன் 
றுந் தனக்கென் றொழுகாதே , மலையார் முழைஞ் 
சே முதலாக யோகங் களுக்கு வகுத்துரைத்த , 
நிலையா வையினு மொன்றினில்வந் தியாது 
நலியா விடத்ததிலே . 
ஒக்கும் வகையாற் 

வகையாற் குசைபாப்பி யதன்மே 
லுழையின் றோல்படுத்துத், தக்க துகிலை யதன் 
மேலே விரித்துத் தானங் கதிலிருந்து , மிக்க 
மானை யறவொருக்கி வேறு செய்யும் வினைகளு 
டன் , றொக்க புலன்க ளவையடக்கி யுணர்வு 
தூய்தா வதன்பொருட்டால் . 

11 
தலையுங் கழுத்து முடம்புமிவை செவ்வே 
தளரா தேயிருக்கு , நிலையி லிருந்து கண்களைத் 
தன் மூக்கினுதிமே லேகிறுத்தி , யலையுங் கடல் 
போற் காமமுமெய்ப் பயமுந் தன்னை விட்டகல 
வலையு மாமுள் ளடங்க வெனை யுணர்ந்தே 
யிருக்கு மதுயோகம் . 

12 


9 


60 


வ 


பகவற் கீதை . 


எண்டிகழும் யோகத்தை யிப்பரிசே யெப் 
பொழுதுங் , கொண்டு பயில் வார்கடைக்கா 
லென்னையே கூடுவரா , லுண்டியினின் மிகுவா 
ரூண் டுறப்பார்மிக் குறங்கிடுவார் , கண்டுயிலை 
யறத் துறப்பா ரவர்க்கி துகை வாராதால் . 13 


துயிலு முணவுஞ் செய்தொழிலு மிகாமே 
குறைந்து தோன்றாமே , பயிலு மவனே யோகத் 
தைத் தன்பாற் படுக்கும் பான்மையா , னயிலும் 
பொறிவிட் டவ்வறிவு தன்பா 

லடங்கு மப் 
பொழுது , குயிலு மியோகந் தலைகின்றா னென் 
முங் கவனைக் கூறலாம் . 

14 


இப்பரிசு பயில்கின்ற யோகிகா லிலாவிடத்து , 
மெய்ப்பரிசு நடுங்காத விளக்குப்போல் விளங்கு 

லெப்பொழுதாங் கவனுணர்விவ் வுண்மை 
யிலே சென்றிசையு , மப்பொழுது 

பரமாநங் 
தத்தினையு மடையுமால் . 

15 


மா , 


யாதொன் றிந்தப் புலனறியா வளவி லின்ப 
மாயிருக்கும் , யாதொன் றினைச்சென் றடைந் 


6. யோக அத்தியாயம் . 


61 


17 


தோர்கள் 

பின்னை யதனி னிரண்டாகார் , 
யாதொன் றினைப்பெற் றவரிதனின் மிக்க 
தொப்ப துண்டென்னார் , யாதொன் றிந்த வறி 
வுக்கே யறிவாய் நிற்கு மதினின்றோர் . 16 
வஞ்சர் வேல்கொடு மார்பினெ றியினு 
மெஞ்ச வே தழன் மூடியெ ரியினு 
நஞ்சி னாரழ னாகக லியினு 
மஞ்சி டாரது வாநந்த மாவதே . 
போக மாய்த்துப்பு லன்களைப் போக்கறுத் 
தாக மாமெய்ய றிவிடை யேயந்த 
வேக மாயம நத்தினை மெல்லவே 
யேக மாகவி ருத்திக லாது நீ . 
வாங்கி யைம்பொறி நின்றம நத்தினை 
நீங்கி டாவகை நின்னுளி ருத்தியே 
தீங்கி யாவையஞ் சிந்தைசெ யாமையாம் 
பாங்கி யாதது வேபயில் வாயரோ . 

19 
தேறு கெஞ்சின னாய்த் தன் செ யல்லால் 
வேறு கண்டறி யாமெய்ய றிவினா 
லூறி லிந்தவு டம்புடன் வேறுபெற் 
றேறி நின்றவ னேயின்ப மெய்துவான் . 20 


18 


62 


பகவற் கீதை . 


இழியா திந்த யோகத்தை யென்றுந் தலையின் 
றவனென்று , மழியா வின்பத் தினையின்பத் 
தாலே யடையு மதுநிற்க , வொழியா வெல்லா 
வயிர்களுந் தன் னுள்ளே காணு மவற்றுள்ளே , 
கழியா தெங்குந் தானின்ற பரிசுத் தெரியக் 
காணுமால் . 

21 
னொருவ னென்னையெல்லா வுயிர்க 
ளிடையு மென்னிடையே , மேவ வெல்லா வுயிர் 
களையும் வேறா காதே மெய்காண்பான் , றேவர் 
பகைமுன் செகுத்தோனே யவன்யா தேனுஞ் 
செய்திடினு, மாவ வவனா கின்றேன்யா ன து நீ 
யேது மையுறேல் . 

22 


யாவ 


சுடரா 


நின் ற 


இடாா னதுதா னின் பந்தான் யாவாக்கேனு 
மாயிடுமேற் , படாா நின்ற வவைதானு முறு 
வான் பாம யோகியென்பான் , 
வடிவேலோய் துணிநீ யென்று துழாயலங்க , 
லடாா நின்ற நெடுமுடியோ னருளிச் செய்ய 
வவனுரைப்பான் . 

23 


எல்லா வுயிரு மொன்றாகப் பார்ப்பதியோக 
மெனவுரைத்தாய் , மல்லார் தோளா பிதற்குநிலை 


6. யோக அத்தியாயம் . 


63 


காணேன் மாமா கின் றவிது , நில்லா வியற்கைத் 
தாய்ப்புலனைக் கலக்கு மதனை நிலைநிறுத்த , 
லொல்லா தெனவுங் 

தனவுங் காற்றடக்கற் கொக்கு 
மெனவு முணர்கின்றேன் . 


24 


இவ்வகை விசயன் கூற மாயவ னியம்பு கின்றா , 
னை வகைப் புலனு நெஞ்சு மடக்குகை யரிதா 
னாலு , முய்வகை யோக மியாவும் முயற்சியி னாலு 
மொவ்வா , வைவகைப் புலன் செ யின்ப மனைத் 
தையும் வெறுத்தலானும் . 

25 


வெய்ய நெஞ்சம டங்கிடும் வேறிதற் 
கைய மில்லையென் றேயறி யாதலாற் 
பைய வேகா ணம்பதி னான்கையுங் 
கைக டந்தவர் யோகமுங் கைகண்டார் . 


26 


என்று கூறவி சயனி யம்புவா 
னின்று யோகத்தி லேநெடு நாளெலாம் 
பொன்றுங் காலத்த யர்ந்துயிர் போயினாற் 
சென்று நற்கதி யேயன்று சேருமோ . 


27 


64 


பகவற் கீதை. 


யோக மேவவினைகளொ ருவினான் 
மோக மேவலின் யோகமு டிந்தில 
னேக மேயிரு பாலும் வி டாரிற்க 
மேக மேயென வீய்ந்துக ழியுமோ . 

28 
மையலி துவென்ம நத்தினின் மற்றிந்த 
வையம றுக்கவல் லாரில்லை நீயன்றி 
யுய்யவி தனையு ரையென்ன யோகத்தின் 
மெய்யனி தனைவி ரியவு ரைக்கின்றான் . 29 
பொய்ம்மைய டையாப்பு லனுடை மாந்தர்க ,, 
ளிம்மையி டையும றுமையு லகத்தும் , 
வெம்மைய டைகிலர் மெய்ம்மைவி டாரென்றுஞ், 
செம்மைதெளியின்னுஞ் செப்பு துங் கேளாய் .30 
யோகமு டியா தி டையேயி றந்தவன் 
யாகவி னைபல செய்தாங்கி சைந்திடுஞ் 
சோகமி னாடெய்தித் துன்பந்தொ டராதே 
போக நுகர்ந்து பல் காலங்கள் போயபின் . 31 
சிறந்தவ ரசர் திருக்குலத் தாத 
லறந் தரு யோகிக டங்குலத் தாதல் 
பிறந்து பெறுவதெல் லாமெய்திப் பின்னு 
மறந்தவி யோகம் கிழ்வுட னெய்தும் , 32 


6. யோக அத்தியாயம் . 


65 


கொண்டு யிலுங்கு ணமில னாகிலு , முண்டுதெ 
ளிவென்று ணர்ந்தவி யோகந்தான் , 
யின்றப யிற்சியி னான் றனைத் , தண்டுத லின்றி 
முன் றானே தலைப்படும் . 

33 


பண்டுப் 


அனையவி யோகத்தை யாற்றுவ னென்று 
நினைய மவனுநெறிபிற ழாமல் 
வினைகள்பலசெய்து வேள்விமு டித்தா 
னணையுங்க திமேற்க திபெறு வானால் . 34 
நீடும் நநிலை கின்றில னாயினு 
மோடும்வ கையால்வி டாதேயு ழன்றவன் 
பாடும்பா வங்கள் ப லகடந் தாயினும் 
வீடும் பொறுமின்னும் வேறுஞ்சி லகேளாய் 35 
எல்லாத்த வமுமி யற்றியின் றோனினு 
மெல்லாக்க லைகளுங் கற்றுணர்ந் தோனினுஞ் 
செல்லாக்க ருமமெல் லாஞ்செய் தவனினு 
நல்லான்வ லியோகி நீயிது நண்ணுவாய் . 36 


இருவகைய வினையறுக்கு மியோகிக ளெல் 
லார்களினு , மருவரிய மாத்தினையு மன் 
மென் பால்வைக்கு , மொருவனுமே யானுவக்கப் 


66 


பகவற் கீதை. 


படுகின்றா னெனவுரைத்தா , னருவெனவன் றுரு 
வெனமுன் பாராலு மறிவரியான் . 

37 
6. யோக அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் 203 . 


7 . 


மாயா ரூப அத்தியாயம் . 


- 


உய்ய வன்பினொடு மென்னை 

யேயடையு 
மியோக மேபயிலும் யோகிதா , னைய 

மின்றி 
யெனை யேய றிந்திடும் தைய நீயுமறி வாயென , 
வைய முண்டுமறை நீர்மை யுண்டிடையர் மாத 
ருண்டிட மலர்ந்திடுஞ் , செய்ய தண்பவள வாய்தி 
றந்து திரு மாது கேள்வனிவை செப்புவான் . 1 

மாயு மாயைமறை யாத னெஞ்சினிடை மற் 
றெ னுண்மையினை வாய்மையா , லேயு மாறுறவ 
றிந்து ளோர்களறி யாத தொன்றுமிலை யென் 
மாயு மா நுடா 

நேகர் பாலொருவ 
னென்னை யாயுமாம் வைத்துளா, னாயு மா நுடா 
நேகர் பாலொருவ னேய றிந்து முடி வானையா . 2 


னினு , 


7. மாயா ரூப அத்தியாயம் . 


67 


வானி 


ரண்டி 


மண்ணு நீருமெரி தீயும் வாயுவுமவ் 
னோடுமா புந்தியு , மெண்ணு நீர்மைகளில் யானெ 
னும்பதமு மென்னு மெட்டுமிவை யன்றியே , 
பண்ணு நீர்மைகளின் மேல தாயுலகி லியாவை 
யுங்கொடுப் ரித்துடற் , கண்ணு நீடுயிரு மாகி 
யென்னுடைய மாயை நிற்பதுகை வேலினோய் . 3 
கண்ணி னாற்றெரிய லுற்று ணர்ந்திடிலி 

னாலும் வரு காரிய , மண்ணி னிற்பக 
டப்ப வென்ற பொருள் யாவு மற்றவிரு பான்மை 
யே , நண்ணி நிற்பதுல காதலாலுலகி னாச 
வற்பவமு நானலா , தெண்ணின் மற்றறிவ தில்லை 
யெப்பொருளு மென்னி னந்நியம தில்லையால் . 4 

வேத மாகிநிகழ் யான லாதுலகி லென்னின் 
வேறெனவி ளங்கிடும் , பூத மானவைபொ றுக்க 
வேறுபொறை யாள ரில்லையெது போலெனி , 
லோது மாமணிய நேக மூடுருவு கோவை நூலி 
னொரு பான்மை போன்ம் , பேத மானபொரு 
டோறு நான் மருவி நின்ற வாறுநனி பேசுகேன் . 5 
திரியுமிரு கதிரினிடைத் 

திகழொளிநான் 
றிருமறையி , னரியமுத லெழுத்ததுதா னாடவர் 


68 


பகவற் கீதை . 


பா லாண்மையுநான் , விரிபுனலிற் சுவைய துநான் 
மேதினியில் வாசமுநா , னெரியில் வரு வெம்மையு 
நா னாகாசத் தெழுமொலிகான் . 

6 
ஆன்றவறி வுடையோர்பா லறிவகா னடங் 
கினர்பால் , வான்றவநான் வளர்நன்மை பூண் 
டார்பால் வண்புகழ்கான் , றோன்றுமிகு திறலோர் 
பாற் காமமுறாத் தொல்வலிநா , னூன்று பொரு 
எனைத்தினுக்கு முயிராகி யுள்ளேனான் . 7 

மூன்றுகுண வகையாகி முடிகின்ற பொருண் 
முழுதுந் , தோன்றுவது மென்னிடையே யெனைத் 
தொடர்ந்தே நிற்பதுவு , மான்றவமற் றவற்றி 
னிடை யான்றோன்றே னவற்றினுக்குச் , சான் 
றெனநிற் பேனல்லா லவைசார்ந்து வாழேனான் . 8 

மைக்குணங்க ளென முனம்யான் வகுத்து 
நினக் குமைத் திட்ட , விக்குணங்கண் மூன்றாலு 
மயக்கப்பட் டறிவிழந்து , தொக்கிணங்கு 
கின் றவயி ரிவையெல்லாஞ் சுடர்வேலோ , யக் 
ணங்கள் கடந்தவெனை யறியுமோ வறியாவால் . 
இவ்வகைய குணமூன்றி னியற்கைத்தா யாரா 
லுஞ் , செய்வகைய தல்லாவென் மாயையினாற் 


7. மாயர் ரூப அத்தியாயம் . 


69 


றிகைப்பொழிந்திங் , குய்வகைய தரிதெவர்க்கு 
மென்னையே யெப்பொழுது , மெய்வகையோ 
டடைகின்ற மநமிலரேல் வேல் வேந்தே . 10 

வழாலே வருமிந்த மாயையினா லேயுள்ளம் , 
பாழாக வறிவிங்கே பறியுண்டு நெறியின் றோர் ,, 
வீழாத தீவினையே வினையாக விளைக்கின்றார் , 
கீழானோ செனையடையா ரடைவாருஞ் சிலருளர் 
கேள் . 

11 
செல்வம்விரும்பினர் செல்லல டைந்தோ 
எல்லல் கெடுக்கவெ னன்பு செய் வோர்க்க 
ணல்லத றிந்தமெய்ஞ் ஞாயிக் சால்வர் 
வலலதி லென்னைவ ணங்குத வத்தோர் . 12 
இன்னவர் தங்களி லென்னொடும் வேறா 
யுன்னலி லாமையின் ஞாநியு யர்ந்தோ 

Pae 
னன்னவ னல்லனெ னக்கவ னுக்கே 
நன்னல னாகுவ னானுந லத்தோய் . 

13 
ஓதரு ஞாநியென் னுண்மையி னுள்ளே 
யேய்தலி னாலவ னானென வேயா 
மாதலு மிங்கன நேகமெனச்சொல் 
காதலி றந்தப வங்களி னாலாம் . 

14 


10 


பகவற் கீதை . 


விரியவு ணர்ந்தவி ழுப்பொரு ளெல்லா 
முரியவெ னன்றியி லாதவொ ழுக்கக் 
தெரியவ றிந்தெனை யேசெறி கிற்பா 
னரியன வன்பெறு தற்கயில் வேலோய் . 15 
மற்றவ ருந்தம நங்களில் வைத்த 
பற்றதி லேபறி யுண்டறி வெல்லா 
முற்றவை தந்திடு தெய்வவொ ழுக்கா 
னற்றவ நின்றவை நண்ணுவர் வேலோய் . 16 
யா வனொருத்தனி யாதொரு தெய்வ 
மேவவ ருச்சனை யன்பின்விளைப்பா 
னாவல்ச லிப்பறு மன்பவ னுக்கே 
யாவது முற்றுமளித்திடு வேனான் . 

17 
அளித்தவவ் வன்பொடு மத்தெய்வ நாளுங் 
களித்துவணங்கினர் காதல வெல்லாம் 
வெளிப்பட முற்றுமளித்திடு வேனா 
னொளிப்பரி தாமுரு மஞ்சவு டன்றோய் . 

18 
சிந்தையி னித்தெய்வ மெய்த்தெய்வ மென்றே 
முந்தவ ருச்சனை செய்துமு டிக்கு 
மந்தம நத்தர்பெறும்பயன் வாளா 
வந்தமு டைத்தத நித்தமு மையா . 

19 


7. மாயா ரூப அத்தியாயம் . 


71 


மறைய , 


தானந்த மிலியுவமை தரநின்று 

தாவரிய , 
வாநந்த வுருவமென வெனையொன்று மறிவதிலர் , 
கோநந்தன் மகனரசர் குலமைந்த னிவனுமெழி , 
லாநந்த மிலியொருவ னிவனென்ப ரறிவிலிகள் . 

மருவுற்ற பிரகிருதி யதிலுற்ற மறைவனெழி , 
லொருவர்க்கு மறியும் வகை வெளியிற்ப திலையல் 
கில் , வெருவற்ற பெருமயலின் மாமுற்று விழி 

வருவற்ற வெனையுலக மறிகிற்ப 
திலையடைய . 

21 
போனவை 

யினிமேற் புகு தநின் றவையிப் 
பொழுதுபோ கின்றவை யனைத்தும் , யானறிந் 
திருப்ப னியாவமா மென்னை யுலகின் மற் றியா வரு 
மறியார் , மானவெஞ் சிலையாய் வேண்டல்வேண் 
தன்னிலே வருகுண 

மயக்காற் , 
முனமைந் திருவாய்ச் சரித்திடும் பொழுதே 
தந்தமெய் யறிவுசார்ந் திடலால் . 

22 
வியக்கமேன் முயன்ற 

நல்வினை மாந்தர் 
விரும்பல ராகிமுன் செய்த , பயக்கமே வியதீ 
வினையெலா மறவே பற்றறப் பறிந்துமுன் 
போனாற் , றுயக்கமே புரியுஞ் சோகமே முதலார் 


டாமை 


72 


பகவற் கீதை. 

. 


துவந்துவ குணங்களிற் றொடர்ந்த , மயக்கமே 
வலா யொழுக்கமே நிலைநின் றென்னையே மநத் 
திடை வைப்பார் . 

23 


எறிவரும் பிணிமூப் பிறப்பொடு பிறப்பென் 
றிவை கெடுத் திடல் பொருட் டாகக் , குறிவரும் 
பரிசு நினைத்துமற் றெனையே கூடுதன் மேவிநின் 
றவர்க , ளறிவரும் பிரமந் தன்னையு மதனை யறிவு 
மெய் யறிவையு மறிவி , னெறிவருங் கரும மனைத் 
தையு மறிவ ரறிந்தபின் னிகழ்வதுங் கேளாய் , 24 


தேடும் பழைய வதிபூத மதிதெய் வத்தோ 
ட தியெச்சங் , கூடும் பரிசு நின் றவெனை யறிவா 
ரிந்தப் புழுக்கூடு , வீடும் பொழுது மெனை 
மெய்யே யறிவா ரென்றான் யாம் வெவ்வே , 
மாடும் பழைய மாயக்கூத் தாட்டு விக்கு மம் 

25 


மாயன் . 


7 . 


மாயா நப அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் 228 . 


8. எழு வகை வினா உரைத்த அத்தியாயம் . 


1 


அடைய ஞாலத்தை யார்த்ததி லார்ப்புணா 
திடையர் தாம்பிடை யார்ப்பவி ருப்பவ 
னுடைய னாக முன் போதின வேகொடவ் 
விடைய னான வன் மீளவி யம்புவான் 
ஆயபிர மத்தொடத் தியாத்மமமை கரும் 
மேயவதி பூதமதி தெய்வமதி யெச்சங் 
காயமதி லுள்ள ரி சங்கெழுமு காயம் 
வீயலுறு போழ்திலுனை மெய்தெளிய மாறும் . 2 
விரியவுரை செய்தருள வேண்டுமென மீண்டவ் 
வரியாவி லே துயிலு மாயவனு ரைப்பா 
னரிய தழி யாமையதனைத்தினுமுரைக்கிற் 
பெரியதுமொழிந்தபிர மம்பிறவு நீகேள் . 3 

அந்தக் காணங் களினின்ற வறிவத் தியாத்ம 
மாவது தா , னிந்தப் பிறவி தனையாக்கு மியாகங் 
கரும மென்பதுதா , னந்தற் கமைந்த வுடம் 
பதனை நானென் கின்ற ததிபூதம் , பந்தப் படுமிவ் 
வடற்கமைந்த பருடன் றெய்வ மெனப்படுவான் . 
எஞ்சு 

லதியெச்ச 

மாகின் றேனா 
னிறக்குங்கா , னெஞ்சு கவரு நெறிகளெலா 
மடைத்து நினையப் படுவ துநா , னஞ்சு புலனும் 


தலையி 


74 


பகவற் கீதை . 


ந்த 


யாவ 


வளவே 


சிந்தை 


ளமர் 


பொறியைந்து மடக்கி யறிவென் பால தாய்த் , 
துஞ்சு மவர்க ளெனையடைவா செவ்வா 
றென்னிற் சொல்லக்கேள் . 

5 
வடலம் விடும்பொழுதி 

னி 
யாதொன் றினை நினைந்தா , 

னந்த 
யந்தப்பா வனையா லதனை யடையுமா , லென்ற 
னியல்பே யெப்பொழுது மிதயத் திடைகொண் 
டென்பாலாஞ், 

யொடும்வா 
தொடங்கி லதனா லெனையே சேருதியால் . 6 
நல்ல கரும் யோகத்து 

ஞாக 

யோக 
மதுதனிலுஞ், செல்லு மானை மிகச் செலுத்திப் 
பிறிதொன் றினையஞ் சேராதார் , சொல்ல 
வரிய கதிரவன் மண டலம்போற் றோன்றுந் 
தொல்லோனை , யல்ல தடையா ரவனியற்கை 
யடையும் பரிசை யறையககேள் . 

7 
எல்லாப் பொருளு மறிவானை யெல்லாப் 
பொருட்கும் பழையானை , யெல்லா ரையுந் தன் 
னிலைநிறுத்து 

யிரம்பச் சிறியானை , 
யெல்லாப் பயனு மீவானை யார்க்கு நினை தற் 
கரியானை , யெலலா விடத்து மிருடீர்த்த விள 
வெங் கதிர்போ லெழுவானை . 


வானை 


8.எழு வகை வினா உரைத்த அத்தியாயம் . 75 


மருவற் குரிய வன்புடையார் மயங்கா யோக 
மாத்தாலே , புருவத் திடையே தம்முடைய 
புரைதீ ருயிரைப் புகநிறுத்தி , யுருவத் தினை 
விட் டிடிலிந்த யோகத் தாலே யவனோடும் , 
பொருவப் படுவ சபபொருண்மே லின்னம் 
புகல்வன் பொருவேலோய் . 

9 
யாதொன்றை மறைதெரிந்தோ ரழியாதென் 
றெடுத்துரைப்பர் , யாதொன்றை யவாவறுத்த 
யோகிகடா மெய்திடுவர் , யாதொன்றை யுற 
நினைந்தோர் 

காமமுத லியவிழப்பர் , 
தொன்றப் பரம்பொருளா மதைச்சுருங்க வியம்பு 
வன் கேள் . 

10 
அஞ்சுபலன் வழியவைய டைத்தயலு றாதே 
நெஞ்சுதனை யிதயகம லத்திடைநிறுத்தி 
யெஞ்சுதலி லுயிர்வளியை யுச்சியினி லேற்றி 
யுஞ்சுபுகு நெறியிதென யோகுடனிருந்தே . 11 
ஓதலினி யற்கையினொ டோமெனுமெ ழுத்தை 
வாயதனிலு ரைக்கமக மான துதனித்தே 
மேதகுமெனைத்தெளிய வாவிதனை விட்டோர் 
வீதலினி யற்கையெனை யேயடைவர் மிக்கோய் . 


76 


பகவற் கீதை. 


இப்பரிசி னாண்டொாறு திங்களள வென்னா, 
தெப்பொழுது மென் றனியல் பேரினைய லுற் 
றார் , 

கைப்படுவ னியானெனியல் கைப்படவி 
ருந்தோர் , பொய்ப்பிறவி யான தும றித் தடைதல் 
பூணார் . 

13 


செய்யாமுன் சார்ந்த வினை தீர்ந்த போதே 
திசைமுகனா டணைந்தோருந் திரிய மீள்வர் , 
மெய்யாக வெனையடையு 

மவரே கண்டாய் 
மீளாத நெறியடைந்தார் வேறு கூறி , லையா 
கேள் சதுர்யக மீரைஞ் ஏறு மொருபகலா 
மாண்டொரு நூ றயற்கு முள்ள , தெய்யாதால் 
கவருக்கோர் பகலிற் றோன்றி யிராவிறக்குந் 
தன்மைத்தாம் யோநி யெல்லாம் . 

14 


நெறியில் வரு வியத்தமுட னவ்வியத்தங் 
கூடாத 

நிலைமை யென்றும் , பொறியழியு 
மாக்கை தனி வழியாத புலமென்னும் புதிதன் 
றென்று , மறிவரிய நெறியென்று மழியாத 
பொருளென்று மடைந்தோர் பின்னைப் , பிறி 
வரிய நெறியென்றும் பெரியோர்கள் பேசுவ 
தென் பெற்றி கண்டாய் . 

15 


8. எழு வகை வினா உரைத்த அத்தியாயம் . 77 


யடைவ 


எப்பொருளு மியாவன்றன் னுள்ளடங்கிற் 
றெங்குமாய் நிற்கின் றான்யா , பப்பாம பாம் 
பொருளா யுள்ள வெனை யன்பாலே 
தையா , வெப்பரிசு வருங்காலத் திறந்தார்கள் 
பிறவாதார் பிறப்ப ரென்னி , லப்பரிசு வருங் 
காலத் தினையறிய வுரைக்கின்றே ன தனைக் 
கேட்பாய் . 

16 


அங்கியொளி பகல் வெண்மை யாங்கால 
தேவதைக ளவர்க ளோடும் , தங்குமறு திங்க 
ளிடை யுத்தரா 

யணஞ்சார்வார் மறுத்துஞ் 
சாரார் , கங்குல்புகை கறுப்பென்னுந் காலதே 
வதையடைந்து பிறக்குங் கண்டா , யெங்குமறு 
திங்களிடைத் தெக்கணா யாத் திறந்த யோகி 
யென்பான் . 

17 


ஏத மான தின்றியிவ் விரண்டு மாயுமி யோகி 
தான் , வேத மோதி வேள்விதாக மெய்த்த 
வங்கள் செய்துளா , ரேது வாய நற்பதங்க 


78 


பகவற் கீதை . 


ளெய்தி வீடு மெய்துவா , னாத லாலவ் வியோ 
மேசெய் யென்று மாய னோதினான் . 

18 
8. எழு வகை வினா உரைத்த அத்தியாயம் 

முற்றிற்று . 
ஆகச் செய்யுள் 246 . 


9 . 


மாயா விகார அத்தியாயம் . 


ஈர்வன்றுயர் களையும்பத மீதன்று கொ லென 
வே , யார்வஞ்செயும் விசயன் கொளு மாசங் 
கையை யறியாக் , கார்வந்தென வவனன்புறு 
களிகொண்டெழ வெளியே , தேர்வெண்டரி 
குசைகொண்டெழு பாகன்றிரு மொழிவான் . 1 

அறையும் பொருள் களின் முன்பநு பவமொன் 
றிய வதனை , மறையும் பொருள் களின் முன்பற 
மறையும் பொரு ளினைமே , லிறையுந் துய ரது 
வின்றிமு னியைகின்றதை யிசைவோ , டுறை 
யுந்துக ள றன் றதை மொழிகின் றன னுணர் நீ .2 


9. மாயா விகார அத்தியாயம் . 


79 


யெங்கணு 


அழிவொன்றில் தறனொன்றிய தரி தன்றிய 
ததன் மேல் , வழிவந்தமெய் யறிவன்பில செனை 

மருவா , திழி தந்திடு சநநங்கொடு 
மரணங்கொடு மில்ல , னுழி தந்திக பாமொன்றிய 
வுருவங்களி லுழல்வார் . 

3 
யாரு மறியப் படாமையதே யெனக்கு வடிவா 
யுடையநா , னாரு முலகங் களையடையப் பாப்பி 
நிற்ப னாதலினா , சாரு முலகிற் சராசாங்க 
ளெனையே யவற்றை யான் சாரேன் , சேரும் 
பரிசு நின்றாற்போற் றெளியா தார்க்குத் திகழு 
மால் . 

4 
முன்னே யொன்றுங் கலவாதியா னிற்பன் 
முழுது மாய்நின்ற , வன்னேர் மையினா லுலக 
மெனோ டங்கங் 

டங்கங் கலவா தாதலினா, லென்னே 
யென்ற னியற்கையினைப் பாரா யிந்தச் 
மெல்லா , 

மன்னே யென்றன் மாயைபெறு 
மாங்கா முனாய்த் தருவன்காண் . 

5 
என்னுருவிற் 

யென்னைவிடத் 
தோன்றாதே , மன்னுயிர்க ளெனையென்றுஞ் 
சார்ந்து வரும் வகைகேட்கி , லுன்னுமிட மெங்கு 


சக 


புணராதே 


80 


பகவற் கீதை . 


நிறைந் தொளிர்கின்ற வானெங்கும் , துன்னி 
யற்கை செறிகாற்றின் றோற்றம் போன்ஞ் சுடர் 
வேலோய் . 

6 
ஈண்டுபொரு ளிவையனைத்து மிறக்குங்கா 
லென்னிடையே , மாண்டு புகும் பிறக்குகாண் 
மற்றவைதாம் வரன்முறையே , மீண்டுபுறப் படு 
மென்னா லாதலினான் மெய்பார்க்கில் , யாண்டு 
முயிர் படைத்துக்காத் தழிக்கின்றேன் யானே 

7 


காண் . 


விலங்க லனையாய் பலங்களுடன் வேண்டல் 
வேண்டா மையைவிட்டுச் , சலங்கொள் வினைக 
ளவைசெய்வ 

னதனா லென்னை 

யவைசாரா , 
வாயா னூற்றந்த நூலாற் கட்டுண் 
பதுபோலப் , பலங்க 

ணினைவா 

பதனாலே 
கட்டுண் டாங்கே பட்டுழப்பார் . 

8 


வுலண்டு 


ஊர்வன நிற்ப வாக வுலகையுண் டாக்கு 
மென்னை , 

யேர் பெற வறியா தார்தா மக 
னென்றே யிகழா நிற்பர் , வேரென நெஞ்சத் 
தாசை வினைகளை மிடையச் செய்வா , ராரெனி 
லவர்க டாமு மாக்கரோ டசுரராவர் . 


9 . 


9. மாயா விகார அத்தியாயம் . 


81 


யாக 


மிவர்கள் 


யாகங் 


அறிவினா லென்னை வறிந்து கொண் 
டமைதி யாலே , 

பொறிவழி யடைத்தெப் 
போது மென்னையே போற்றி செய்து , நெறி 
யினால் வழுத்தி வாயா லென்னையே நினைந்து 
நெஞ்சாற் , செறிதரு 

கண்டாய் 
தேவரிற் றெரியப் பட்டார் . 

10 
காலத் தாலும் பொருளிடத்துங் கணித்தற் 
கரிதா கியவென்னை , ஞாலத் தார்கள் புகழ்வரிய 
ஞாக 

களினாலே , கோலத் தால்வே 
முகவுமெய்க குறியா லொன்றா கவுக்கொண்டு , 
சாலத் தாழ்வா ரவருடைய தன்மை யினை நான் 
சாற்றக்கேள் , 

11 
வேதமொழி வேள்விமிகு வேள்விபிதிர்க்கே 
யீதலுறும் வேள்வியெரி நெய்சருவி வற்றாற் 
காதலுறு வோர்கள் புரி காரியமி தெல்லா 
நாதமுத லாயபொரு ளாயவையு நானே . 12 

ஆயிலுல கங்களைய ளித்தொளிவ ளர்க்கும் , 
தாயினொடு தந்தையவர் தந்தை தலை களுநான் , 
போயினவி னைப்பயன ளித்தல்புரி வேனா, 
னேயுமறை மூன்றினுட னோமெனுமெ ழுத்தி 

13 


யான் . 


82 


பகவற் கீதை . 


நின்று , 


எல்லார்க்குங் கதியுநா னிருவினைப்பா ரகனு 
நா , னெல்லார்க்கும் தலைவனா னெப்பொருட்குஞ் 
சான்றுநா , 

னெல்லார்க்கு முறைவிடநா 
னியார்க்குமிடர் தீர்ப்பேனா, னெல்லார்க்கு 
நல்லேனா னெப்பொருட்கும் வித்துதான் . 14 
தாங்கிய நீரை யெல்லா மிரவியாய்த் தலத்து 

வாங்குகின் றேனு மீள மழைகளாக் 
கொடுக்கின் றேனு , மீங்குமெய் யுணரில் யானே 
யாதலா லியாதொன் றேனு , மாஙகருச் சனை 
செய் கின்றா ரென்னையே யருச்சிக் கின்றார் . 15 
ஞாநமா யொன்றாய் 

வென்னையே 
நாகா வாகப் , போன தீ வினையின் மாந்தர் 
வேள் வியாற் பூசித் தத்தால் , வானமா முலக 
மேறி வாழ்ந்து மண் ணிடையே வீழ்ந்திட் , 

யிறப்பது பிறப்ப 
தாவார் . 

16 
மின்னையேய் வேலோ யென்னை மேவுவார் 
வேண்டிற் றெல்லாம் , பின்னையே 

யென்னா 
தன்றே யளித்தவை காப்பேன் 

வானோர் , 
மன்னையே முதலாந் தெய்வம் வணங்குகின் 


நின்ற 


மனமா 


மாசை 


யாலே 


9. மாயா விகார அத்தியாயம் . 


83 


முரு மற்றென் , றன்னையே வணங்கு கின்றார் 
தாமறி யாத தேகாண் . 

17 


தேவரை யடைந்தோர் தேவ ராவர்கள் 
பிதிர்க டம்மை , மேவவே யடைந்தோ பந்தப் 
பிதிர்களாய் விளங்கா நிற்பார் , யாவர்க 
ளியாவர் 

ரவர்களே யாவ சென்றா, 
லாவவென் னடைந்தார் யானே யாவதற் கைய 
முண்டோ . 

18 


பாலா 


போ தல ரிலைகாய் நீரே பெற்றதே கொண்டு 
போற்றிக் , காதலாற் றூய வன்பர் தந்ததே 
களித்துக் கொள்வ , னாதலா 

லீவ சோற்ப 
வுண்பவென் றிவைக ளேகொண் , டீதெலா 
மெனக்காய்த் தந்தா 

லென்னையே யெய்த 

19 


லாமால் . 


எப்பொரு டனக்கு மியானொத் திருத்தலா 
லெனக்கி யாரு , 

மொப்பர்க ளினிய ரின்னா 
தாரென வொருவ ரில்லை , யிப்படி யறியு 
மன்பர் பக்கலே யானு நிற்ப , னப்படி யவரு 
மென்பா லங்ஙன மமர்ந்து நிற்பார் . 

20 


84 


பகவற் கீதை . 


னுணர்வார் 


நாளு, 


ஊணையே முதலா யென்பா லொருக்கியென் 

நாணையே விட்டுத் தீமை 
புரியினு மவர்க னல்லா , சேணையேய் புயத்தா 
யென்றுங் கேடிலா வின்ப மல்லா , தாணையே 
யொருகே டில்லை யெங்கணு மவருக் கைய . 21 


வணிகரு மற்ற வேளான் மாந்தரு மகளிர் 
தாமும் , 

பணிவொடு மென்னைப் பேணிப் 
பற்றறுத் திடுவ ரென்றா, லணிமுடி யாசர் 
மேன்மை யந்தண படைவ 

படைவ ராகிற் , றணிவரும் 
பிறவி தீரச் சாற்றவேண் டுவது முண்டோ . 22 

மின்னையே யனைய வாழ்வி னின்ற விருப்பி 
னோடு , மென்னையே வணங்கி யென்று மென் 
னையே நினைதி யாகி , லென்னையே யடைதி 
யென்றே யியம்பினா னிலங்கு வாட்கட் , பின்னை 
யேய் முறுவ லோடும் பேய்முலை யுண்ட மெம் 
மான் . 

23 


9 . 


மாயா விகார அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் 269 . 


10. விபூதி யோக அத்தியாயம் . 


பளவே 
மநனிற் 


வுவவா நின் 


அரிய வெனது நிலைமையை முன் 
சொன்னே ன துகேட்டே , யுரிய 
களிகூர வுவவா 

ற வனக்கதனை , விரிய 
மொழிவன் கேளென்று 

வேதத் தலைக்கே 
வீற்றிருக்கும் , கரிய முகிலான் செவ்வாயாற் 
காதல் கூரக் கட்டுரைப்பான் . 

1 
தேவர்களு முநிவர்களு மசுரர்களுஞ் சித்தர் 
களும் , யாவர்களு மறியாரென் பெருமையை 
யென் பழைமையினா , சாவகையும் பிறப்புமிலா 
வெனையறியத் தகுவாரப் , பாவவினை யறவிட்டுப் 
பாகதியை யடைகிற்பார் . 

2 
புத்திபொறை தவஞாநம் புகழ்பழிதீக் கொலை 
யொழிவு, சத்தியாற் சமை தமைாற் செபம் 
தாகஞ் சாவுபிறப் , பத்கொடு நிறைவின்ப 
மிடாஞ்ச லஞ்சாமை , யித்தனையும் தோன்றுவ 
தென் னிடைநின்றே யெனத்தெளிவாய் . 3 
எனைத் துவி தத்தத வத்தெழு வோரு 
மனை த்தையு நிற்பா டப்பன வாக 
வனைத்தம நுக்களு நால்வரு மென்ற 
னினைப்பிலு தித்தன ரென்பது நேர்வாய், 

4 


86 


பகவற் கீதை. 


இப்பரி சென்னையறிந்தவ ரென்பால் 
வைப்பர்கள் சிந்தையை மன்னுயி ரோடு 
மப்பரி சேயறி யாரையு மாங்கே 
யுய்ப்பருரைப்பரு வப்பர்களிப்பார் . 


5 


நிரந்தர மிப்பரி சென்னை நினைப்பார்க் 
காந்தைகெடுத்தெனை யாயும நத்தைப் 
புரந்து கொடுத்தவர் தேர்பொரு ளாயே 
வாங்களு முற்றவ ளித்தவ ரத்தால் . 


6 


மற்றவர் நெஞ்சின்ம யக்கிரு ளெல்லா 
மற்றமின் ஞாநவிளக்கொளி யாலே 
பற்றறு விபபனெ னப்பழை யோன் முன் 
கொற்றவன் மற்றிது கூறவ லித்தான் . 


7 


பேத முடைய பிறப்பகன்றான் பிறழா நிரைவு 
பெருஞ்செல்வ , மாதி தேவன் பாப்பிரம 
மழி வில் லாதா னாரணங்க , ளோத வரிய வுத்த 
மனிங் கெல்லா முயிர்ப்பா னெனவன்னை , நீதி 
முரிவ ருரைத்தவெலா நீயே யருளிச் செய் 
தனையால் . 

8 


10. விபூதி யோக அத்தியாயம் . 


87 


னென 


எல்லாப் பொருட்குந் தனிவித்தே யெல்லாப் 
பொருட்கு மீசனே , நல்லார் புகழுந் தேவர் 
கட்கு முலகங் களுக்கு நாயகனே , 

யல்லா 
லறிவா ராரென்னை 

யானே 

யறிவ 
வருளுஞ் , சொல்லா லுளவப் பொருளெல்லா 
மெய்யே யானுந் துணிந்தொழிந்தேன் . 

9 
மெய்வகைய வுலகினிடை வேறுவே மாய்நிற்ப , 
தெவ்வகைய வுருவமுனைச் சார்ந்ததென வறி 
கில்லே , னவ்வகைய வெப்பொருளு மொளியாம 
லடியேனுக் , குய்வகைய நெறியாக வுரைத் தரு 
ளென் றேயுரைப்பான் . 

10 
பருகாநின் றேற்குனது திருவாக்காம் பார் 
மிருத , மொருகாலு மார்கின்ற திலையடியேற் 
குரையென்ன , வருகால கெழ்காலஞ் செல்கால 
மென்றிவற்றிற் , பெருகாத குறையாத பெரு 
மாயன் பேசுவான் . 

11 
இறந்தவென் விபூதிக்கோ செல்லை யின்மையிற் , 
பிறந்தன முடிவுறப் பேச வொண்ணுமோ , வறந் 
தரு மரத்தினா யவற்றி லேசில , சிறந்தன கூறுவ 
னென்று செப்புவான் . 

12 


88 


பகவற் கீதை. 


சங்கரன் 


ஓதிற் பெருகும் பூதங்கட் கெல்லா மிதயத் 
துள்ளுயிர் நான் , பேதித் திடுமிப் பொருட்கெல் 
லாம் பிறப்பு நிலைகே டாவேனா, னாகித் தியரில் 
விட்டுணுநான் மருத்து வரின்ம ரீசியநான் , 
சோதிக் கதிரி லொளிரிரவி யென்று சொல்லப் 
படுவேனான் . 

13 
சந்திரனா னாண்மீனிற் சாமகான் மறைகளிளி, 
லிந்திரனான் றேவர்களி லிந்திரியங் களின் மாநா , 
னெந் திரமா முருவுகளிற் சேதாகா னுருத்திரரின் , 
மந்திரமாஞ் 

னியக்கரில்வைச் சிர 
வணனான் . 

14 
மலைகளின்மா மேருவுநான் வசுக்களிற்பா 
வகனுமியான் , றலைவர்களி லறுமுகனான் சல 
நிலையிற் 
சாகாநா , 

னிலயமிலா யாகத்திற் 
செபயாக மாவேனா, னிலையுடைய வெனுமிவற்றி 
லிமவானாய் நின்றேனான் . 

15 
பெருமுயிற் பிருகுவநான் பரோகிதரிற் பீதக 
னான் , மருவியவாக் கவற்றோதான் மரங்களிலே 
யாசதுநான் , பொருவரிய நாரதனான் புத்தேண் 
மா முநிவர்களிற் , றிருவியல்கந் தருவர்களிற் 
சித்திரத்தே ரவனுமியான் . 

16 


10. விபூதி யோக அத்தியாயம் . 


89 


சித்தர்களிற் கபிலமும் தேசிகனிற் கடற் 
பிறந்த , வுத்தமமாம் புரவியெனு முச்சைச்சி 
வநானே , யத்தமுடை விலங்குகளில் யானயிரா 
வதமாவேன் , வித்தகமா நுடப்பிறப்பில் வேல் 
வேந்தராவேனான் . 

17 
படைகளில் வச்சிரம் பாம்பில் வாசுகி 
யடைவரு மநந்தனன் னாகர் தங்களிற் 
கொடைபயில் சுரபிகோ குலத்திற் கூறிய 
வடைவொடு மிவையெலா மியானென் றேயறி . 
வருணனு மியமனும் வரைவில் காமமும் 
பெருமை செய் யசுரரிற் பிரகலாதனு 
மிருமையி னெண்ணலிற் காலம் யானெனச் 
செருமலி தோளினாய் தெளியத் தேறுவாய் . 19 

பொராவருங் கருடனான் புள்ளின் மாக்களில் , 
விராவரு மடங்கனான் வாயு வேகநா , னிராமனா 
னெறிபடை வீரர் தங்களிற் , கராமுநான் மீன் 
களி லாற்றிற் கங்கைநான் . 

20 
மிக்க சொற்றொகையில் 

நானரிய 
விச்சை யிற்பிரம விச்சைநா , னக்க ரங்களில் 
கார நானழிவில் கால நான துவு மன்றியே , தக்க 


வாத 


90 


பகவற் கீதை . 


தொந்து வச மாச நானிருவினைப்ப யன்கடரு 
வேனுநான் , மிக்க மன்னுயிர்க ளைக்கொல் 
வேனுமவை யுற்ப வஞ்செயு வேனுநான் . 

21 
பெண்க ளிற்புகழ் தி ருசொன் மேதை 
பொறை திண்மை பேசுகினை 

வென்னவே , 
யெண்ப குத்தவெழு வோரு நானிருது வாறில் 
வந்தவிள வேனினா, னண்ப நற்பெரிய சாம 
நானுரிய சாம மேழினுந லத்தினான் , மண்க 
ளிப்பவரு திங்க ளிற்புகழ நின்ற மார்கழியு 
மற்றுநான் . 

22 
கல்லாரும் தோளுடையாய் கவிகளிற்கா 
யத் திரிநான் , றொல்லாயங் களிற் சூது துணிவார் 
பாற் றுணிவது கான் , வெல்வார்பால் வெற்றியு 
நான் மிகுதிறலோர் பாற்றிறநா , னல்லார்பா 
னன்மையுநான் ஞாங்கள் பான் ஞாநமுநான் . 23 

கண்ணனுநா னியா தவரிற் கவிகளிலே யுசநா 
நான் , றண்ணளிசேர் பாண்டவரிற் றநஞ்சயனா 
னாகின்றேன் , விண்ணுலவு முநிவர்களில் வேத 
வியா தனுநானே , யெண்ணரிய மறைவுகளி 
லியம்பாமை யாவேனான் . 

24 


11. விசுவ ரூப அத்தியாயம் . 


91 


இரும்புவது மனைத் தினுக்கும் வித்துநா 
னெனைப்போக்கி யாது மில்லை , வருந்தினுமென் 
பெருமைக்கு வரம்புரைக்க முடியாது வகுத்துச் 
சொன்னேன் , 

பெருந் திருவை யுடையனமெய்ப் 
பெருமுயற்சி யனவென்று பேசு மிந்த , வரும் 
பொருள்க ளனைத்துமென தொளியினால் வரு 
வனவென் றறி தி நீயும் . 

26 
பலவினி 

யுரைத்தென் னிந்தப் பல்லுயி 
எனைத்து மெல்லா , வுலகமு மொடுங்கி நிற்ப 
தென்னிலோ ரிடத்தி னுள்ளே , கலவல னவற் 
றோ டென்றான் கஞ்சனா ருயிர்போய்த் துஞ்ச, 
வலைகடல் வளரா தேபேர்ந் தாயர்பால் வளர்ந்த 
பெம்மான் . 

26 
10. விபூதி யோக அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் 295 . 


11. விசுவ ரூப அத்தியாயம் . 


aaro 


சுருளார் கின்ற துழாய்முடியாய் சொல்லு 
மரமுந் தொடர்வரியா , யுருளார் சகடமிறவுதைத் 


92 


பகவற் கீதை .. 


11 


தா யுயிர்கட் கெல்லா முள்ளுயிரே , யிருளார் 
பவத்தே கிடந்துழைக்கு மென்பா லிரங்கி 
நீயிசைத்த , வருளா ரமுதென் செவிகளா லாரப் 
பருகி யயர்வொழிந்தேன் 

1 
தெரியா வகைநீ யெங்குமாய் நின்ற வந்தத் 
திருக்கோல , மரியாய் மெய்யே யடியேற்குங் 
காண லாமோ வென வன்பாற் , பரியா நின்ற 
சிந்தையொடும் பார்த்தன் வினவப் பழமறை 
தேர் , கரியா னவனுக் கப்பரிசே காட்டவேண் 
டிக் கட்டுரைப்பான் . 

2 


எண்ணிலி யற்கைய தெண்ணினி றத்தது 
பண்ணியொ ருத்தர்ப டைத்தறி யாதது 
விண்ணினி யற்கைசு ருங்கவி ரிந்தது 
கண்ணின ளப்பரி தாயது காணாய் . 
மருத்துவர் சூரிய பட்டவ சுக்க 
வருத்திர ரென்னிடை யேயுளர் யாரு 
மருத்திசெ யற்புத மாயவ நேகங் 
கருத்துற வென்னிடை யேயுள காணாய் . 
என்றருளிச்செய்த வன்கணி ரண்டு 
என்றறி யாவென ஞாநம ளித்திட் 


4 


11. விசுவ ரூப அத்தியாயம் . 


93 


டன்றவ னுக்கருள் செய்வகை யேயாய் 
நின்றவ ருக்கறி யா வகை நின்றான் . 

5 
அங்கு மால் கொள் கோல மிங்க ளந்து கூற 
லாகுமோ கொங்குண் மாலை யாடை சாந்து 
கொண்ட கோல மேவியே , யெங்கு மாகி யெல்லை 
யின்றி யெண்ணில் கோடி பல்கதிர் , மங்குல் 
வானில் வந்து தித்த தொக்கு மற்ற தன் கணே .6 


எய்வகைய தாள்களொடு தோள்களும நேகஞ் 
சாய்பெறவ ணிந்தவணி தானுமுன நேகம் 
வாய்களும நேகமொளிர் வாண்முகம நேக 
மாயுதம நேகமெழு மற்புதம நேகம் . 

7 
அவ்வகைய மாயனமர் கோலமத னுள்ளே 
யெவ்வகைய வாயபொரு ளியாவுமெதிர் காணா 
வய்வகைய னாயினனெ னாவுவகை கூறச் 
செய்வதறி யா விசய னிவ்வகைசெய் தானால் 8 
மண்ணுறவ ணங்குமயிர்க் குச்சுடனிரைக்குங் 
கண்ணுமா முங்கரைய நின்றுகைமு கிழ்த்தே 
யெண்ணுமுல கங்களையு மியாவரையு மேனாட் 
பண்ணுமவன் முன் புசில நின்றுபகர் வற்றான் . 9 


94 


பகவற் கீதை . 


தேவரும் வணங்கு தேவ நின்றிருக் கோலத் 
துள்ளே , யாவரு 

மெல்லை காணாப் பொரு 
ளெலா மிசையக் கண்டேன் , மூவரின் முதற்புத் 
தேளை முநிவர்க ளோடுங் கண்டேன் , மேவரு 
நாகங் கண்டேன் விண்ணவர் குழாமுங் 
கண்டேன் . 

10 
கண்களும் வயிறுந் தோளு முகங்களுங் கருதி 
நோக்கி , லெண்பல வுடைய வாய வுருவுக ளநேகங் 
கண்டேன் , றண்கதிர் முடியுந் தண்டுஞ் சக்காப் 
படையு மேந்தி , யொண்கதிர் கனலோ டொன்றா 
யனையநின் னுருவி னுள்ளே . 

11 
இந்தவுரு வென்னவரு வென்றறிய கில்லே 
னந்தமறி யேனடுவு மாதியுமனைத்து 
நந்தலறி யாததனை நான்மறையு நாடித் 
தந்தபொரு ளாயதனை மாயை தரு சார்வை . 12 

என்றுமுள தாயதையி யற்றரும மெல்லா , 
நின்று பிற ழாவகைநி றுத்துநெறி வாழ்வைச் 
சென்று குறை யா ததனை யென்பழைய தேவைக் , 
கன்றுதொட பாப்பரிசு நின்றெனெ திர் க 
டேன் . 

13 


கண் 


11. விசுவ ரூப அத்தியாயம் . 


95 


வலந் தருதி றத்தொடுவ ருங்க திரி பண்டே , 
யலர்ந்தெழவி ழிப்பதைய டுங்கனனெ ருப்பை , 
மலர்ந்தெழுமு கத்ததைம யங்கவுல 

கெங்குங் , 
கலந்து சுட லுற்றதைவி யந்தெனெதிர் கண் 
டேன் . 

14 


நிலத்தினொடு வானுறங் மிர்ந்து திசை நேர் 
போய் , விலக்கமற நீயுனது மேனியைவி ரித்தா , 
லலக்கணடை யாதவர்க 

வையா , 
கலக்கமுறு கின்றவுல கங்களிவை காணாய் . 15 


ளாரடைய 


வணங்கவிமை யோர்களரு மாதவர்வ ழுத்தக் , 
கணங்கொடுவி யந்து புகழ் சித்தர் தொகை கண் 
டே , னுணங்குமுயிர்த் தாதவர்கள் கந்தருவ 
ருள்ளோ , ரிணங்கியின ரென்றறிகி லாரையெதிர் 
கண்டேன் . 

16 


வானடைய விம்மி வரு ணம்பலவு டைத்தாய்ப் 
பேய்நடைய வாயபிறை போலெயிறு பேழ்வாய் 
தானுடைய வாயபன்மு கம்பலதழைக்கும் 
யானடைய லாம்வகைய தன்றிவ்வுரு வெந்தாய் , 


96 


பகவற் கீதை. 


தஞ்சமிவ் வுலகுக் கெல்லா மாய்நின்ற தன்மை 
கண்டே , னுஞ்சின னெனினு மற்றுன் னுருவுறக் 
காணக் காண , நெஞ்சமு நடுங்கா நிற்க நிலையிலை 
திசையுங் காணே , னஞ்சலென் றருள வேண்டு 
மகிலமு மாய வெந்தாய் . 

18 
நூற்றுவர் தாமுந் தங்கள் சேனையு மவர்கட் 
காக , 

வேற்றெதி ராசர் தாமு மென்படை 
தாமு முன்றன் , கூற்றுற ழெயிற்றிற் பட்டுக் 
குறையுட லாகி நின்று , காற்றுறு தீயி னன்ன 
முகங்களில் வீழக கண்டேன் . 

19 


நதிக ளெல்லாங் கடலடைந் தாற் 
போ லுன்னிற் , போ தரு பொருள்க ளெல்லா 
நின்னுளே புகுதக் கண்டேன் , றீதனில் விட்டில் 
பாய்ந்தாற் போலகின் முகங்க ளுள்ளே , மாதவ 
வயிர்க ளெல்லாம் வீழ்ந்து மாய் குநவுங் கண் 
டேன் . 

20 


ஒளியினா லுலக மெல்லா மொழித்தவை 
யூண்போ தாமல் , வெளியினா நீட்டி நீட்டி வெறுஞ் 

கொள்ளா நின்றாய் , தெளிகிலே 
னுன்னை யுன்றன் செய்கையும் தெரிக்க மாட் 


சுவை 


11. விசுவ ரூப அத்தியாயம் . 


97 


டே , னளியினா லடியேற்குன்னை 
றருளிச் செய்வாய் . 


யுள்ள வா 

21 


என்றவன் வணங்கிக் கேட்ப யாவுமா யெல்லை 
யின்றி , நின்றவ னுரைப்பா னுன்னை யொழியரின் 
றவரை யெல்லாங் , கொன்றுயிர் பருக லுற்றேன் 
கடையுகங் குறுக லுற்ற , 
மாய்க்கு மவனியா னறிநீ யையா . 

22 


வன்றுல 


கடைய 


இறந்தாரே யெனக்கருதிங் கிவர்களெலா 
மென்னாலே , யறந்தானு மது நீயே யாங்கவரைக் 
கொன்றாயேற் , சிறந்தாய வாசினையுஞ் செயத்தி 
னில்வாழ் திருவினையும் , பிறந்தார்கள் பெறாத 
பெரும் புகழினையும் பேணென்றான் . 

23 


இவ்வகை மொழியக் கேட்ட விசயனென் 
செய்தா னென்னிற் , கை தலை மிசைய வாகக் 
கட்டுரை குழறக் கண்ணீர் , பையவே நெஞ்சிற் 
சோரப் பயத்தொடும் பரிவி னோடு , 

வள்ளல் பெருமையை வழுத்த 
லுற்றான் , 

24 


மைவரை 


யெடுத்த 


98 


பகவற் கீதை . 


ஞாநமுத லிந்தியங்க ளனைத்திற்கு நாயகனே , 
யூருவினைத் தளையறுப்பா யுன்னுடைய புகழ் 
கேட்கில் , வாந வருஞ் சித்தர்களு மாங்களித்து 
மகிழ்வெய்தத் , தாநவரு மாக்கர்களுஞ் சாய் 
துயாப் படுவர்களால் . 

25 


கையும் பதமுந் திருவாயுங் கண்ணுஞ் செய்ய 
கருமுகிலே , யையைம் பொருளு மறிவரியா 
யயனார் தாயே யந்தமிலாய் , மெய்யும் பொய்யு 
மில்லாதா யெல்லா மாகி விரிந்தாயே , யுய்யும் 
பரிசு நினைந்தவர்களுன்னை வணங்கா தவருள 

26 


ஆதி தேவ னாவாய்நீ யாக்கைக் 

கமைந்த 
வாருபிர்நீ , யேது மறியப் படாதவனீ யெல்லாங் 
கடைக்காற் புகலிடம் , யோதி னுணர்கின் றாயு நீ 
யுணர்வா லுணரப் படும் பொருணீ , நீதி யமனா 
யழிப்பாய் இருங் காற்று மாவாய் . 27 

ஏயும் பரிசிவ் வுலகெல்லா மென்றும் பிறப்பித் 
திடுகின்ற , தாயும் பிதாவு மாவாய்நீ தந்தை 
தந்தை தாதையும் , யாயும் படியே யல்லாத 


11. விசுவ ரூப அத்தியாயம் . 


99 


வையா வுன்னை யடியேனென் , மாயும் பிறவித் 
துயர் தீர நூறா யிரக்கால் வணங்கினேன் . 28 


என்பே ரிடும்பை கெடும் வண்ண மின்னங் 
தொழுதே னெந்தாயுன் , முன்பே தொழுதே 
னுன்னுடைய பின்பே முறையால் வணங்கினனா . 
லன்பே யடியே னாருயிரே யகலா விந்தப் பெரும் 
பிறவி , வன்பே கெடவுன் றனையெங்கு மறித்து 
மறித்தும் வணங்கினனே . 


29 


தேவதேவ நின்னில்வேறு தேவரேது செய் 
திடும் , பாவமேத றங்களே து பற்றியாது வீடெது , 
சாவதேது வாழ்வதேத னைத்துமாய தன்மை நீ , 
யாவதேது 

மொன்றுநான றிந்திலேனென் 
மாயனே . 

30 


நீதிவேதம் வானுளோர்கி லத்துளோர்கி 
னைந் துதைந் , தோதியோ தி யுட்கசிந்து ணர்ந்து 
முன்னை முன்னமே , சாதிபேத மாகிவாழ்ச 
ராசரங்க ளுக்கெலா , மாதிமூல மென்றுநான 
றிந்திலேனென் மாயனே . 

31 


100 


பகவற் கீதை . 


சாயை போலும் வாழ்வுமாடு வீடு தந்தை தா 
யெனும் , பேயையேறி மாறியேபி றந்திறக்கு 
மீதெலாந் , தூயையாகி யாதுமோர்தொ டக்கி 
லாது நின்றநின் , மாயையாவ தென்று நான 
றிந்திலேனென் மாயனே , 

32 
ஏறுமல்லு வென்று குன்றே டுத்தவண்ண 
மெண்ணியே , கூறுமல்ல றீரவும்பர் கூறுகின்ற 
கொண்டலே , வேறுமல்லை யொன்று மல்லை 
மெய்ம்மைகூறு மப்பொரு , ளாறு மல்லை யென்று 
நான றிந்திலேனென் மாயனே . 

33 
யாதவாவென் மைத்துனாவ 

டாவசோதை 
யின்னுயிர்க் , காதலாய காலியாய கண்ண கண்ண 
வென்று நா , னோதலாவ தன்றியேயு ரைத்த தீமை 
யாவையு , மாதகாத தென்றுநான றிந்திலேனென் 
மாயனே . 

34 
என்னுடைய தோழனென வேகருதியாது , 
முன்னுடைய மேன்மையினை 

யொன்று முண 
ராதே , வன்மையினி னின்மொழிம றுத்தெதிரு 
ரைத்த , புன்மொழிக ளானவைபொ றுத்தருளு 
கண்டாய் . 

35 


11. விசுவ ரூப அத்தியாயம் . 


101 


2 


உண்ணல்விளை யாடுதலு றங்கு தலி ருத்தல் , 
பண்ணலுறு போதுகளி லுன்பழைமை தன்னை 
யெயண்ணியறி யாமையினில் வந்தபிழை யெல் 
லாங் , கண்ண கரு ணாகாபொ றுத்தருளு கண் 
டாய் . 

36 


உண்டாய வுலகனைத்து மீன்றாய் நீயே யெவ 
பாலு முன்னுண்மை யுணர்ந்து கூறிக் , கொன் 
டாடப் படுவாய் மெய்ம்மை நல்கிக் குருவாகிக் 
குற்றங்க டீர்க்கின் சாய்மீ , யென்றாலு மறை 
யனைத்து முன்னின் மிக்கா ரில்லையென நின் 
றேது வெடுத்துக் காட்டக் , கண்டாலு நின் பெரு 
மை காண மாட்டார் கண்ணிலா தவர்வேறு 
காண்ப துண்டோ . 

37 


அறியாத பருவத்து மகன் செய் குற்ற மருந் 
தாதை பொறுத்தெனவு மாவி போலப் , பிறியாத 
தோழன் செய் குற்ற நட்பிற் பெரியோர்கள் 
பொறுத்தெனவும் பேதை யேனாய்க் , குறியாது 
செய்துவருங் குற்ற 

குற்ற மெல்லாங் 
கொண்டருள வேண்டு மென்றே , வெறியாரு 


குணமாகக் 


102 


பகவற் கீதை . 


மலர்ப்பதங்க ளிடையே வீழ்ந்து 

வீழ்ந்து வேண்டிக் 
கொண் டிவையின்னும் விளம்ப லுற்றான் . 38 

பண்டு கண்டறி யாப்பழங் கோலத்தைக் , 
கண்டு நெஞ்சங்க லங்கிக்க ளிக்குமாற் , றண்டு 
நீண்முடி சங்கொடு சக்கரங் , கொண்ட கோலத் 
தை யேகொண்ட ருளுவாய் . 

39 
என்ன்றவனு ரைத் திடலு மெவ்வுருவு மொன் 
சாய் , நின்றவனு ரைத்தருளு வானிறையொ 
ளித்தாய் , முன்றருமு தற்பொருளு மாய்முழுது 
மாய் , 

வத்தினை முன் யாவாறி 
கிற்பார் . 

40 
வேதநெறி யாலுமிகு வேள்விகளி னாலு 
மாதவம தாலுமகிழ் தாநவகை யாலுங் 
காதலர்கள் காணமுடி யாவடிவு கண்டா 
யே தமறி யாவெனது யோகவலி யாலே . 41 
இப்பரிசு ரைத்தருளி யீரிருகை யேயா 
யப்பழைய கோலமது வாயருளி யங்கே 
மெய்ப்பயம கற்றி விச யற்கிசைய வேறே 
யொப்பவரின் மிக்கவரி லாதவனு ரைப்பான் . 42 


வென்றனுரு 


12. பக்தி யோக அத்தியாயம் . 103 


கண்டவ ரில்லை நீமுன் கண்டவிக் கோலங் 
காண , வண்டரும் விரும்பா நின்றாராதலா லன்பு 
கூரும் , தொண்டரு மாகி யென்னை யன்றியோர் 
தொடக்கி லாமை , கொண்டவ ரடைவ ரென்றான் 
கோகுல மேய்த்த கோமான் . 

43 
11. விசுவ நப அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் 338 . 


12. பக்தி யோக அத்தியாயம் . 


ஏயநா னெதிரே கண்ட வுருவமே யிசைகிற் 
பாரோ , தூயநான் மறைக்கு மெட்டாப் பொரு 
ளையே தொடர்கிற் பாரோ , தாயனாய் பெரியோ 
ரென்று தாஞ்சயன் வினவத் தானோ , ராயனாய் 
நிரைகண் மேய்க்கு மாயன்வே றருளிச் செய் 

1 


வான் . 


மன்ன காண நான் முன் காட்டிய வடிவை 
நெஞ்சா , லுன்னல்வாய் மொழியி னாலே யுரைத் 
தல்செய் பவர்க ளெல்லா , மென்னலாற் பிறி 


104 


பகவற் கீதை . 


தொன் றெய்தா ரியாரினு நல்ல ரிங்குச் , சொன் 
னவ ரன்றி மற்றை யவர் கடந் துறையுங் கேளாய் .2 

உரைசெயற் கரிதாய் நெஞ்சி னுணர்விடப் 
படாதா யெங்கும் , புரையறக் கலந்து போக்கு 
வாவின்றிப் பொலிந்த தொன்றைக் , கரைசெயற் 
கரிய வாய புலன்களைக் கடந்து காண்பா , னாச 
மற் றியானே யென்னி னந்திய மென்ன லாமோ . 3 

காரண மிறந்தொன் றிற்குங் காட்சியிற் படாத 
தொன்றைச் , சேர்பவர் வருத்தம் வேறு செப்பிட 
லாவ தன்றா, லோர்வரி திது தான் வாழு முயிர் 

லாவ தொன்றோ, வாரவர் பெருமை 
தன்னை யளவறுப் பவர்களையா . 

4 
யாவர்கள் சிலவ செல்லா வினையுமென் கண் 
ணே விட்டிட் , டியாவர்த மறிவென் பாலே யாக்கு 
வா வர்க டம்மைச் , சாவது முதலா யுள்ள 
துயர்க்கட னின்றுந் தாங்கி , யாவர்க ளேனுங் 
காலஞ் சிறிதிலே யெடுக்கின் றேனான் . 

5 
மெய்யுற வுன்னை யென்னிலே வைத்தா லென் 
னில்வே றின்றியொன் முதற் , கையுற வில்லை 


களா 


12. பக்தி யோக அத்தியாயம் . 


105 


யது செய முடியா தாயினப் பியாசமே பயில்வாய் , 
பொய்யற வதுவம் புரிகிலா யெனிலுன் வினைக 
ளென் பொருட்டினாற் புரிவாய் , செய்யுமவ் 
வினைக ளப்படிச் செயாயேல் வினைப்பயன் தவிர 
வே செய்வாய் . 

6 


அத்தி ஞாநம்வினையின தனினு 
மெய்த்தி யாநமி குமதின் மேலதாம் 
வித்தி னாயவினைப்பயன் வீடுதல் 
சித்த சாந்திய தற்பின்செறியுமால் . 


7 


இருவகை யுயிர்க்கு மினியனா யின்ப துன்ப 
மியா னென்னதென் றறியா , தொருபொரு 
ளாலுங் குறைவுபா டின்றி யுள்ளமு மொருவழிப் 
படாப் , பொருவருந் துணிவுங் கருணையும் புரிந்து 
புலன் றெரி யுணர்வையென் பாலே, மருவியின் 
றொழுகு மியோகியென் பவன்காண் மன்னமற் 
றெனக்குவே றினியான் . 

8 


உலகமுந் தானும் 

வேறிலா மையினாற் 
நானொரு பொருட்குமஞ் சாதே , யலகிலா வயிர் 
கட் கினியனா தலினா லவைகளும் தன்னையஞ் 


106 


பகவற் கீதை. 


சாதே , புலவரா னவர்கள் புகழவே நிகழ்வான் 
பொறாமையு மயக்கமுங் களிப்பு , மிலகிடா நெஞ் 
சத்தியோகியென் பவன் கா ணியாரினு மெனக் 
குவே றினியான் . 

9 


ஒன்றினு மாசை யின்றியிந் தியங்க டம்வழி 
யொழுகிடா தொருக்கி , நன்றியி னோடு தீங்கினி 
னொத்து நல்வினை தீவினை துறந்து , பொன்றினு 
நோவுற் றழுதல்செய் யாதே பூரித்தல் வாடுத 
லின்றி , யென்று முன் பிழந்த பொருட்கிரங் 
காதே வரும்பொருட் கிச்சைசெய் யாதே . 10 


இகழ்பவர் நட்டா ரென்ப தின்றியே யின்ப 
துன்பந் , திகழவ மாக மாகஞ் சீதமோ டழலின் 
றீமை , புகழ்பழி யிவற்று ளொத்துப் பொருந்தி 
வா ழிடமொன் றின்றி , கெழ் தரு மியோகி கண் 
டாய் மற்றெனக் குரிய நீரான் . 

11 


செயத்தகு வதுவு மாகிச் சேர்ந்தவர் செல்ல 
றீர , வுயக்கொடு போவ 

தாய பொருளையா 
னுரைத்த வண்ண , மியற்பட வுணர்கிற் பாருக் 


13. க்ஷேத்ர க்ஷேத்ரக்ஞ விபாக யோக 107 

அத்தியாயம் . 
கியான்மிக வினிய னென்றான் , மயக்கற வொருவ 
ராலு மறிவரி தாய மாயோன் . 

12 
12. பக்தி யோக அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் 350 . 


13. க்ஷேத்ர க்ஷேத்ரக்ஞ விபாக யோக 

அத்தியாயம் . 


விடம்படுப ணாமுடிய ரங்கின்மிசை யேறி , 
நடம்பயிலு நாயகன்ம றித்துமிகு ஞாாஞ், 
சடம்படு ணிப்பிறவி யென்றிவைத ரிக்கு , 
முடம்பொடுயி ரானவையு ரைத்தருள லுற்றான் . 1 

உடம்பெனவ ரைப்பதுயி ருண்பவைக ளெல் 
லா , மிடம்படவிளைப்பதெதிர் காணலுறு மீதாற் , 
றிடம்படவு மற்றி துதெரிந்துணரு மெய்யைக், 
கடம்படுமுயிர்ப்பொருளெனப்பகர்வர் கற்றோர் . 2 

மன்னவுடல் யாவையினு மன்னியறி வாய்பின், 
றுன்னுமுயி ரியானிவையி ரண்டினையு மோர் 


108 பகவற் கீதை . 


காற் , றன்மையினி னியா தறியு மற்ற தனை ஞாக , 
மென்னவுணர் வாயிதுவெனக்குமிசை வாமால் . 3 


மற்றிவுட றன்னின் வா வுங்குணமும் வந்தாங் , 
குற்றமைவி காரமுமு யிர்த்தொகுதி தானு , 
நற்றவர்கள் வேறுபட வோதினர்க ணானுஞ் , 
சொற்றொகையி னாலிவைசு ருங்கமொழி வன் 
கேள் . 

4 


எப்பொருளி னும்பெருகி யெங்குமுள வாகு , 
மப்பெரிய பூதமவை யைந்து மவை யீனு , மொப் 
பரிய நானுமது வந்து முனு திக்கப் , பொய்ப் 
பகையில் புந்தியவி யத்தமவை தாமும் 

5 


காரணம் 


காதலிலிவ் வெட்டும் வினைக் 
தொன்று , மோதலரி தாயபுல னைந்து மவை 
யுண்ணு , மாதலறி யாதபொறி யைந்து மவை 
யாலே , யேதவினை செய்கரண மூன்றினொடி 
ரண்டும் . 

6 


இற்றிவைய னைத்துமிட ரின்பமுதல் யாவும் , 
துற்றமைவி காரதைதொ டர்ந்ததொகை சண் 


13. க்ஷேத்ர க்ஷேத்ரக்ஞ விபாக யோக 109 

அத்தியாயம் . 
டாய் , நற்றவவு டம்பெனவி யம்புவது நல்லோ , 
ருற்றவுட லுக்குரிய ஞாநமுமு ரைப்பாம் . 7 
மானமும் பிறர் தனை மதிக்கப் பண்ணலு 
மூனமும் பிறவுயிர்க் குறுகண் செய்கையும் 
யானெனுஞ் செருக்குமிவ் விகபரங்களி 
லானபே ராசையோ டறுக்கு மாற்றலும் . 

8 
பெற்றான் மனையொடு பெண்டிர் பாலர்பா , 
லுற்றெழு மவாவிட லுடம்பின் தூய்மைய , மற்ற 
வைம் பொறிகளில் வாயில் வாழ்க்கையுஞ், 
செற்றமுஞ் சிறியவர் குழுவுந் தீர்தலும் . 

ஒருபெரும் பொருளையே யுளத்துள் வைத் 
தலு , மிருவினை கடப்பவ ரிடங்க ளெய்தலும் , 
குருவினை வழிபடுங் குணமும் குற்றமி , லுறுவினை 
யுள்ள வா றுணரு முண்மையும் . 

10 
முன்றிகழ் பிறப்பொடு மூப்பி றப்பினால் , 
சென்றடை யிடும்பையைச் சிந்தை செய்கையு , 
மென் றிவை யனைத் துமற் றிவற்றி னாலினிச் , 
சென்றடை பொருளினைத் தெரிந்து கேளெனா.11 


் 


110 பகவற் கீதை. 


ஆதியந்த மில தழி யாதுநின்ற பெருமைய , 
தோதிலுண்ட திலையெனு மூனமின்றி யொளிர் 
வது , நீதியின் க ணகிலமு மாகியெங்கு நிறை தலி , 
னோதருங்கை செவிதலை கால்களெங்கு முடை 

12 


காணும் புலன்க எனைத்தினுக்குங் கண்ணாய் 
நின்று காட்டுவது , பேணும் புலன்க டனக் 
கொன்று மில்லா தியன்ற பெற்றியது , பூணும் 
பற்றுத் தனக்கின்றி யெல்லாந் தானே பொறுப் 
பத்து , மாணுங் குணங்க ளின்றியவை மன்னி 
யநுபவிப்பதது . 

13 


பூத மைந் தின கத்தி னோடுபு றத்தி னும் 
பொலி கின்ற திங் , கேத மின்றிந டப்ப நிற்பன 
வாயிருப்பத தின்னதென் , றோத ரும்படி நுண்ணி 
தாகிய தொன்ற தாகியி ருந்துமெய்ப் , பேதம் 
வந்தது போல நின்றுபி றங்க வும்படு கின்றதே . 14 


அருவ மாயதி தூ மாயத ணித்து மாயத 
னைத்துமா , யுருவம் யாவும ளித்து மீளவொ 
ழிக்கு நாளிலொ ழிப்பது , பொருவி லாவொளி 


13. க்ஷேத்ர க்ஷேத்ரக்ஞ விபாக யோக 111 

அத்தியாயம் . 
கட்கு முள்ளொளி யாகி யேபொலி கின்ற திங் , 
கிருமை வீடிய ஞாந மோடதன் ஞேய மாகி 
சைந்தது . 

15 


ஆன விப்பொருண் முன்பு ரைத்தவ வற்றி 
னாலறி யும்பொரு , ளூன மற்றம சத்தி னாய்கலு 
டம்பு மற்றவு டம்பு சேர் , ஞாந முற்றும வற்றி 
னாலறி யப்படும் பொரு ணன்மையு , மீன மற்றதி 
றத்தி னோடுசு ருக்க மாகவி யம்பினேன் . 

16 


எள்ள லான தி கந்து யான் முனு ரைத்த விப் 
பொரு ளீதெலா , முள்ள வாறென தன்பர் 
தாந்தெரிந் துற்ப வங்களென் றோ திடுங் , கள்ள 

வேலைக டந்து காதல் செய் 
யின்பமாம் , வெள்ள மாமெனை யெய்து வாரென 
வேறு கூறவி ரும்பினான் . 

17 


மார் தரு 


மாயை 


திய வுடம்பிற்கு முயிர்க்கு முண்மையா 
யா திகண் டறிபவ ரியாரு மில்லையாற் 
றீ திலிவ் விரண்டனின் செய்கை யென்னெனி 
னீதியி னிவற்றையு நிகழக் கூறுவாம் . 18 


112 


பகவற் கீதை . 


நண்ணிய குணத்தின் வே றின்மை நாட்டலாற் 
கண்ணீய வினைகளுக் குடம்பு காரண 
மெண்ணிய துன்பமோ டின்ப மென்றிவை 
யுண்ணிய காரண முயிரென் கின்றதே . 19 
இவ்வுயி ரிவ்வுடம் பிதனி லேயிருந் 
தவ்வுடல் பயத்திடுங் குணங்களானவை 
துவ்விடு மிறந்திடுந் தோன்று மிக்குண 
மெவ்வநா னுடையன வென்றி ருத்தலால் . 20 

உண்பன யாவையு முண்கின் றானுமெய்க் , 
கண்கொடெப் பொருளையுங் காண்கின் றானு 
மென் , னண்பவெப் பொருட்குமொத் திருக்கு 

மெண்செய்திவ் வுடம்பிலே 
வீசனே . 

21 


நாதனு , 


நின்ற 


இப்படி யுயிரையு மியாக்கை தன்னையு 
மெய்ப்பட வறிந்தவன் வேட்ட வே நுகர்ந் 
தொப்புர வன்றியே யொழுகி வாழினும் 
பொய்ப்படு பிறவியின் மறித்தும் போகலான் . 22 
செறியுமிப் பொருளினைச் சிலர் தி யாநமாங் 
குறியினாற் றம்முளே காண்கு வார்சில 


13. க்ஷேத்ர க்ஷேத்ரக்ஞ விபாக யோக 113 

அத்தியாயம் . 
ரறிவருஞ் சாங்கிய யோக மாகிய 
நெறியினா லெங்குமாய் சிற்பக் காண்பரால் . 23 

இருமையு மறிவதற் கிடமி லாதவ , சொரு 
மகன் றெய்வமென் றுரைத்த வொன்றையே , 
யருமையி லருச்சனை செய்வ ரால தன் , பெருமையி 
லவர்களும் பிறவி மேவிடார் . 

24 
போவன நிற்பவா மியாக்கை பூண்டு கொண் 
டியாவருந் துயர்ப்படு கின்ற வீதெலா 
மேவரு முடலுயிர் வேறு பாட்டினை 
யாவகண் டறிவதோ ரறிவி லாமையே . 25 
கெடுகின்ற பூதங்க டோறுங்கெ டாதே 
வடுவின்றி நின்றமறைப்பொரு டன்னை 
நடுவென்று கண்டவ னல்லன வெல்லாங் 
கடுகின்று ணையொழி யாவகை கண்டான் . 26 
ஒத்தெங் குமாய வொருமைப் பொருளினை 
யத்தன் மையினா லறியு மவனே 
செத்தும் பிறந்துந் திரியா வகைதனை 
மெய்த் தன் மையிலே புகவிடு கின்றான் . 

27 


114 


பகவற் கீதை . 


உணர்வவி 

காரி யென்றும் வினையெலா 
முடம்பி னோடே , புணர்வன வென்றுங் கண் 
டான் பொய்யிலா மெய்யைக் கண்டா , னிணர் 
மலர் முடியா யெல்லா வினைகளுஞ் செயினு 
மாந்மா , குணமிலி யாத லாலே யவற்றொடும் 
கூடி நில்லான் . 

28 


உன்னிய வான மெங்கு மொழிவற நிறைந்த 
தேனும் , தன்னுடை நுண்மை யாலே பிறவொ 
டுஞ் சார்த லுண்டோ , பன்னிய விதுபோ 
லெங்கும் பாந்துள னெனினு மங்கு , மன்னிய 
வீசனந்த வுடம்பொடு மருவ மாட்டான் . 29 


இரவிதா னொருவ னேயாய் நின்றிந்த வுலகத் 
தெங்கும் , விரவிய விருளை நீக்கி விளக்குறு மாறு 
போலத் தாவியா வருமுன் னில்லாச் சராசா 
வுடம்பு தோறும் , பாவியா னுரைத்த மாயோ 
னொருவனே பாந்து நிற்பான் . 

30 
ஒரின்மே லாகி நின்ற வுயிரினோ டுடம்புக் 
குள்ள , பேரினோ டிறப்பு மூப்புப் பிறப்பென 
மிவற்றை வேறாய்ப் , பாரின்மே லறிவார் வீடு 


14. குணாதீத அத்தியாயம் . 


115 


பற்றினா சென்றான் பார்த்தன் , றேரின்மே னின் 
றே வேத சிரத்தின்மே லிருக்குஞ் சீரோன் . 31 
13. க்ஷேத்ர க்ஷேத்ரக்ஞ விபாக யோக 

அத்தியாயம் முற்றிற்று . 
ஆகச் செய்யுள் 381 . 


14 குணாதீத அத்தியாயம் . 


cloo 


செய்ய மாமலர் மேலுறை செல்வியும் 
வைய மாமட வாளும கிழ்ந்ததோ 
ளையன் மெய்யையன் பாலடி யோமெலா 
முய்ய மீளவு ரைக்கத்தொடங்கினான் . 


1 


நல்ல வாற்றி வியாதினு நல்லது 
வல்ல தீர்தவத் தோர்க்கறி வாவது 
மல்லு லாவிய தோண்முடி மன்னயான் 
சொல்லன் மேயவ தன்றுணி வாயதே . 


2 


116 


பகவற் கீதை. 


இன்ன தன்மையின் ஞாநத்தி யற்கையா 
லென்னை வந்தடைந் தாரிவ்வு லகினிற் 
பின்னை வந்தடை யாரிற வாரிதன் 
றன்மை யாதெனி லாங்க துஞ்சாற்றுவாம் . 


3 


மூத வாவென்கு ணம்மவை மூன்றினும் 
பேத மாகும்பி ரகிர்தி தன்னிலே 
காத லால்வைப்பன் யான் கரு வக்கருப் 
பூதம் யாவும்பு லப்படு கின்றவே . 


4 


இந்த வண்ணத்தினாலிவ்வு லகிடை 
வந்த யோநியெ லாம்வரு வித்திடுந் 
தந்தை யானவை யீன்றளிக் கின்றதா 
யந்த வென்னுடை மாயைய தாகுமால் . 


5 


என்று முன்னங்கு ணமென்றி யம்பிய 
மூன்று மூலப்பி ரகிர்தி தன்னிலே 
தோன்றி யுள்ளன தொல்லறி வைப்பற்றி 
யூன்றி நிற்பவ வற்றையு ணர்த்துவாம் . 


6 


சத்து வமரச சோடுத மசென 
வய்த்து வந்தபொ யரையு டையன 


14. குணாதீத அத்தியாயம் . 


117 


வெத்து வந்துவ முந் தரு கிற்பன 
மெத்து வந்தவற்றின் செயல் வேறுகேள் . 


7 


பற்று மாசின்மை யாற்பளிங் கொப்பது 
வுற்ற நல்லறி வான துண் டாக்குவ 
தெற்று மின்பமல் லாற்றுன்ப மென்பது 
சற்று மில்லது சத்துவ மாவதே . 


30478 


ஒது ராகவு ருவமு டையது 
தாது கற்புரை யுண்ணிறஞ் சார்ந்தது 
போது செய்வினை யோடறி வைப்பின்னற் 
கேது வாயதி ராசத மென்பதே . 


9 


குறியு நீலம யக்கமுங் கோதிலா 
நெறிக டம்மையி கழ்தலு நித்திரை 
செறிதலானது மற்றிவற் றாற்றிண்ணென் 
றறிவை மாய்க்கும துதம மாவதே . 


10 


உரைசெய் சத்துவ மின்பத் துய்த்திடு , மிரச 
தம் வினைகளோ டறிவை யார்த்திடும் , புரைசெய் 
திவ் வழுக்கையே பொருந்திப் போர்த்திடும் , 
தரைசெறி புகழினாய் தமமென் கின்றதே . 11 


118 


பகவற் கீதை . 


விரண்டையு 


வாழுஞ் சத்துவ மற்றைய 
மறைத்துத் , தாழு மற்றைய விரண்டுமத் தமோ 
குணந் தழைப்பின் , வீழுஞ் சத்துவ தமங்களவ் 
விரசதம் விளைவி , னூழின் மற்றிவை யிரண்டும் 
தாழ்ந் தொன்றுமிக் குளதாம் . 

12 
ஒத்துநல் லறிவு மிக்க தியாதொரு போதப் 
போது , சாத்துவந் தழைத்த தாகுந் தாங்கரும் 
வினைக ளேகொண் , டுய்த்துவர் தாசைகூா 
லோபம்வந் துற்ற போது , மத்திம குணமே சால 
வளர்ந்ததென் றறிநீ மன்னா. 

13 


தக்கது தகாதென் றொன்றைத் தானறி யாத 
போது , மெக்கரு மங்கண் மாட்டு மிகழ்ச்சியோ 
டிருக்கும் போது , மொக்கமெய்ம் மயக்கத் 
தோடு முறக்கம்வந் துற்ற போது , 

மிக்கது 
தமமே யென்று விசயநீ யறிய வேண்டும் . 14 

தக்கசத் துவமே நிகழ்ந்தபோ திறந்தோர் 
தெய்வயோ நிகளிலே சார்வார் , மக்களிற் 
பிறப்பா ரிராசத குணமே வளர்ந்தபோ துடம் 
பினைத் துறந்தோர் , மிக்கெழுந் தமமே விளைந்த 


14. குணாதீத அத்தியாயம் . 


119 


போ திறந்தோர் விலங்குச்சா திகளிலே வீழ்வா , 
சொக்கமற் றிவற்றின் பலன்களும் தெரிய வுரைக் 
கின்றே னிவற்றையு முணர்வாய் . 

15 
அருங்குண மாய சத்துவ பலமா மழுக்கற 
லிராசத பலமாம் , பெருந்துய ருழத்த றமோபல 
மாகும் பேதைமை பேசிய முறையே , பொருந் 
திய விந்தக் குணங்கண் மூன் றாலும் பூதசா லங் 
களுக் கெல்லாம் , வருந்திரு வாய ஞாநமோ 
டுலோப மயக்கமென் றின்னன வருமால் . 

16 


சத்துவ மாந்தர் பாகதி யடைவர் தமத் 
துளோ ரதோகதி சார்வார் , மத்திம குணத்தோ 
ராயினோர் நடுவின் மா நுடப் பிறவியாய் வாழ்வா , 
ரித்திற மாய வுருவமே விகாரி யானவி காரி 
யென் றிவற்றை , மெய்த்திற னாக வறிந்தவ 
னறிந்த பொழுதிலே வீட்டின்ப மடைந்தான் . 17 


உடம்புட னிருந்தே யுரைத்தவிக் குணங்கண் 
மூன்றையு முள்ள வா றறிந்து , 

கடந்தவன் 
பிறப்பு மூப்பிறப் பாதி யாகவே கட்டுரைக் கின்ற , 
விடம்புரை யிடும்பை யாவையுங் கடந்து வீட் 


120 


பகவற் கீதை . 


டின்பம் விளைபவ னென்றான் , றடங்கட லிடையே 
வளர்ந்தவ னவற்கு வேறிது தநஞ்சய னுரைப் 

18 


பான் . 


கடநதுறு 


கண்ணிய வுலகிற் கடப்பரி தாய குணங்கண் 
மூன் றையங்கடந் துயர்ந்த , புண்ணிய ரியல்புங் 
நெறியுங் குறியையும் 

புகன் றரு 
ளென்ன வெண்ணிய வலகு முலகில்வா ழுயிரு 
மிருவினை யாக்கையு மாகப் , 

பாக்கையு மாகப் , பண்ணியு மழித்து 
மேவிளை யாடும் பரமன்வே றிவ்வகை பணிப் 

19 


2 


பான் . 


மென்று 


வாய்மைய வல்லாக் குணமவை மூன்றின் 
காரிய மாய்வரு கின்ற , தூய்மையும் தொழிலு 
மயக்கமு 

சொல்லிய துறையிவை 
மூன்றுஞ், 

சேய்மைய வென்று பெறாதபோ 
தவாவல் பெற்றபோ திரங்கல் செய் 

யாதா , 
னாய்நொது மலன்போற் குணங்களோ டிருந்தே 
யவற்றினாற் சலித்திடா னன்றே . 

20 


மாநமவ மாநம்வரு மின்பமிடர் மண்பொன் 
னானமகிழ் வப்பிரிய மன்பர்பகை யானோ 


14. குணாதீத அத்தியாயம் . 


121 


ரூனவுரை யோடுபுக ழுற்றபொழு தொப்பா 
னீனமுறு கின்ற குண மானவையி கந்தான் . 


21 


இப்பரிசி னால் வருகு ணங்களையி கந்தே 
மெய்ப்பருவ மாயபெரு வீடுபெறு கிற்பா 
செப்பரிசி னாலுமிடை யின்றியெழு மன்பா 
லொப்பவரி லாதவெனை யுன்னுமவர் கண்டாய் . 


ஒழியா தென்று 

மியாவர்க்கு மியானே 
யுணர்த்தி வருதலாற் , கிழியா வறிவுங் கெடா 
வீடுங் கேடி லின்ப மான துவ , மழியா வறமு 
மென் னுள்ளே யுளவா காநின் றனவென்றான் , 
சுழியா நின்ற பெருவெள்ளத் திடையே பண்டு 
துயில் கொண்டான் . 

23 


14. தணாதீத அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் 404 . 


15. பிரபஞ்ச அத்தியாயம் . 


சாயை யன்னவென் வினைத்தளை யறுக்கவோ 
தகவில் , பேயை யின்னுயிர் செகுக்கவோ பிள்ளை 
யாய் வளர்ந்தான் , வேயை யொன்றிய வரிசிலை 
விசயற்கு மீள , மாயை தன்னையோர் மாமொக்க 
வருணிக்க லுற்றான் . 

1 
வேர் மேலது தலைகீழது வீவில்லது வேதத் , 
தேர்மேவிய விலைமேவிய தியாவும்புக றலினா , 
லார்மேவிய வசுவத்தம தெனவேயா சதனின் , 
பேர்மேயது 

பெருமாயைசெய் பிறவிப்பெரு 
மரமே . 

2 
இவ்வாறித னியல்பாகிய வகையா வெனி 
லியாது , மொவ்வா வகை பெரிதாகிய பிரமத் துரு 
விடையே , வைவாள் வலி யுழவாவரன் முறையே 
வான் முறையே , மெய்வான் முதல் வருமா தலின் 
மேலானது வேரே . 

3 
ஊழால் வரு முலகாகியு முயிராகியு மெழலாற் , 
கீழானது தலையாவுறு முதலீறிடை கிளர்வாய்ச், 
சூழாகிய பிறவித்தொட சொருகாலமு மடையப் , 
பாழாம் வகை யழியாமையி வழியாததோர் 
படியே . 

4 


15. பிரபஞ்ச அத்தியாயம் . 


123 


கருநாண்முதல் வினையாலது வளர்காதல் 
செய் தலினா, லருநான்மறை யவையேயிலை யவை 
யாமென வறி , வருநாள் களி னொருநாள் பெறும் 
வகையின்மையி னாலே , பெருநாடறி யசுவத்தம 
தெனலாயது பெயரே . 

5 
மற்றிப்படி நிகழ்கின்றவிம் மாயாமா மிதனின் , 
பெற்றித்திற மிதுவல்லது பிறி தின்மையி னாலே , 
யுற்றிப்படி யுணர்வார்பொரு ளெல்லாமும் 
ணர்ந்தா, ரிற்றிப்பெரு மரத்தின்றிற மின்னும் 
சில வுளகேள் . 

6 
கண்ணேயெனை யனையாய்பல பிறவிக்கதி 
வழியே , மண்ணேமுதற் கீழாமுல கிடையேவளர் 
வனவும் , விண்ணேமுதன் மேலா மூல கிடையே 
மிடை வனவு , மெண்ணேறிய பவமாகிய பணையா 
லிசை தருமே . 

7 
நெறியால்வரு தருவேர்பல நிலமாமுல கிடை 
யே , யறியாமையொ டுறவீழ்தலில் வேர்கீழினு 
முள தாம் , பிறியாதெழு குணமாகிய பெருநீர்மை 
யில் வளரும் , பொறியாகிய விவைதாந்தளிர் 
போன் மேயது பொலிவே . 

8 


124 


பகவற் கீதை. 


கனவுந் திகழ் கழுதாழியு மிகுகந்தர்வ நகரு , 
மென வந்தழி தலினாலுரு வதுவின்றிய தியாது , 
முனம்வந்திடு முதனாளொடு முடிவின்மையி 
னாலே , தன தந்தமு முதலுந்தெரி தரவில்லது 

9 


தானே . 


மந்திர மாய விந்த மரத்தினைத் துறவென் 
கின்ற , தந்திர வாளால் வெட்டித் தற்பா மாகி 
நின்றே , யிந்திர சால மென்ன யாவையுங் காட்டு 
கிற்கு , மந்தமி லாத வென்னை யடைகையே 
யடுப்ப தையா . 

10 
துன்னிய வாசை கோபங் கடந்தவர் காணத் 
தோன்று , மென்னுரு வியற்கை கேட்கி லியாவை 
யுங் காட்டு கின்ற , மன்னிய வொளிகள் காணா 
வகைய தாய் வந்து சேர்ந்தார் , 

, 

பின்னியல் 
வேறொன் றாகாப் பெற்றிய னென்று பேசும் . 11 

குடந்தொறுந் தோன்று கின்ற காயமுங் 
குலை தற் கேற்பத் , தடம்புன றோறுந் தோன்றுஞ் 
சந்திரன் றானு மென்ன , வடம்புக டோறும் 
வேறா யுயிரென நின்றே யந்த , விடம்படு புலன்க 
ளாறு மியல்பினி லியற்று வேனான் . 

12 


15. பிரபஞ்ச அத்தியாயம் . 


125 


பூக்கமழ் நாற்றங் கொண்டு பொருவளி 
போகு மாபோற் , றீக்கனல் கின்ற வேலோய் 
சீவனென் கின்ற சீரோ , னாக்கையை யெய்தும் 
போது மதனை விட் டேகும் போதும் , போக்கரி 
தாய வாறு புலன்களைக் கொண்டு போமால் . 13 


காடை 


மின்னே யனைய வுடம்பதனை விடுவ தடைவ 
தாய்விடயம் , தன்னே ரில்லா தான் றானே யார் 
கின் றனத் தன்மையினை , யென்னே 
ரறியாதா ரறிவா ரியோகத் தாலே தம் , முன்னே 
காண்ப ரிதனியற்கை தெளிநீ யின்னு மொழி 
வன் கேள் . 

14 


இந்தியங் களுக்குங் கண்ணா னிரவிதீ யிந்து 
வின்பால் , வந்தெழு கதிரு நானே மாநில மாகி 
நின்றே , 

கந்தியன் றனைய தோளாய் கந்தமே 
முதலாந் தன்மை , தந்தூரந் தரித்தீ தெல்லாம் 
தாங்குகின் றேனு நானே . 

15 


முந்து வான்சுவை மூர்த்த மாகிய 
விந்து வாகிநின் றுணவி யாவினுந் 


126 


பகவற் கீதை . 


தந்து சேர்சுவை தகவ வற்றிலே 
நந்தி டாவகை வளர்க்கின் றேனு நான் . 


16 


தின்ப நக்குவ சுவைப்ப வுண்பவாய் 
நன்ப யன்செயு நால்வகை யுண்டியு 
மின்ப மாம்வகை யாக்கைக டோறுமின் 
றன்ப வங்கியா யறுக்கின் றேனுநான் . 


17 


18 


நல்ல மாந்தர் நல் லறிவு நன்கிலாப் 
புல்லர் தங்கள் புல் லறிவும் போர் திகழ் 
வில்ல மைந்ததோள் வீரர் வீரயா 
னல்ல தில்லையென் றறிய வேண்டுமே . 
அசைவி னான்மறை யறிவ னான தன் 
வசையி லாதமெய்ப் பொருளும் வாய்மைசே 
ரிசையி னாலெடுத் தோது வேனுநான் 
விசைய கேளினும் வேறு மொன்றையே . 


19 


மருவு கின்றவிவ் வுலகின் மாய்தலே 
யுருவ மாகமுன் புடைய தொன்றுமே 
யருவ மொன்றினா லழிவ தின்மையே 
பொருவ நின்றதோர் பொருளு முண்டசோ. 20 


15. பிரபஞ்ச அத்தியாயம் . 


127 


மொழிசெய் கின்றவிவ் விரண்டு முற்றவே 
விழியு னாலுற நோக்கின் மெய்ம்மையே 
யழிவ தாக்கையாங் கழிவு பாடிலா 
தொழிவ தென்னெனி னுயிரென் கின்றதே . 21 


இவையி ரண்டையுங் கடந்தி யாதுமோர் 
நவையு மின்றியே நாச மின்றியே 
யெவையு மின்றியே யிழிவு மின்றியே 
குவையி னின்றதோர் குறியி லின்பமே . 


22 


இந்த வின்பமா மென்னை யுள்ள வா 
சிந்தை யின்கணே தெளிதன் மேயினார் 
பந்த மொன்றிலார் பழைய விப்பொருட் 
கந்த மாதிவே றறிய வொண்ணுமோ . 


23 


வேத நாலுதின் றுரைசெய் தாலுமொன் 
றோத லாவதன் றுலக றிந்ததோ 
காதலாலெனக் கினிய தோழனீ 
யாத லாலுனக் கறிய வோதினேன் . 24 

கண்ணையோ ரிடத்து மின்றி யதனிலே வைக் 
கிற் காதற் , பண்ணையோ டாக்குகின்ற வினை 


128 


பகவற் கீதை . 


யெலாம் பயக்கு மென்றான் , வெண்ணெயோ 
விதுர னிட்ட விருந்தையோ வேலை சூழ்ந்த , 
மண்ணையோ வுண்டு முன்னாள் வருபசி தீர்ந்த 
மாயோன் . 

25 
15. பிரபஞ்ச அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் 429 . 


16. தேவாசுர சம்பத்து விபாக யோக 

அத்தியாயம் . 


மறந்திருந்தம நத்திரு ணீங்கிடத் 
திறந்தி றப்படச் செப்பு தன் மேயினா 
னறந்தி றந்தெரிந் தாக்குதற் காகவே 
பிறந்தி றந்துழல் கின்றபோராளனே . 

1 
தெய்வ வாசுர ரென்றித்தி றத்தராய் 
வைய மாந்தரெல் லார்களும் வாழ்வரிங் 
கைய கேளவர் தந்திற மென்று தன் 
செய்ய வாய் திறந் திவ்வண்ணஞ் செப்புவான் . 2 


16. தேவாசுர சம்பத்து விபாக யோக 129 

அத்தியாயம் . 


அஞ்சுத லின்மையு மறிவை யாக்கலு 
நெஞ்சினை யடக்கலு நிலைகொடாமையும் 
வெஞ்சின மின்மையு மெய்ம்மை கூறலுந் 
தஞ்சென வேள்வியுந் தவமு மாக்கலும் . 


3 


மறைபயி றலுந்தனை மதித்தி ராமையுங் 
குறளைக் டவிர்தலுங் கொல்கை மாற்றலும் 
பிறர்பிழை பொறுத்தலும் பேரொ ழுக்கமு 
மறன் வலித் தான மோ டருளை யாக்கலும் . 4 
இருவகைத் தூய்மையு மிந்தி யங்களை 
யொருவழிப் படுத்தலு முள்ளிட் டன்னவை 
செருவருஞ் சிலையினாய் தெய்வத் தன்மையோர் 
மருவிய தொழிலென மதிக்க மேண்டுமே . 51 


தீமைசெய் யசுர ரானோர் செய்கையைத் 
தெரிக்கி லொன்றை , யாம்வகை யெனமற் முகா 
தனவென வறித லில்லார் , தூய்மையுந் தூய 
வாய வொழுக்கமும் தொடக்கு விட்டார் , வாய் 
மையொன் மில்லார் மயக்கமே மருவா 


நின்றார் , 


6 


130 


பகவற் கீதை . 


எண்ணிய வுலகமு முலகிற் கீசனும் 
புண்ணிய பாவமும் பொய்யென் றேகொள்வர் 
பெண்ணினோ டாண்புணர் கின்ற பெற்றியா 
னண்ணிய யாவையு மென்று நாட்டுவார் . 7 

விரும்பல ராகி யொழுக்கங்க றெந்தார் மெய்ம் 
மையுஞ் செம்மையும் விட்டா , ரிரும்பய னான 
வறிவு மாய்ந் துள்ளா டேம்படா மநத்தினோ 
டிசைந்தார் , பெரும்பழி யான தொழில்களே 
புரிவார் பிழைப்புவாய்ப் பொன்றறி யாதா , கரும் 
பகை யாயிவ் வுலகினை யெல்லா மழிப்பதன் 
பொருட்டவ தரித்தார் . 

8 
நிறைவிலாக் காம போகந் தன்னையே நிறைக்க 
வேண்டி , மறைவிலா மாநத் தோடு மதங்களை 
மருவி நின்றுங் , குறைவிலா மயக்கத் தோடு 
கோபத்தை யடைந்து நின்றும் , பொறையிலா 
விரதம் பூண்டு பொய்த்தவம் புரியா நிற்பார் . 9 

இறந்து போ மளவு மெய்தாப் பொருளையே 
யெண்ணா நிற்பார் , மறந்துமோர் பொருள்வே 
றில்லை வருபய னன்றி யென்பார் , சிறந்தபோ 
கங்கட் காகத் தீமையாற் பொருளைச் சேர்ப்பார் , 


16. தேவாசுர சம்பத்து விபாக யோக 131 

அத்தியாயம் . 
பிறந்துபேராசையாய பாசத்தாற் பிணிக்கப் 
பட்டார் . 

10 
இப்பொரு ளடைந்தோம் வேறு பொருளினி 
யடைவோ மென்று , மிப்பகை செகுத்தோம் 
வேறு பகையினிச் செகுப்போ மென்றும் , துய்ப் 
பவ செம்மிற் றுய்க்க வல்லவ ரில்லை யென்று , 
மொப்பவ செம்மின் மிக்கா ருளர்கொலென் 
றுணா நிற்பார் . 

11 
இனம்வலி யின்பம் பெற்றோ மெம்மின்மிக் 
கார்க ளில்லைத் , தநமிக வுடையே மென்றுந் 
தம்மையே வியவா நிற்பார் , மாமகி ழியாகஞ் 
செய்வோ மழையெனக் கொடுப்போ மென்று , 
திருமவை தோறும் சிந்திப் பதுவலாற் செய்வ 
தில்லார் . 

12 
தொடக்கற லில்லா நினைவெனப் பட்ட சூழ 
லைப் பற்றியே சுழல்வா , படக்கரி தாய மயக்க 
மென் கின்ற வலைபுளே யகப்பட்டு நின்றா , ருடற் 
குடில் வாழ்வாம் புன்னுனிப் பனி ருலர்ந் திடி 
னுயிர் நடுக் கெய்திக் , கடப்பரி தாய நாகமென் 
கின்ற கடல்களில் வீழவே கடவார் . 

13 


132 


பகவற் கீதை. 


யாகங்க 


வியந்து தங்களையே மேலாப் பார்த்துமெய்ம் 
மாந்தர் தம்மை , நயந்துகொண் டாட லில்லார் 
நல்லவை செய்தா 
செய்தா ரென்று , 

பயன் றொடர்ந் 
துரைத்தற் காகப் பாடிய பழைய நூல்க, 
ளியம்பிய படிசெய் யாதே 

ளியற்ற 
நிற்பார் . 

14 
மன்னிய களிப்பொடு வலியுங் காமமுந் 
தன்னியா னெனும் பெரு மயக்கஞ் சேர்ந்துளா 
ரென்னியல் பினைத் தமி லியாவர் மாட்டிலு 
மன்னிய மெனக்கொடு பொறாமை யாக்குவார் . 


மற்றவர் தம்மை யிந்த மா நுடரானோரியார்க் 
குங் , கொற்றவ கீழா னோரைக் கொடுமையா 
லாவொப் பாரை , யற்றமி லிடும்பை சேரு மாசுா 
யோநியாய , புற்றவை தோறு மியானே புகப் 
புக விழுத்து கின்றேன் . 

16 


இவ்வகை யாசுர யோநிய டைந்தோர் 
மெய்வகை யாமறி வின்மையி னாலே 
கைவர்க டீநா கக்கதி தோறு 
முய்வகை யின்றியு மூன்று திரிந்தே . 


17 


16. தேவாசுர சம்பத்து விபாக யோக 133 

அத்தியாயம் . 
ஒருவன சிக்கவி யற்றுவ தென்று 
மருநாகத்தில டைப்பது தானும் 
வரும் வழி மூன்றுள மற்றவை தம்மை 
யொருமுறை கூறியு ணர்த்திடு வன்சேள் . 18 
காதலி னாகிய காம லோபங் 
கோதுற வேசுடு தீநிகர் கோப 
மா தலி னாலிவை மூன்றும கன்றார் 
வேதனை தீர்பெரு வீடுவி ளைந்தார் . 

13 
கூறின எல்வழி சேர் குறி பேணா 
தேறின வாறுசெய் வாரிக லோகம் 
வேறிய லார்பா லோகம்விளைக்கும் 
பேறின வானவை பேறுபெ றாரால் . 
ஆதலில னைத்துமறி கைக்குவழி யான 
வேதமுதனூலவைவி தித்தநெறி யாலே 
யே தமினை யாதுன்வினை யேயிசைக வென்றான் 
பூதமுத லானவைபொ றுத்தருளு கின்றான் . 21 
16. தேவாசுர சம்பத்து விபாக யோக 

அத்தியாயம் முற்றிற்று . 
ஆகச் செய்யுள் 450 . 


20 


11. குண விகார அத்தியாயம் . 


உண்டு மீளவொளித்துல கியாவையுங் 
கண்டு காப்பவன் கட்டுரைத் திட்டதே 
கொண்டு பார்த்தனக்கொண்டல் வண் ணன் றனைத் 
தொண்டு கூறிப்ப ணிந்திது சொல்லுவான் . 1 


வேத மேமுதனூல் விதி யின்றியே 
காத லாலுல கோர்செயுங் காரிய 
மேத மாங்குண மூன்றினு மேதென 
வோத மாக்கடல் வண்ணனு மோதுவான் . 


2 


யாவர்க ளாசைப் பாடு மியம்பிடி லியம்பப் 
பட்ட , மூவகைக் குணமு மாகி யல்லது முடிந்து 
நில்லா , மேவரு மவற்றி னாய வேறுபா டவற்றை 
யெல்லாங் , காவல் தெரியக் கூறக் கேளெனக் 
கழற லுற்றான் . 

3 


சாத்து விகர் தேவரையே சரண்புகுவர் தாம 
தர்கள் , காத்தல்புரி வனபேயும் பூதமுமாக் 
கடைப்பிடிப்ப , பேத்தரிய குணமிவற்றி லிராசத 
மாங் குணமுடையோ , பாத்தரென வியக்கரையு 
மாக்கரையு மடைகுவரால் . 

4 


17. குண விகார அத்தியாயம் . 135 


அடங்கிட லகங்கா மாதி யின்றியே 
யிடம்படு நூல்களி னியல்ப தின்றியே 
யுடம்பைய முயிரையு மாய்க்கு மாதவந் 
தொடங்கின ரகாயோ நியினிற் றோன்றினார் . 5 


வரைத்த 


உண்பன யாக மாரு முறு தவந் தாந மென்ன , 
வொண்பட 

நான்கு 

கு மோரொன்று 
மூன்றாய் நின்ற, 

பண்படு 
கேளெனப் பற்று வீடு , நண்பொடு 
மில்லான் முறையினா னவிற்ற லுற்றான் . 6 


குணங்க ளாலே 


பகையு 


சத்துவ குணத்தோ ருண்டி யுரைத்திடி லழகு 
சார்ந்து , தித்தித்த சுவைய வாகி நெய்த்துச்சிக் 
கெனவு சேர்ந்து , வத்தித்து வலிகோ யின்மை 
யறிவுகல் லாயு வின்பம் , வத்திக்கச் செய்யு மிந்த 
வணவகண் மடங்க லன்னாய் . 

7 
இப்படி யன்றி வேறா மிராசத ருணவு கேட்கிற் , 
கைப்பன புளிப்பு வர்ப்புக் கூர்ப்பன கடிய 
வெய்து , நெய்ப்பயி னெருப்புப் போலச் சுடுவன 
விவற்றி னாலே , மெய்ப்படு கோயு நெஞ்சத் 
திடும்பையும் விளைவ வேலோய் . 

8 


136 


பகவற் கீதை . 


ஆசினை 


யடைந்த கெஞ்சிற் றாமத ருணவு 
கேட்கி , லூசின பழஞ்சோ றெச்சி லும்பர் பூ 
சனைக்கா காமை , யேசின வெந்தி லாத வினையன 
விவற்றி னாலே , காய்சின முதலா யுள்ள 
ரெலாம் விளைவ கண்டாய் . 

9 


செயத்தகு 

வனவென் றல்லாற் சேர்பயன் 
சிந்தி யாதே , தயக்க தூன் முறைசெய் யாகஞ் 
சாத்திகஞ் சாரி யாகம் , பயத்தையே வேண்டி 
யாதல் பலர்புகழ் வேண்டி யாத , லியற்றுறும் 
யாக மெல்லா மிராசத யாக மாமே . 

10 


நூற்படு நெறியு மின்றி நுனித்தவவ் வினையின் 
மேலோர் , தாற்பரி யமுமே யின்றித் தக்கமங் 
திரமு மின்றி , யேற்பவர்க் கீத லின்றி யியற்றுறு 
கின்ற யாகந் , தார்ப்பொலி கின்ற மார்பா தாமத 
யாக மாமே . 

11 


தீக்குலாம் வேலினாய் தவத்தின் செய்கை தான் 
வாக்கினாற் பேசு தன் மநத்தி னாக்குத 
லாக்கையா லியற்றுதலாயி ருப்பது 
நோக்கினா னிவற்றினை நுனித்துக் கூறுவாம் . 12 


17. குண விகார அத்தியாயம் . 137 


தீர்த்த யார்க்குஞ்செவிக்கினி தாயின 
வார்த்தை மாமருந் தேயென லாவதா 
மோர்த்து மெய்ம்மொழி கூறுதலோதுதல் 
வார்த்தை யாற்பண்ணு மாதவ மாவதே . 


13 


தெளிவி னெஞ்சைத்தெளியப்பிடித்தலுங் 
களிசெ யும்முளத் தைக்களி மாற்றலுங் 
குளிர்வி லாமையு ளத்திற்கொ ளாமையு 
மெளிதின் மாந்த மாதவ மென்பதே . 14 
தலைமை யந்தணர் தேவர்குரவர்பான் 
மலைத லின்றி வ ழிபடு வாழ்க்கையும் 
கொலைது றத்தலுங் காமங்கு றைத்தலுந் 
தலைவ காயத்த வமெனப் பட்டதே. 

15 
தீத்தவழும் வடிவேலோய் செப்பியவிம் மூன் 
சாலுஞ், சாத்துலக மகிழ்வெய்தச் செய்கின்ற 
வருந்தவத்தி , லார்த்து வரும் பயன் வேண்டா 
தாகின்ற வருந்தவந்தான் , சாத்துவிக 
மென்று சாற்றுவது தக்கோரே . 

16 


தவ 


வசையிறவ முடையரென மா நுடர்கொண் 
டாடுகைக்கு , தசையினொடு பொருள் பெறவுஞ் 


138 


பகவற் கீதை. 


செய்கின்ற நற்றவத்தை, விசயவனக் குரைசெய் 
தேன் மிகப்பெரியோர் செய்திடினு , மிசையவறி 
மற்றி தனை யிராசதமாந் தவமென்றே . 17 

பேதைமையை மிகவுடைத்தாய்த் தன்னுயிர்க் 
கும் பிறவுயிர்க்கு , மேதமுறு பெருந் துயருங் 
கேடுமே யியற்றுவதா , யாதவனும் பனியுமுழன் 
சாற்றுகின்ற வருந்தவந்தான் , முதலரு நெடுமுடி 
யாய் தாமதமாந் தவமாமே . 

18 
முன்செய்கா ரியப்பொருட்டு மின்றியே முடித் 
திதனாற் , பின்பொருகற் பொருள் விளையு மென் 
பதுவும் பேணாதே , நன்குடைய காலத்தே நல்லி 
டத்தே நல்லவர்க்குத் , தன்பொருளைக் கொடுக் 
குமது சாத்துவிக தாநமே . 

19 
கொண்டுசெயத் 

தகுங்கரும மெனுங்குறிப் 
பொன் றின்றியே , பண்டுசிலர் செய்ததற்காப் 
பரிவோடு பண்ணினவு , முண்டிதனான் மேல்விளை 
வென் றுணர்வோடிச் செய்வனவு , மெண்டிசையு 
நிறைபுகழா யிராசதமாந் தாநமே . 

20 
வாயாத தொருபொருளை வழங்காத காலத் 
தே , யேயாத நிலத்திடையே யிழிந் தகுலத் 


, 


17. குண விகார அத்தியாயம் . 139 


தவர்களுக்கே , யாயாத வறிவினொடு மப்பிரியத் 
தொடுங்கொடுத்தல் , சாயாத பெருந் திறலோய் 
தாமதமாந் தாநமே . 

21 
ஒப்பரி தாய வுண்டியோ டியாக முறு தவம் 
தாநமென் றுரைத்த , வப்படி யெல்லா மறிவகை 
யுனக்கு முரைத்தன னடையமற் றையா , மெய்ப் 
படி யாமற் றிவற்றினைச் செய்து வீடுபேற் றுயர் 
நெறி யாவ , தெப்படி யென்னி லதனையு முனக் 
குத் தெரிவகை யுணர்த்துவன் கேணீ . 22 

ஒமென் கின்ற தனியெழுத்து முரைத்தற் 
கரிய தற்பதமும் , தாமங் கமழுந் தார்மார்பா 
சத்தென் கின்ற தனிப்பதமு , மாமென் கின்ற 
விவைமூன்று மறிவின் பெயர்மற் றிவற்றாலே , 
யாமுன் புணரு 

மறைமறையோர் யாகம் தோன் 
றிற் றெனவறிவாய் . 

23 
ஒமென் றுரைத்தே வினைசெய்வார் வீடுற் 
றவர்வீ டுறுமவர்க , டாமுன் புரைத்த தற்பதத் 
தை யுரைத்தே செய்வர் சத்தென்றே , யாமென் 
கின்ற யாகமுதன் மூன்றிற் றி தியு மவற்றினமுங் , 
காமர் வினையின் மேலுமது கழறு கிற்பார் 
சதிர்வேலோய் , 

24 


140 


பகவற் கீதை . 


காதலா லிந்தப் பதங்கண் மூன் றினையங் கற்று 
ணர்ந் தவர்கடங் கருத்தா , லோதலாம் வகையா 
லுரைத்தலாற் றவமுந் தாகமு முதலிய வொழி 
யா , சாதலா லிந்தப் பதங்களை யுரைத்தே வினை 
செயத் தகுவதென் றுரைத்தான் , மீதிலா வுலகந் 
தன்னுளே யுதிப்பத் தேவகி திருவயிற் றுதித் 
தோன் . 

25 
17. குண விகார அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் 475 . 


18. சங்க்ஷேப அத்தியாயம் .. 


வனன 


ஏகமே கருதுவா 

ரிதயமே விளைவதோர் , 
போகமே யுலகிலோர் பொருவிலா வொருவனே , 
நாகமே யமளியாய் நளிநமே மலர்வதோர் , மேக 
மே பணியெனா விசயன் மேல் வினவுவான் . 1 

சந்தி யாச மாவதுந் தகுந்தி யாக மாவது , 
மென்னி யாய மாகவெம்பி ரானியம்பு கென் 
னவே , வந்தி வாயு வாநமாகி மண்ணுநீரு மாகி 


18. சங்க்ஷேப அத்தியாயம் . 


141 


யோன் , றொன்மை யாம்பொ ருட்டொகைத்தி 
றஞ்சொலத்தொ டங்கினான் . 

2 


மான 


காம மென்றி டும்ப லன்செய் கன்ம 
யாவையுந் , தாம டங்க வேயி கத்தல் சந்நியாச 
மாவதிங் , கேம மின்றி யெவ்வினைப்ப யன்களான 
யாவையும் , தீமை யென்ற றத்து டைத்திருத்தறி 
யாக மாவதே . 


3 


தீங்கி யற்று கின்ற தீவினைத்தி றங்கள் போல 
வே , யீங்கி யற்று கின்றால்வி னைத்தி றங்க 
ளியாவையு , மாங்கி யற்ற லின்றிவிட்டி ருத்த 
லே யருத்தமாச் , சாங்கி யத்தை யோதி இந்த 
வத்துளோரு ரைப்பரால் . 

4 
ஞாந காரணங்க ளாத லாலி யாக நற்றவர் , 
தாக மோடி கத்த லைத்த காமை கூறு வாறுள , 
ரான காரணத்தி னால றிந்த டங்கி னார்க்கலா , 

மேனை யோர்க்கி வற்றை விட்டி 
ருத்தலே . 

5 
தியாக மூன்றுவகைப்படுஞ்செப்பக்கே 
ளியாக முந்தவந் தாமு மென்றிவை 


லீன மாகு 


142 


பகவற் கீதை. 


மயால றுக்கும் நத்தினை யாதலா 
லயாவு ரைக்கில்விடுகைய டாததால் . 


6 


என்ன செய்வதெனிலிவ்வினைகளாற் 
பின்னை யெய்தும்பெரும்பய னாவது 
தன்னை விட்டுச்செ யத்தகு மென்பது 
முன்னை யோர்க்குமெனக்குமு டிவரோ . 


7 


நித்த மாயவி னையினெ றியினை 
மத்தர் போலவொ ருவன்ம யக்கினாற் 
பித்த னாய்விடு கின்றவப் பெற்றியைச் 
சித்த தாமதத் தியாகமென் கின்றதே . 


8 


மெய்வ ருத்தமுண் டென்றுவிடுவதில் 
கைய மின்றியி ராசதத் தியாகமாங் 
கைவ ரும்பல மாசைகை மாறவே 
செய்வ செய்வது சாத்துவத் தியாகமே . 


9 


யாதின் மாட்டினு மையமொன் றின்றியே 
தீதின் ஞாநியுந் தியாகியு மானவன் 
கோதி லின்பமுந் துன்பமுங் கூர்வினை 
மீது வேண்டல்வேண் டாமையும் வீடுமால் , 10 


18. சங்க்ஷேப அத்தியாயம் . 


143 


யாக்கை யோடுமி சையிலி ருவினை 
நீக்க லாவன வல்லரி லத்திடை 
வீக்க மாயவினைப்பயன் வீடினார் 
போக்க லாவினை யாவையும் போக்கினார் . 


11 


இன்னா தனவு மினியனவு மிரண்டுங் கூடி 
விசைந் தவுமாய் , முன்னா நின்ற வினை மூன்று 
மவற்றால் வந்த முடிபொருளும் , பொன்னா 
ன துவும் பணியும்போ லிருக்கு மிந்தப் பொய் 
மெய்யை , யன்னா தவர்க்கே யுள்ள திவை யுணர்ந் 
தோர்க் குளவா யுதியாவால் . 

12 


ஓங்கிய வுலகினி லுயர்ந்த நன்மையும் 
தீங்கின வாம்வினை யாவுஞ் செய்தற்குச் 
சாங்கிய நூலிலே யுரைத்த சாதக 
மீங்கிவை யைந்தையு மெடுத்துக் கூறுவாம் . 13 


இருப்பிட மாமுடம் பியற்று மாருயிர் 
கருத்தினை முதலிய காரணங் காற்றினால் 
விருப்பொடு வருந்தொழி லிவற்றின் மேலரு 
ளருத்தமாந் தெய்வமொன் றாக வைந்தரோ . 14 


144 


பகவற் கீதை . 


வாக்கினா லாதன்மெய்ம் மாத்தி னாதறம் 
யாக்கையா லாதலிவ் வுலகில் யாவரும் 
வீக்குவார் சிலையினாய் வினையி ரண்டிலொன் 
முக்குநாளிங்கிவை யைந்தும் வேண்டுமால் 15 
இவ்வகை யே வரும் வினையி ரண்டையு 
மெய்வகை யாகயா னன்றி வேறிலை 
செய்வகை யானெனச் சிந்தை மேயினா 
னுய்வகை யுணர்கிலா னுணர்வு மாய்ந் துளான் . 

யாவ னொருவன் றன்னுடம்பை யானென் 
றிருக்கு மியல் பொழிந்தான , யாவ னொருவன் 
றன்காணம் யாதொன் றோடும் விழை தலிலா, 
னாவ னவனிவ் வுலகத்தை யடையக் கொன்றா 
னாயினுமோர் , பாவ மில்லை யவன் கொன்ற பழியு 
மில்லை பார்மன்னா. 

17 
அறிவு மறியப் படும் பொருளு மறிவா னொரு 
வன் சனுமாய் , நெறியில் வினைகள் விதிக்கின்ற 
விதியி னிலைமை நிற்பது தான் , செறியுங் கருமஞ் 
செய்வானுஞ் செய்தற் குரிய காணமுமாய்க் , 
குறியில் வினை கண் முடிவிருப்ப தின்னுஞ் சில 
யாங் கூறக்கேள் . 

18 


18. சங்க்ஷேப அத்தியாயம் . 


145 


ஆன்ற வறிவங் கருமமுமக் கருமங் களையாக் 
கிடுவானு, மூன்ற வுணரும் புத்தியொடு திருதி 

ன வுரைப்பனவும் , தோன்ற விளையு மின்பமு 
முன் சொன்ன குணத்தின் றொடர்பாலே , 
மூன்று வகையா மொரோவொன்றிங் கவற்றின் 
றிறநான் மொழியக்கேள் . 

19 
நன்றாய் ஞாகத் திரளாகி நாசா விதமாய் 
விரிந்தெங்கும் , பொன்றா நின்ற பூதங்க டோறும் 
பொன்றாப் பொருளாகி , யொன்றாய் நிற்ப 
தொன்றினையப் படியே யுணரு முணர்வதனை , 
யன்றா மென்னார் சாத்துவிக மெனவே 
யமைப்பாரால் . 

20 
ஊனப் படுமிவ் உடறோறு முள்ள பொருளை 
யுணராதே , யீனப் படக்காண் கின்ற திரா சதமா 
ஞாந மதுவன்றி , ஞாநத் திரளாய் நின்றதை 
யோ ருடம்பி னிடையு நாட்டிடையோர் , தாநத் 
திடையு மடங்கக்காண் பதுதா மதமா ஞாநமே . 

வீதலிற் பற்று மேலோர் வினைப்பயன் வேண் 
டல் வேண்டாக் , காய்தலொன் றின்றிச் செய்யுங் 
கருமஞ்சாத் துவிக கன்ம , மாய்வரும் பலத்தி 


ஞாக 


146 


பகவற் கீதை.. 


னோடு மகங்கா மத்தி னோடு , மேய்தருங் கரும 
மெல்லா மிராசத கரும மாமே . 

22 
குலைபெறும் பற்று மேலோர் கூறிய நீதி 
யோடுங் , கலைதெரிந் துணர்ந்து மெய்ம்மை 
கடைப்பிடி யாமை யார்க்கு , மலைவறுங் கேடு 
நாசம் வலியிவை யவிவே கத்தாற் , றலை தவச் 
செய்வ தெல்லாந் தாமத கரும மாமே . 

23 
பற்றுமாங் காரந் தானும் பழுதறத் துறந்தி 
யாவு , முற்றெழு முயற்சி யோடு நிலைமையி னோடு 
மொன்றி , யெற்றுமோ ரிழவு பேற்றிற் றுன்பமீ 
தின்ப மென்று , சற்றுமோர் சலிப்பி 
தலைவன் சாத் துவிக னென்பான் . 

24 
வினைப்ப யன்றனை வேண்டலும் வேட்கையு 
மெனைத்தி டாமையுந் தூய்மையி லாமையு 
நினைப்பின் வாட்டமு நீடும் கிழ்தலு 
மினைத்தின் வாழ்வரி ராசத மாந்தரே . 

25 
மநமொ ருக்கலும் வான்கலை நூல்களைத் 
தநமெனக்கொடு கற்கலுந் தக்கவ 
ரினம கிழ்த்தலு மின்றி மு டிப்பதோர் 
திருமு டித் திடார் தாமதஞ் சேர்ந்துளார் . 26 


லாத 


18. சங்க்ஷேப அத்தியாயம் . 


147 


ஈன மற்றது றவற மில்லற 
ஞாநம் பற்றொடு நல்வினை தீவினை 
யான வஞ்சுவ வஞ்சத்த காவெனத் 
தான றிந்தது சத்துவ புத்தியே . 

27 
தருமம் பாவந்தனக்குச்செ யத்தகுங் 
கருமஞ் செய்யத்த காதக ருமங்க 
ளருமை யாலறி யாதவ றிவதே 
யிருமை யாயவி பாசத புத்தியே . 

28 
பாவ மாகத்த ருமத்தைப் பார்த்தலு 
மாவ தாமென்ற டாதது நோக்கலுந் 
தீமை செய்கின்ற சிந்தனை தீங்கிலே 
போவ தாவதுந் தாமத புத்தியே 

29 
மாஞ்செ யுந்தொழின் மன்னுயி ரின்றொழி 
லினஞ்செ யிந்தியஞ் செய்தொழி லென்றிவை 
கனஞ்செய் தேறிலுங் கண்டுபொ றுத்தலுஞ் 
சினஞ்செ யாமையுஞ் சாத்திக திருதியே . 30 
பண்ணிக் காமந்த ரும்பயன் கைக்கொள்வா 
னெண்ணித் தாங்குந் திருதியி ராசதங் 
கண்ணிற் சோகங்களிப்புறக் கம்பய 
நண்ணித் தாங்கும்பொறைதம நாளுமே . 31 


148 


பகவற் கீதை . 


32 


துன்ப மாய்விடம் போன்று தொடக்கத்தி 
லின்ப மாகிவி ளைவிட மியாவர்க்கு 
மன்ப வாரமு தேயென லாவதா 
மென்ப சாத்துவி கர்தரு மின்பமே . 
பொருத்த மாய்ப்புல னோடுபொ றியிலே 
யருத்த மாயெழுந் தாரமு தென்னலாய் 
விருத்த மாய்முடி வில்விட மாகியே 
யிருத்த லாகுமி ராசத வின்பமே . 
தொடரு றக்கம யக்கொடு சோம்பினாற் 
படவு தித்ததாய்ப் பண்ணும்பொ ழுதினுங் 
கடன்வி ரைந்துமு டிந்தகாலத்தினு 
மிடர்விளைப்பது தாமத வின்பமே . 


33 


34 


இந்தவியற் கையினாமிக் குணங்களைவிட் டவ 
ரில்லை , யந்தணர்க்கு மாசர்க்கும் வணிகர்க்குஞ் 
சூத்திரர்க்குந் , தந்தமியற் கையவாய குணமூன் 
றின் றன்மையினில் , வந்தவினைத் திறமவற்றை 
யுரைப்பன் கேண் முடிமன்னா. 

35 
கறை செயைம் புலன்களைக் காண நான் குடன் 
றுறை துறை யடக்கலுந் தவமுந் தூய்மையும் 


18. சங்க்ஷேப அத்தியாயம் . 


149 


பொறையொடு கல்வியும் பொருந்து ஞாநழு 
மறையவர் தொழிலென வகுக்கப் பட்டதே. 36 


தலைமையுங் கொடையொடு தறுகணாண்மையு 
நிலைமையுங் கீழ்ப்படா நெஞ்சி னீட்டமுங் 
கொலைபயில் போர்களிற் புறங்கொ டாமையுஞ் 
சிலைமலி தோளினா யாசர் செய்கையே . 37 


உழுதொழில் பசுக்களை யோம்பல் வாணிகம் 
வழுவறச் செய்கையே வணிகர் வாழ்க்கையாம் 
பழுதற விவர்களைப் பாது காத்தலே 
விழுமிய தொழில்கள் வேளாளர்க் கென்பவே . 38 


தீரா வகை தஞ் செயலே செயவே 
நாரா யணனா முதனா யகனுக் 
காரா தனையா மதனா லவனே 
வாரா வழியாம் வாமே தருமால் . 


39 


அல்லா வினை தா னழகாய் வரினுஞ் 
செல்லார் பெரியோ ரவை செய் வதனிற் 
றொல்லார் குலமே தொடருந் தொழிலே 
பொல்லா வெனினுஞ் செயலே பொருளே . 40 


150 


பகவற் கீதை. 


கனையெரி புகையோ டன்றிக் காணமுன் 
படாமை போல , வினைகளுங் குற்றந் தன்னை 
விட்டிரா வாத லாலே , யனையவென் றிகழ்த 
லாகா தடுத்தகா ரியங்க டம்மை , நினைவரும் 
தரும மென்று செய்கையே நீதி யெல்லாம் . 41 


காண 


வெல்லப் பட்ட மநத்தினனாய் வேறொன் 
றினையும் வேண்டாதே , யல்லற்படுக்கு முடற் 
பற்று மறவே யறுத்தான் 

வினையடையச் , 
செல்லச் செல்ல வறுத்தானா மதனாற் சித்த 
முடிவாகச் , சொல்லப் பட்ட காணங்க ணான்குந் 
தூய்தாய் விடுமன்றே . 

42 
சொன்ன 

மவைநான்குந் தூய்தாய் 
விடவத் தூய்மையினா, லுன்ன வரிய பெரும் 
யுடைய 

மப்பொறையா , 
செய்யும் பொறியைந்து மிராகத் 
துவேஷ மெனுமிரண்டு , மன்ன தன்னை நலி 
யாமை மாற்று மவற்றை மாற்றினால் . 

43 
காடு மலையு மலைமுழைஞ்சுங் கடுமா 

முதல 
நலிவில்லா, வோடும் புனலா றுள்ளிட்ட விடவே 
யுறையு ளாக்கொண்டு , தேடும் பொருளொன் 


பொறையை 
லின்னல் 


18. சங்க்ஷேப அத்தியாயம் . 


151 


மநவாய் 


றின்றியே சிறிதே யுண்டு சென்றெங்கு , மாடு 
மொழியாக்கை யடங்கப் 

பெறுமா 
லவனையா . 

44 


சொன்ன விவைபோ யடங்கிடவே தோன்றுங் 
களிப்புங் காமமுமுன் , பென்ன தியானென் 
கின்றதுவு மெரிபோல் வெகுளி யொடுவலியு , 
முன்ன றவிர்ந்து சாந்திபெறுஞ் சாந்தி பெறவே 
யோரிடத்தும் , பின்ன மடையா தொன்றாகி 
நின்ற பொருளின் பேருருவாம் . 

45 


சிந்தை 


அந்த வருவா னவன்பின்னை யாதே வரினு 
மழிவுறா , னிந்த வுலகத் துயிர்க்கெல்லா மொத் 
தே யிருக்கு மீங்கிவனும் , பந்த மறவிட் டெனை 
யறியும் பத்தி பெறுமப் பத்தியினாற் , 
யிடையே யெனைத்தெளியு மதனா லெனையே 
சேருமால் . 

என்னைப் பற்றிக் கொடுகின்றே யெல்லா 
வினையு மியற்றினார் , பின்னைப் பிறவாப் பெரும் 
பதமென் னருளி னாலே 

பெறுங்கண்டாய் , 
நின்னைத் தொடரும் வினையெல்லா மென்னை 


46 


152 


பகவற் கீதை . 


இன்ற 


நினைந்தே செயில் வினைக , டன்னைக் கடத்தற் 
கருந் துன்ப மெல்லாங் கடக்கத் தகுதியால் . 47 

ஒன்றிய மரத்தி னாலே யானுரைக் 
வணமை , 

நன்றி தென் றுணரா யாயி சைமே 
யடைதி மற்றீ , தன்றியு மாசர்க் கெல்லா மடுத்த 
காரியமா யுள்ள , வென்றியை யடையா நிற்கு 
வேறினி விளைவ கேளாய் . 

48 
விரைசெய் தார் மன்ன வேண்டலை யாயினுங் 
கரைசெய் மாயையுங் காலுற வாழ்த்திடு 
மாசர் தங்குண மாகிய வாண்மையே 
புரைசெய் வாளமர்க் கேபுகு விக்குமால் . 49 
பொறிக ளுண்ணீன்ற வற்றின்பு ணர்ப்பெலா 
மறிய வாட்டினன் போலாக்கை கடொறு 
மறைவி னின்று தன் மாயையி னால்வினைக் 
குறிகள் செய்விப்ப னீசனென் றேகொள்வாய் . 50 
வேறப் பாலொரு வர்க்கும் வி ளம்பு தன் 
மாறப் பட்டபொ ருளின்வ கையெலாங் 
கூறப் பட்டது னக்கிக்கு றிகளை 
யேறப் பார்த்துனக் கேறிய வாசெய்வாய் . 51 


18. சங்க்ஷேப அத்தியாயம் . 


153 


வங் 


தீதகலா தெனவுளவோ 

விவன் வேண்டி 
லெனத்தேறி , யோதலினா னினைத்தலினா 
லெனைப்போக்கி யொன்றறியா , 

யாதலினால் 
யாவர்களு மறியாத வொருபொருளைக் , காதலினா 
லுனக்கின்னு முரைக்கின்றேன் கடைப்பிடி நீ . 52 
என்னையே நினைந்தெழவுன் 

மநத்தினையென் 
னிடையேவை , யென்னையே நினைந் திரு நீ மற்றெ 
னக்கே பூசனை செ , யென்னையே குருவாக்கொள் 
ளெப்போது மிதுசெய்யி , லென்னையே 
தடை தி யிதுமெய்யே யிதுமெய்யே . 

53 
இருவேறு வகையாய வெவ்வேறு வினைகளையு , 
மருவேனென் றறவிட்டு மாயையினான் மறைப் 
பரிய , வொருவெனையே பற்று தியப் பற்றினா 
லுனைப்பிறவிக் , கருவேலை கடந்தேறக் கைதரு 
வேன் கதிர்வேலோய் , 

54 
மற்றுனக்குச் சொல்லியவிம் மறைப்பொருண் 
மா தவமிலர்க்குங் , குற்றமறுத் தறிவருளும் 
குருவழிபா டிலா தவர்க்குஞ், செற்றமாச் சழக் 
கர்க்கு மெனை நினையாத் திறத்தவர்க்கு , மற்ற 
மறத் தெரிந்துரைக்கை யடாதென்றே யறி 
கண்டாய் , 

55 


154 


பகவற் கீதை . 


இன் 


எல்லாப் பொருட்கும் பாமாமிப் பொருளை 
யென்னன் பர்க்கிசையச் . சொல்லாற் றெரிவிப் 
பவரென்பா லன்பு துன்னி யெனையடைவர் , 
நல்லார் களின்மற் றெனக்கினிய நன்மை செய் 
றாருமவ , 

ரல்லா தவரிப் பொழுதுமிலை 
மேலு மவர்க ளுளராகார் . 

56 
ஏய விருவோம் பேசியவிவ் வறள லினையே 
யெடுத்துரைப்பா , னாய ஞாந யாகத்தா லெனை 
யே யாரா திக்கின்றான் , மேய பொறாமை தனை 
விட்டு விருப்பா லிதனைக் கேட்பானும் ,, 

தீய 
வினைக ள றவிட்டுத் தேவ ருலகஞ் சேருமால் , 57 

என்னது மொழியி னாலியா னியம்பிய ஞாகத் 
தாலே , 

மன்னவ வனக்கு வந்த மயக்கெலாங் 
கெட்ட தோயான் , சொன்னவிப் பொருள்க 
ளெல்லாந் துணிந்தனை கொல்லோ வென்று , 
நன்னகை 

னருளிச் 
செய்தான் . 
மன்னவவென் மாயமது சூத மறை நாலின் 
முன்ன வமொ ழிந்த திரு வாய்மொழிக ளாலே 
யென்ன குறை யுண்டினியெ னக்கெனவி யம்பித் 
தன்னகம கிழ்ந் திவைத நஞ்சயனு ரைப்பான் . 59 


கூர 


நின்று 


நாயக 


58 


18. சங்க்ஷேப அத்தியாயம் . 


156 


வையமுழு துண்ட திரு வாய்மலர்தி றந்திட் 
நய்யவடி யேன்முனுரை செய்தவுரை யாலே 
யையமொடு மோகமற விட்டெனறி வுற்றேன் 
செய்வதினி யுன்றனரு ளின் செயல்க ளன்றோ.60 
பையாவி லேயினிது பள்ளியமர் வோனே 
வையமுமிவ் வையமதின் மன்னுயிர்க ளியாவஞ் 
செய்யும் வகை யுற்ற துசி தைத்தலது தானு 
மெய்தெரியி னீமுன்விளை யாடும் வகை யன்றோ . 
அணித்தகைய சோதியம லாவுனரு ளாலே 
கணித்தலரி தாயபிற விக்கடல்கடந்தேன் 
பிணித்தபெரு மாயைமயல் கெட்டதுபி ரானே 
பணித் தபணி யல்ல துசெயத்தகுவ துண்டோ .62 

பிணித்த பிறவிப் பெருந்தளையைப் பெயர்த் 
தென் பெரும்பே தைமைநோயைக் , தணித்த 
வாசே யெனக்குத்தான் மகுமே யாகத் தகா 
தாகத் , துணித்த திறல்வான் போரினையே 
தொடங்கு கென்று நீயிங்குப் , பணித்த பணியான் 
செய்வனெனப் பார்த்த னவனு முடன்பட்டான் . 

மாதவனுந் தாஞ்சயனுந் தங்களிலே மகிழ்ந் 
துரைத்த , வோதரிய பொருளினைநீ யுணர்ந்த 


156 


பகவற் கீதை. 


வா றெங்கனெனில் , வேதவியா தன்னுடைய 
மெய்யருளை மிகவுடையே , னாதலினா லறிந்தனன் 
வே றறியலாம் வகையுண்டோ. 

64 
அப்பொருளை நினைதோறு மற்பு தமா மக 
மகிழ்வு , மெய்ப்புள கும் வருமவன்றா னிருக்கின்ற 
வகைவிரித்த, வொப்பரிய திருக்கோல முணர் 
தோறு முணர்தோறுஞ், செப்பரிய பெருங்களிப் 
பென் சிந்தையுளே திகழுமால் . 

65 
எஞ்சலிலாப் பொருளனைத்து மிப்படியே 
புகுந்ததெனச், சஞ்சயனன் றெடுத்துரைத்து 
நூற்றுவர்க்குந் தாதையோய் , வஞ்சனையே 
கண்ணாக வாழ்கின்ற மற்றவர்க்குப் , பஞ்சவரே 
வலியவரென் றிவ்வண்ணம் பகர்வற்றான் . 66 
திருவற நீதிசெ யம்புக ழெல்லா 
மருவரு மாயை செய் மாதவன் வாய்மை 
தருமம்வி டாதத நஞ்சய னென்னு 
மிருவரு நின்றவி டத்தன வென்றான் . 67 
என் றபொ ருட்டிற மிப்படி யேயாக் 
குன் றமெடுத்தருள் கொண்டல்ப ணிப்பான் 


18. சங்க்ஷேப அத்தியாயம் . 


157 


வென்றபு லத்துவி யாதன்வி ரிப்பா 
னின்றவ ருக்கிது நேர்பட வற்றோ 
.68 

வேத நூல்களின் முடிவினை வியாதனிற் 
பின்னா, ளோத மாக்கட லுலகிலுண் டாக்கிய 
வாவோன் , கோதி லாநெறி யுணர்ந்தகோ 
விந்தமா முவேன் , பாத தாமனா பற்றி வீட் 
டின்பமே படைத்தான் . 


69 


70 


ஆற்றியல் வழுவிய புலன்களைந்தையும் 
பாற்றிய சங்கர பகவற் பாதனென் 
றேற்றிய பெயரினா னருளி னாலியான் 
சாற்றின னிப்பெருந் தரும எலையே . 
18. சங்க்ஷேப அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் 545 . 
பரமார்த்த தரிசநம் என்னும் 

பகவற் கீதை 

முற்றிற்று . 


சிவமயம் . 


பகவற் கீதை 545 பாட்டு 

முதற் குறிப் பகராதீ . 


அ 


அப்பொருளை 156 
அங்கியொளிபக 77 அரசவ் வரசால் 19 
அங்குமால்கொ 93 அரிதெனுமறி 

31 
அசைவினான் மறை 126 அரியவெனது 85 
அஞ்சுதலின்மை 122 அருங்குணமாய 

119 
அஞ்சுபுலனவை 41 அருவமாயதிது 110 
அஞ்சுபுலன் வழி 75 அலையிலே கடல் 37 
அஞ்சு பொருத்தி 56 அல்லாவினை தா 149 
அடங்கிடலகங்க 135 அவ்வகையமாய 

93 
அடங்குகின்றபு 47 
47 அழியாத மெய் 

26 
அடுத்தலைம்புல 35 அழிவொன்றில் 

79 
அடையஞாலத் 73 அளித்தவவ்வன் 

70 
அணித்தகைய 155 அறியாத பருவத் 101 
அதனால் வருபய 50 அறியாமையிலே 51 
அத்திஞாநம் 105 அறிவதாகியலங் 48 
அந்தக்காணங் 73 அறிவினாவறிகி 

54 
அந்தவுருவான 151 அறிவினாலென் 81 


முதற் குறிப் பகராதி . 


159 


அறிவினிற்றன்னா 33 ஆயாதவர்க்கும் 22 
அறிவினையறிகிற் 32 ஆயிலுலகங்களை 81 
அறிவு மறியப்படு 144 ஆவதானவமர் 30 
அறையும் பொரு 78 ஆவதென்பதுமா 46 
அனைய வியோக 65 ஆர்த்தனவளைக 16 
அன்ப வினையாகு 54 ஆறு செல்பொரு 35 
அன்றியும் முனை 30 ஆற்றியல் வழுவி 157 
அன்றியேயும் 16 ஆற்றுமிவ்வுடம்பி 43 
அன்னவ கையாலு 25 ஆன பொருளீதா 19 
அன்னவர்கள் சோ 24 ஆனவிப்பொரு 

111 
ஆன்றவறிவுடை 68 

ஆன்றவறிவுங் 145 
ஆசினையடைந்த 136 
ஆதலாலறி வாய 23 
ஆதலாற்புலன்க 

34 இகமே நிகழும்பு 55 
ஆதலானீயும்பல 39 இகழ்பவர் நட்டா 106 
ஆதலிலனைத்து 133 இடானது தா 

62 
ஆதிதேவ னாவா 98 இதனால் வினைக 

39 
ஆதிமந்தமிலத 110 ந்த வண்ணத்தி 116 
ஆதியி லுலகினை 37 இந்த வியற்கை 

த வியற்கை 148 
ஆமை தன்னுறுப் 34 இந்த வின்பமா 127 
ஆயபிரமத்தொ 73 இந்தவுடலம் விடு 74 


160 


பகவற் கீதை . 


இந்தவருவென் 94 இவ்வகை மொழி 97 
இந்தியங்களுக்கு 125 இவ்வகையகுண 68 
இப்படியன்றிவே 135 இவ்வகையதாகி 25 
இப்படியுயிரையு 112 இவ்வகையவாய 

54 
இப்படி யரைத்த 49 இவ்வகை யாசுா 132 
இப்பரிசினாண் 76 

இவ்வகை யேவ 

144 
இப்பரிசி னால்வ 121 இவ்வகை விசய 63 
இப்பரிசுபயில் 60 வ்வகை யவனை 

33 
இப்பரிசுரைத்த 103 இவ்வண்ணமறி 21 
இப்பரி சென்னை 86 இவ்வாறிதனியல் 122 
இப்பொருளடை 131 இவ்வுயி ரிவ்வுட 112 
இரவிதானொரு 114 இழியாதிந்த 62 
இருப்பிடமாமுட 143 இறந்தவென்விபூ 87 

ருமையு மறிவ 113 இறந்தாரேயெனக் 97 
இரும்புவனம் 91 இறந்துபோமள 130 
இருவகைத் தூய் 129 

129 இறவா வகைதன் 58 
இருவகைய வினை 65 

65 இற்றிவையனை 108 
வகை யுயிர்க் 105 இனம் வலியின் 131 
இருவேறு வகை 153 

இன்று வாளமர் 30 
இல்லாமையினி 27 இன்ன தன்மை 116 
இவையிரண்டை 127 இன்னவர்களி 

49 
இவ்வகையென்செய 45 இன்னவர் தங்க 


69 


முதற் குறிப் பகராதி . 


161 


ஒ 


இன்னாதன வுமி 143 உருப்பான்மைமற் 28 

உரைசெயற்கரி 104 
ஈண்டுபொருளி 

80 உரைசெய்சத்து 117 
ஈர்வன்றுயர்க 78 

உலகமுந்தானு 

105 
ஈனமற்ற துறவற 147 

உழுதொழில்பசு 149 
உளவாமுயிருண 39 

உன்னியவான 114 
உஞ்சேபோகு 

23 

உன்னுநான் மறை 14 
உடம்புடனிருந் 119 
உடம்புடனே 55 
உடம்பெனவரை 107 

ஊணையே முத 

84 

80 
ஊர்வன நிற்ப 

54 
உடனுயபுலனா 
உணர்வவிகாரி 

69 
ஊழாலே வரு 
114 

ஊழால் வருமுல 122 

101 
உண்டாயவுல 

27 
உண்டுமீளவொ 

ஊறுபடவொன் 
134 

145 
உண்ணல்விளை 101 

ஊனப்படுமிவ் 
உண்பனயாகமா 135 

எ 
உண்பனயாவை 112 எஞ்சலிலாப்பொ 156 
உந்தியப்பொறி 48 

எஞ்சுதலையில் 

73 
உய்யவன் பினொ 

66 எண்டிகழுமி 
உய்யும்படி முன் 46 எண்ணியவுலக 129 
உய்வகையோக 57 எண்ணிலியற் 92 


உள 


60 


162 


பகவற் கீதை. 


எண்ணுமின்றி 

47 என்ற பொருட் 156 
எப்பொருடனக் 

83 என்றருளிச்செய் 92 
எப்பொருளினும் 108 என்றவனுரைத் 102 
எப்பொருளுமி 

77 என்றவன் வண 97 
எய்து மெங்கள் 16 

என்று கூறவிசய 63 
எரிக்கர் வெகுளி 34 என்றுமுள தாய 

94 
எல்லாத்தவமுமி 

65 என்று முன்னங் 116 
எல்லாப்பொ-தனி 28 என்ன செய்வதெ 142 
எல்லாப்பொரு-மறி 74 என்ன துமொழி 154 
எல்லாப்பொரு - பா 87 என்னுடைய 

100 
எல்லாப்பொருட் 154 என்னுருவிற்பு 79 
எல்லார்க்குங்க 82 என்னைப்பற்றி 151 
எல்லாவுயிரு 62 என்னையேநினை 153 
எவமற முன்பி 

44 IOTI 

ஏ 
எவ்வகைப் 

42 
எள்ளலான திகந் 111 எகமேகருதுவா 

140 
எறியாவெரிவரு 50 

ஏதமான தின்றி 77 
எறிவரும்பிணி 72 ஏயநானெதிரே 103 
எனைத்துவிதத்த 85 ஏயவிருவோம் 154 
என் செயறவிரிலி 40 ஏயும்பரிசிவ்வுல 98 
என்பாற் பொறா 41 ஏய்வகையதா 93 
என் பேரிடும்பை 99 ஏறுமல்லுவெ 100 


முதற் குறிப் பகராதி . 


163 


ஓதலாகாமி 19 

69 
ஐவகைப்பொருளு 13 ஓதருஞாரி 

ஓதருநதிகளெ 

95 
ஓதலினியற் 

75 
ஒருபதம் 

12 

ஓதியவுடம் 111 
ஒக்கும் வகையா 59 

ஓதிற்பெருகும் 82 
ஒத்து நல்லறிவு 118 

ஓதுராகவு 

117 
ஒத்தெங்குமாய 113 

ஓமென்கின்ற 139 
ஒப்பரிதாய 139 

ஓமென்றுரை 139 
ஒருபெரும்பொ 109 

ஓரின் மேலாகி 

114 
ஒருவருமொரு 37 
133 

க 
ஒருவனென்று 

29 கங்கையாள் 
ஒவ்வா தீதொ 22 கண்களும் வயி 94 
ஒழியாதென் 121 

கண்டவரில்லை 

103 
ஒளியினாலுல 96 கண்ணனுநா 

90 
ஒன்றலா துபல 17 

கண்ணியவுல 

120 
ஒன்றியமன 152 

கண்ணிற்கரு 

39 
ஒன்றினுமாசை 106 கண்ணினாற்றே 67 
ஓ 

கண்ணேயெனை 123 
ஓங்கியவுலா 143 கண்ணையோ 

127 
ஓடுகின்றபுன 

46 கதுவிய பொருண் 30 


ஒருவனசிக்க 


164 


பகவற் கீதை . 


கு 


கருதரும் வகை 44 
கருகாண் முதல் 123 

குடந்தொறும் 

124 
கருமநன்றென 52 

குலங்கெடவே 20 
கல்லாருந்தோ 

90 

குலைபெறும்பற்று 146 
கவைதருங்குண 

53 குள முதலியவற் 

32 
கறைசெயைம்புல 148 

குறியு நீல மயக் 

117 
கனவந் திகழ் 124 

குறையுமாப்பி 34 
கனையெரி புகை 150 

கூ 
கூறின நூல்வழி 133 

கெ 
காடுமலையு மலை 150 
காணுங்கேட்கு 53 கெடுகின்றபூத 113 
காணும்புலன்க 110 
காதலாலிர்த 140 . 

கைம்மாறில்லா 58 
காதலாற்றவிக் 43 

கையும்பதமுந்தி 98 
காதலிலிவ்வெட் 108 
காதலினாகியகா 133 

கொ 
காமுமென்றிடும் 141 கொண்டுசெயத் 138 
காரணமிறக் 104 கொண்டுபயிலு 65 
காலத்தாலும் 81 கொல்லினுமென 21 
காவல்செய்தை 56 கொற்றவர் தங் 

20 


முதற் குறிப் பகராதி . 


165 


ச 


29 


சத்துவகுணத் 135 

சுருளார்கின்றது 91 
சத்துவமாந்தர் 119 

செ 
சத்துவம் சசோ 116 
சந்திரனானாண் 88 

செயத்தகுவதுவு 106 
சந்நியாசமாவது 

136 
140 

செயத்தகுவன 
செயலாலுங்குண 

45 
சா செயல் வகையா 

33 
சாதிபுரியந்தொ 56 செயன்மேனின் 46 
சாத்துவிகர்தேவ 134 செய்தவினைப்ப 57 
சாயை போலும் 100 செய்தியின்றிய 
சாயையன்ன 122 செய்யமாமலர் 

115 
சாவதிலையாவர் 24 செய்யாமுன் சா 76 
சாவா துபிறவா 45 செல்வம்விரும் 69 

செறிந்த திவ்வா 29 
சி 

செறியுமிப்பொ 112 
சித்தர்களிற்கபி 89 
சிந்தையினித்தெ 70 

சேயமாமதுரை 

12 
சிறந்தவாசர் 64 

சொ 
சொல்லருஞாக 

51 
சீதமழன் முத 

25 சொல்லார்விச 45 


166 


பகவற் கீதை . 


சொன்ன காண 
சொன்னவிவை 


ஞா 
ஞாநகாரணங் 
ஞாநமாமிது 
ஞாசமுதலிந்தி 
ஞாநமாயொன் 


150 | தலையுங்கழுத் 59 
151 தவர்கொள் படை 23 

தா 
141 தாங்கிய நீரை 82 
44 தாவிலருந்தந்தை 18 
98 

தானந் தமிலி 71 
82 தானல தியாவ 

58 


த 


தி 


42 திருவறதி 


திதனாயெவரு 29 
தக்கசத்துவமே 118 

தியாகமூன்று 

141 
தக்கது தகாதெ 118 

திரியுமிருக திரி 67 
தஞ்சமிவ்வுல 96 

156 
தடுத்ததொழி 

தின்ப நக்குவ 

126 
தடுமாற்றமக்கு 20 
தருபயன துவி 32 

தீ 
தருமம்பாவங் 147 தீக்குலாம்வே 

136 
தருமனடல் வீம 

17 தீங்கியற்றுகின் 141 
தலைகின்றபொரு 33 தீதக லாதென 

153 
தலைமையந்த 137 தீதறுசிறுவர் 18 
தலைமையுங் 149 தீதற்பாலாம் 

50 
தலையாமிந்த 59 தீத்தவழும்வடி 137 


முதற் குறிப் பகராதி . 


167 


தீமனந் தனிலே 
தீமை செய்ய 
தீராவகை தன் 
தீர்த்தயார்க்கு 


42 தேவரையடைந் 
129 தேவர்களுமுனி 
149 தேவர்களை மகி 
137 தேறுநெஞ்சின 


83 
85 
38 
61 


600 


தொ 
துயிலுமுணவு 
துறவுநன்றரு 52 

52 தொடக்கறலில்லா 131 
துற்றவின்பமு 30 தொடருறக்கமய 148 
துன்பமாய்வி 148 தொன்மையாக 49 
துன்னியவாசை 124 

ந 
தெ 
தெய்வவாசுர 128 

ண்ணியகுணத் 112 
தெரியாவகை 92 நல்லகருமயோ 74 

44 
தெளிபவருணர் 

நல்லகாதல் செ 
31 

126 
தெளிவினெஞ் 

137 

நல்லமாந்தர் 
நல்லவாற்றி 115 
நவை தருகுணமு 

31 
தேடிய பொருள் 48 நற்றவதிகழ்தரு 

44 
தேடும்பழையவ 72 நன்றாய்ஞான 145 
தேவதேவரின் 99 நன்றேஞாநவ 

55 
தேவரும் வண 94 

நன்றேவினையின் 

37 


தே 


168 


பகவற் கீதை. 


91 


நி 
நித்தமாயவினை 142 படைகளில் வச் 89 
நிரந்தரமிப்பரி 86 பண்டுகண்டறி 102 
நிலத்தினொடுவா 95 பண்டு செய்பகுதி 41 
நில்லாவுடற்கே 

27 பண்ணிக்காமந் 147 
நிறைவிலாக்காம 130 

பருகாநின்றேற் 87 
பலவினியுரைத் 

பற்றுமாங்கார 146 
நீடுமனநிலைவி 65 பற்று மாசின்மை 117 
நீதிவேதம்வானு 99 
நீரினானிறைந்து 36 

பாடும்பனுவல் 58 
நூ பாதியோர்பெ 

11 
பாவமாகத்தரு 

147 
நூற்படுநெறியு 

136 
ஏற்றுவர் தாமு 

96 

பிணித்தபிறவி 155 

பிரமமானோர் 48 
செய்மார்பிற் 24 

பின்னையோவி 36 
நெருப்பை முற்றி 
நெறியில் வருவி 76 

பீ 
நெறியால் வருதரு 123 பீறிய போர்வை 28 


நெ 


42 


முதற் குறிப் பகராதி . 


169 


பை 


பு 

பேதமையடை 33 
புண்ணியபூமியெ 15 
புண்ணியவுலகத் 31 பையாவிலேயினி 155 
புத்திபொறை 85 

பொ 
புலனவை பொறி 

38 

பொய்மையடை 64 
புன்மையவான 

57 
பொராவருங் 

89 
닝 பொருத்தமாய் 

148 
பூக்கமழ்நாற்றங் 125 பொறிகளுண்ணி 152 

பொன்றுவதுடம் 25 
பூதமைந்தினகத் 110 
பூத்தருளியொரு 52 

போ 
பெ 

போகமாய்த்துப் 61 
பெண்களிற்புகழ் 

90 போதல ரிலைகாய் 83 
பெரியவர் பயின் 40 போர்முக மாகி 15 
பெருமுனியிற் 88 போவன நிற்பவா 113 
பெருமையொன் 52 போனவை யினி 71 
பெற்றதேகொட 47 

LD 

900 
பெற்றான் மனை 109 

மண்ணாளும் பெரு 23 
பே 

மண்ணினாயவிகா 26 
பேதமுடைய 86 மண்ணு இருமெரி 
பேதைமையை 

138 மண்ணுறவணங் 93 


67 


170 


பகவற் கீதை . 


66 


மாநமவ மான 


மந்திரமாயவிங் 124 

மா 
மருத்துவர் சூரிய 92 

மாதவ னுந்தன 155 
மருவற் குரியவ 75 

மாய னிவை 42 
மருவு கின்றவிவ் 126 

மாயுமவ ராலு 

25 
மருவற்றபிரகி 

71 
மலைகளின் மாமே 88 

மாயுமாயை 

120 
மறந்திருந்த மன 128 

மாநமும் பிறர் 109 
மறைபயிறலுந்த 129 

மாற்றலர்களெ 22 
மற்றவருந் தம்ம 

70 

38 
மற்றவர் தந்தது 

மி 

48 
மற்றவர் தம்மை 132 மிகமேனின்ற 
மற்றவர்நெஞ்சி 86 மிக்கசொற்றொ 89 
மற்றிப்படிங்க 123 

மின்னேயனையசெ 21 
மற்றிவ்வடறன் 

108 மின்னேயனையவுட 125 
மற்றுனக்குச் 153 

மின்னையனைய திரு 24 
மநஞ்செயுந் 147 

மின்னையேயனையவா 84 
மாமொருக்கலு 146 

மின்னையேய்வே 82 
மன்னகோண 103 

மு 
மன்னருள் விச 13 முந்துவான்சு 125 
மன்னவவென் 154 முன் செய்காரி 138 
மன்னவுடலியா 107 முன்றிகழ்பிற 

109 
மன்னியகளிப் 132 

132 முன்னேயொன் 79 


171 


முதற் குறிப் பகராதி . 


53 


மூ 

யா 
மூதவாவென்கு 

116 

யாக்கையோடுமி 143 
மூன்று குணவ 68 

100 
யாத வாவென் 

யா தின்மாட்டினு 142 
மெ 

யாதொருபொரு 35 
மெய்யறிவேவி 55 யாதொன்றித் தப் 60 
மெய்யறவன்னை 104 யாதொன்றை 75 
மெய்வகை தனக் 40 யாருமறியப்ப 79 
மெய்வகையவு 

87 யாரெவ்வினையு 
மெய்வருத்தமு 

142 யாவர்களாசைப் 134 

யாவர்கள் சிலவ 104 
மே 

யாவர்போர்கரு 17 
மேலாயுள்ளவி 43 யாவனொருத்த 

70 
மேல்வகுத்திவர் 16 

யாவனொருவனெ 62 
மேவினயாவை 57 

யாவனொருவன் 144 
யானாம்வகையது 

26 

யானென தென்ப 36 
மைக்குணங்க 

யோ 
மையலிதுவென் 64 

யோகமநத்தவ 

57 
மொ யோகமுடியாதி 

64 
மொழிசெய்கின் 127 யோகமேவவி 

64 


மை 


68 


172 


பகவற் கீதை. 


வ 


73 


89 விரும்பல ராகி 


விட்டு முற்றும் 47 

விண்ணியன்மொ 14 
வசையிறவமு 137 

வியக்கமேன்மு 71 
வஞ்சர் செய்த 16 

வியந்து தங்களை 132 

61 
வஞ்சர்வேல் 

70 
வணங்கவிமை 95 விரியவுணர்ந்த 
வணிகருமற்ற 84 

விரியவுரைசெய் 

130 
வருணனுமியம் 

விரைசெய்தார் 152 
வலந்தரு திறத் 95 

விலங்கலனையா 80 
வா 

விழியாமென 49 
வாக்கினாலா தன் 144 விளம்பு மவ்வளவி 18 
வாங்கியைம் 

61 வினைப்ப யன்ற 146 
வாயாததொரு 138 வினைமு யன்றிட 53 
வாயே யன்றி 18 

வீ 
வாய்மையவல் 120 
வாரா நின்ற குல 20 வீதலிற்பற்று 145 
வாழுஞ் சத்துவ 118 வீமனையும் விசய 15 
வானடையவிம் 95 வீவரெனக்கொ 28 
M 

வெ 
விடம்படுபணா 107 வெய்ய நெஞ்ச 

63 
விடல ரும் வகை 

32 வெல்லப்பட்ட 150 


முதற் குறிப் பகராதி . 


173 


வே 

வேதமொழி 81 

வேர்மேலது 122 
வேண்டல்வே 

வேறப்பாலொரு 152 
வேதநாலுநின் 127 
வேத நூல்களின் 157 
வேதநெறியாலு 

102 

வையமனைத்தை 17 
வேதமாகிகெழ் 67 

வையமு ழுதுண் 155 
வேதமே முதனூ 134 

வையாரயி லுழ 26 


வை 


பகவற் கீதை பாட்டு முதற் குறிப் பகராதி 
முற்றும் ஆக அத்தியாயம் 18. கவி 545 . 

ஆக எழத்து 69 / 


சுபம் . 


1 


01 


பகவற் கீதை . 


எலலை 


பக்கம் . வரி . பிழை . 

திருத்தம் . 
32 7 வகையினை 

வகைலினை 
55 10 பலன் 

புலன் 
69 12 வலலதி வல்லதி 
73 8 மெய தெளிய மெய்தெளியு 
மாறும் 

மாறும் 
74 15 யறையககேள 

யறையக்கேள் 
78 2 வியோமே வியோகமே 
86 4 களிப்பா களிப்பார் 

11 பற்றறுவிபப் பற்றறு விப்ப 
887 மறைகளிளி 

மறைகளினி 
10 

சங்கானா 
91 17 கொல்லு சொல்லு 
96 10 வீழக்கண்டேன் வீழக்கண்டேன் 
128 9 ணீ 

ணீங்கிடத் 
10 

மேயினா 


29 


சங்காை 


ண்டேன் 


22 


திருப்பூவணமடாதிபதி,சதசாஸ்திரகர்த்தா, ஸ்ரீகாசிகாநந்தஞாநாச்சார்யஸ்வாமிகள்இயற்றியன. 


2. 


32 


1.விசாரசாகரம்வசநம்.ஹிந்திமொழிபெயர்ப்பு 

2-4 2.வேதாந்தபதார்த்தமஞ்ஜூஷா.வசநம் 

2-8 3.கதாசரித்சாகரம்.வசநம்.சம்ஸ்கிருதமொழிபெயர்ப்பு2-4 
4. 
நைஷ்க் 
கர்ம்ய 
சித்தி 
. 
வசநம் 
. 

0-8 5.வியாசதாத்பரியநிர்ணயம்.வசநம். 

0-8 6.வேதாந்தசித்தாந்தமுக்தாவலி.வசநம் 

0-8 7.வேதாந்தபரிபாஷை.வசநம். 

0-7 8.ஸ்வராஜ்யசித்தி.வசநம். 

0-4 9.மண்டலபிராஹ்மணஉபநிஷத்-ராஜயோகபாஷ்யம்: 

0-4 10.ஈசாவாஸ்யஉபநிஷத்-சங்கரபாஷ்யம்.வசநம் 

0-4 11.ஹரிமீடே-ஹரிதத்வமுக்தாவலி.வசநம். 

0-12 
12. 
வேதாந்த 
சஞ்ஞா 
.வசநம். 

0-2 13.பகவற்கீதை15-வதுஅத்தியாயம்சுலோகம்உரை தமிழ்க்கவிஉரை.மூர்க்கசதகம்,பதஉரை 

0-8 


14.நாநாஜீவவாதக்கட்டளை-சத்யார்த்தப்பிரகாசிகைஉனை 

உரை-0 
15. 
கீதா 
சாரத் 
தாலாட்டுலகுசந்திரிகைஉரை 

20 16.மகாராஜத்துறவு-மநப்பிரசாதிரிஉரை 

2-0 17.பக்தி(வைராக்ய)சதகபதஉரைபொழிப்புரை 1--8 
18 
வைராக்கிய 
தீபம் 
. 
பத 
உரை 
- 
பொழிப்புரை 
, 
0-8 
19. 
சீடாசாரம்-பாலபோதிரிஉரை 

0-8 
20. 
கீதா 
சாரத் 
தாலாட்டு 
- 
குறிப் 
புரை 

0-4 21.பக்திசதகத்தோத்திரம்-தோத்திரப்பிரகாசஉரை 0-3 22.மார்கழித்திங்கள்பாராயணமஞ்சரி 

0-8 
23. 
மந்திரோபதேசம் 
. 
8 
மந்திரங்கள் 
உரை 
( 
கட்டாரி 
புச்சம் 
) 
0-4 24.தாந்திரீகத்வைதசைவகண்டநம்.(சூட்டுக்கோல் 1-0 25.வேதாந்தசாஸ்திரரத்நாவலி.9சேர்ந்தது 

3-0 26.பஞ்சதசிகவி0-10. 
27. 
வாசிட்டம் 
கவி 2-4 
28. 
விவேக 
சூடாமணி 
- 
அஞ்ஞ 
வதைப் 
பாணி 
கலி 
( 
கீதை 
கவி 
) 
1-0 
29. 
கீதாத் 
திரயம் 
( 
ஈசுவா 
கீதை 
. 
பகவற் 
கீதைபிர 

ரஹ்ம3-0 30.திருக்களர்வீரசேகாஞாததேசிகர்சரிதம்.வசநம்.1-0 
31. 
கைவல்ய 
நவநீதம் 
கவி 
0-9 
. 
32. 
ஈசுவா 
கீதை 
கவி 
( 
) 
-4 


3047 


வ 


ஸ்ரீ வியாச பகவான் 
சம்ஸ்கிருதத்தில் இயற்றிய 
ஸ்காந்தப் புராணத் துள்ள 

சூத சம்ஹிதையில் 
( சொரூபாநந்த சித்தி ) 
பிரஹ் ம கீதை . 


இஃது 

றும் பூ தூர் 
ஸ்ரீ தத்துவ சாய ஸ்வாமிகளால் 
தமிழில் செய்யுள் வடிவ மாக 

மொழிபெயர்க்கப்பட்டு , 

திருப் பூவண மடாதிபதி 
ஸ்ரீ காசிகாநந்த ஞாநாசார்ய ஸ்வாமிகள் 

அவர்களால் 
மதுரை , கருணாங்தி பிரசில் பதிப்பிக்கப்பட்டது . 
காப்பிரைட் ) 

1958 ( விலை ரூ.1 


முக வுரை . 

- * 


மக்கள் யாக்கையைப் பெற்ற ஜீவர்கள் , பந்தம் 
நீங்கி முத்தி பெற வேண்டும் என்னும் கருணையினால் , 
ஸ்ரீ வியாச பகவான் 18 புராணங்களைச் செய்தனர் . 
பின்னர் உப புராணம் பதினெட்டுச் செய்தார்கள் . 
உபபுராணத்தில் அடங்கியது , ஒரு லக்ஷம் சுலோகம் 
உடையதாய் , ஆறு சம்ஹிதை உடைய தாய் , உள்ள 
ஸ்காந்தம் என்னும் புராணமாம் . அதன் கண் , சூத 
சம்ஹிதை என ஒரு சம்ஹிதை இருக்கின்றது . அதில் , 
யஞ்ஞ வைபவ கண்டம் என ஒருகண்டம் இருக் 
கிறது அதனுள் பிரஹ்ம கீதை என 12 அத்தியாயத் 
தில் 1055 சுலோகத்தில் பிரஹ்மா தேவர்கட் 
குபதேசித்ததாக ஒரு நூல் இருக்கின்றது . அவை 
பூராவும் வேதப் பொருளை விளக்குவன ஆம் . 


இந்தச் சூத சம்ஹிதையில் வியாச பகவானது 
அபிப்பிராயம் யாவும் சூத முநிவரரால் விளக்கப் 
பட்டிருக்கின்றது என கூறப்படுகின்றது . 


முக வுரை . 


3 


இந்தச் சூத சம்ஹிதையை , சிவ அவதார ஜகத் 
குரு ஸ்ரீசங்கராச்சார்ய ஸ்வாமிகள் வியாச பகவானது 
உள்ளக்கிடக்கையை அறிந்து கொள்ளும் பொருட்டுப் 
பதிணென் முறை மீண்டும் மீண்டும் பார்த்தார்கள் 
என்று சொல்லப்பட்டிருக்கின்றது . 


இவ் வித அருமை வாய்ந்த பிரஸ்ம கீதை 
என்னும் நூலை , இறும்பூதூரில் சமாதி யுற்றிலங்கும் 
ஸ்ரீ தத்துவ ராய ஸ்வாமிகள் 547 கவிகளில் தமிழில் 
மொழி பெயர்த்திருக்கின்றார்கள் . இதனை தமிழில் 
இயற்றி முந்நூறு வருடங்கட்குமேல் இருக்கலாம் . 

இத் தமிழ்க் கவிக்கு , கோடக நல்லூர் சுந்தர 
சுவாமிகள் ஓர் உரையும் , சிதம்பரம் ஸ்ரீ பொன் 
னம்பல ஞாந தேசிக ஸ்வாமிகளவர்கள் வியாக்யாக 
ரூப ஓர் உரையும் செய்திருக்கின்றார்கள் . 
இக் கவியினை மட்டும் படிப்பவர்கட்கு உபயோக 
மாகும் பொருட்டு டப்ள் கிரௌன் 132 பேஜ் 
சைசில் சிறிதாகப் பாக்கட்டில் வைத்துக் 
கொள்ளும்படியாக அச்சிட்டிருக்கின்றோம் 

திருப்பூவணம் , வேதாந்த மடம் . 


எண் 


பிரஹ்ம கீதை பெயர் 


கவி சுலோ 


1. தேவர்கள் பிரஹ்மாவைத் தரிசித்து 

வேத அர்த்தம் வினவும் 

அத்தியாயம் 39 60 
2. ஐதரேய உபநிஷதார்த்தை 

உரைக்கும் அத்தியாயம் 22 60 
3. ஐதரேய உபநிஷதார்த்த சேஷமும் , 

தைத்கிரீய உபநிஷதார்த்தம் 

உரைக்கும் அத்தியாயம் 48 118 
4. கேந உபநிஷதார்த்தம் உரைக்கும் 

அத்தியாயம் 65 154 
5. சாந்தோக்கிய உபநிஷதத்தின் 
ஆறாம் அத்தியாயம் அர்த்தத்தை 

உரைக்கும் அத்தியாயம் 140 196 
6. சாந்தோக்கிய உபநிஷத தாத்பரியம் 

உரைக்கும் அத்தியாயம் 30 58 
7. முண்டக உபநிஷதார்த்தம் 

உரைக்கும் அத்தியாயம் 46 95 
8. கைவல்ய உபநிஷதார்த்தம் 

உரைக்கும் அத்தியாயம் 30 55 


எண் 


பிரஹ்ம கீதை பெயர் 


கவி சுலோ 


9 


பிரஹ காரண்ய உபநிஷதத்தில் , 
மைத்திரேயப் பிராமணம் உரைக்கும் 

அத்தியாயம் 20 57 
10. பிரஹதாரண்ய உபநிஷதத்தில் , 

உஷஸ்த்தங் கார்கி அந்தரியாமிப் 
பிராஹ்மணங்களின் அர்த்தம் 

உரைக்கும் அத்தியாயம் 27 56 
11. கடவல்லி , சுவேதாசுவதர 
உபநிஷதங்களின் அர்த்தம் உரைக்கும் 

அத்தியாயம் 43 72 
12. முன் சொலிய உபசிஷதங்களின் 
அர்த்தத்தை தொகுத்து உரைக்கும் 

அத்தியாயம் 37 77 


ஆக கவி சுலோகம் 547 1058 


சிவமயம் 


பிரம கீதை 
547 பாக்களின் தலைப்புக் கவி -14 . 

14 சீர் ஆசிரிய விருத்தம் . 


1. சொல் - இரவி கண் - முன்னை நித்த - மயல் தானா 
மன் வான் - சந்தே அன்பி , தாதா - சூதனா வேத - இன் 
மறை பண்டு பாவ - சக ஐம் - இந்து வளமா- பூர்ண , 
பல் -சித்தி வெடி- மேவி மத்த - கற்பக ஆர நித்த - தம 
கஞ்ச ன - அழுத் பரம - அடை அகி- வேத தோத் - ஈச 
அன்-பத்தி யா - முப்பா னொன்ப தாகும் , துல் - மறை 
கள் சிந் அந்த பர வானி தத் - காத வான் - பொருள் 
வேத மோதி - சொல்லுறா கனவிற்கற் போதக்கண் 
கனவிற்கண் வேதநெறி தண்ணி வேதம் , அல்- மைய 
காது- தருமம் முன்னை துட்டறா அவத்த இருபத்தி 
ரண்டாம் - அமர் ஐதரேய உப நிஷதார்த்தம் உரை 
அத்தி யாயமிரண் டாவ தோவே . 


2 . 

ஓவ - மூன் றாவது தற்பர சான்ற உலகெலாம் 
பானரு உலகு தொல்லை ஓது நெறி நிகிலலோ தெரி - 
விலா அன்றிய நு ஆதலால் சிலவர் தாமி , வாவ - யா 


பரம கிதை . 


7 ) 


தையு - பிர மன் - ஏனை மையலொன் அந்த அஞ் ஞான 
மாயா வாயுவென் பரமனா யாதொன்று அன்னிய 
சச்சிதானந்த இன்பம் , வீவ - யா தொரு தானெ 
வெளி- அங்கம் தந்தமள பருதிநெஞ்உருத்தி ரன்மான் 
விளம்பும்வா யாதொன்றின் அன்புறுகு செய்வான் 
செய் தாய்க்கு மவன் றான் - கடபட , ஆவ - மே ரும 
வான்மு வினைமிகுவி தீதெனும் பேதமாம் தனன 
தொளியால் - அயல் - அன்பின் உலகி அறை யும் கீதம் 
ஆதலால் நாற்பத்தெட் டேபின் சதுவே . 


3 . சது - வான்றொ தானேயுள் நாவுரை இந்தியம் 
தன்னில் - வாக் வாக்கு ஆன - தனக்கு -பித் தாஞான 
தர்க்க - நோக் குறா-விச்சை ஆதலான் ஆதல் வேறில் , 
அது - ஓது இந்தப்ப இந்தவா தங்களி - தன் னில் - 

தத்வ எப்ப அன்னியமா பேதமும் 
எப்பொருளு பெருமை இது வே - ஐயன் 
சாற்றி , புது- பரம சத - தேவ கல - திருவ இய-அனலன் 
அத்தனங் அவன தியல்பை - புரந்தரன் அங்கவே 
உமை- தன்னை அத்தன் - அன் றுமால் -சம்பு ஒழிவி 
மொழியும் , இது - ஓதி செப்பி -பர கதி - ஆதல் சாக்கி - பர 


ஒருகா 


உவமை 


8 


பிரஹ்ம கீதை. 


ஆரணத் தொல்லை நல்வி - ஈசனா ஒப்ப - சதுர் ஏறு-ஆ 
தல் -ஓதி சுரரிலுத் தமரே சாந்தோ 


4. சாந்தோக்கி யம் ஐந்தா வது அர்த்தம் மறை 
யாதொன் மண் - உலக காரிய மெல்லாம் சத்தாயே 
காரண சத்தைதான் சத்தையில் லாத - கா ரணசத் 
தையே ஈந்து -சத் தாய்க்கொண்டே காரியம் இன்ன 
தோர் இதற்கு நீர் கார 

ணத்தோ இரண்டுக்கும் 
உண்மையில் எல்லாவி காரணம ஆமென்றெ கூறும் 
பொருள் காந்து - அயல் பேதந்நெறி மண்ணும்வனை 
வனைகின்ற வன் தோன்ற லால சித்து காரணமே 
உண்மைசித் அறியாதார் அசத்துத்தன் அசத்தின் 
கண் அசத்தின் றன்சத் , தாந்து - அசத்துத்தன்சத் 
பூதத்தால் எல்லாமுன் காலமுங்கன் பார்த்த பின் முன் 
தன்மாத்தி அறியாமை ஈசனாம் அனலினில் ஆதித்தன் 
அறிவொ டு - அப . 


5 . 


அப - பூதம் ஊனிந்தி ஊானாதி கடையப்ப 
அன்னத்தா நிறை -தே கேந்தி - அப்போது ஆதலால் 
காண்பவன நீ யென்கி சொல்லிய உடம்பா தற்ப , 
துப-அதுவென் தத்துவம் இப்படியன் அறியாமை 


பிரஹ்ம கீதை 


9 


நோக்குமிட பிரமா அறியா - தோன்றுகூட் உருவமா 
அன்னியத் பின்னமென் பாராத எல்லா மஞ்ஞா, 
பப இப்ப கேட்பவன் இத்தாலி சுகமொடு எல்லாம் 
பொய் ஓது கின்ற பரமாயுள் சாதனம் சகமொடுச் 
ஈசன்ச இத்தன்மை எப்ப டிப்பொ , செப - யாதொ 
ருபடியில் யாதொரு படியினால் எப்படிப் பூத போதம் 
சிவனிதுவன் எல்லாமு எப்பொருள் சகரூப ஆனதா 
பிறப்பி ஆதி . 

6 . ஆதி - ஈ சன்றனருள் சுத்தமா சிவனேயுள் 
ஆதரமு பத்த ராயுள் - அன்பராய் இவ்வணம் 
அப்பொழுது நீடொளி அளவிலா நித்த ராயுள் , 
ஊதி - கடு கியுமுயர் வானவர் அன்பிலம் தலையினால் 

னார்சி - உவமையோ சத்தியம் உலகம்யா - 
அப்பாலா பூதமா கூறு மோசை நாதி - தோன் பாடும் 
அள வை - தேவர் கரண -நாதம் - யாதொன் யாதின் - 
அகமெ-நானே- இப் பொருள் பாச மோ - சாந்தம் 
உலகம் -தேவர்க்கு - மே லாய பேரா , யாதி - அரியும் 
அயனும் மாநுடர் தானாகும் யாவனொரு அருளி 
னால்யா யாவரொரு வர் -- தன்னி லே -- எல்லாப் 
பொருட்குமேல் நூற்று நாற்பத்துப் பாவே . 


10 


பிரஹ்ம கீதை . 


7 . 


பாவ - ஆ 

றாவது சாந்தோக்ய தாற்பரியம் 
பங்கய புகல தெரிவி - பகர் அறிவின் அளவில் - இல 
தெனு-மெய்யின் பொற்பொ -விதம் சுழுத்தி இது 
பரம்ப ஆதல் , தேவ - செப் பிய- தற்ப உடம் - அப்ப 
இந்தம பின் னக - உளவா சிவனே பரையா - திவகரன் 
புரண - ஆ கம -நானும் எறிக - ஓ தலு - இதச திண்ணி 
தாக , காவ - பா முப்பதே ஏழாவ தாம்முண்ட கம் 
நீண்ட எப்பொ இங்கு - காண-சிலந்தியு- பன்னு யாது 
அக்கர - கரும தொலை - சுருதி எங்கும் அங்கி , ஈவ - 

-அர்க் 
கன்- மெய்ம்மை வரக் மருவி அக்க- தா ரம் - அரணி 
பரம்பொர் - இதயம் இலங்க -ஓ ரொளி - இந்த தற்பரன் 
பன்னு மறை திதமா-சின் மயமா - கும்மே . 


8. கும்- பாவ உடம்- எப்ப சீவன் -வே தம் வாக்கி 
அருளி - எத் தைப்பெ எண்ணி - கூ - அயர்ச் இப்பரம் 
அந்த - வீ டிலா - மிக்க சோகமோ அச்ச மாகி , மும் 
பாக்கள் நாற்பதா றே எட்டா வது - கைவல் லிய 
அர்த்தம் நனிவே ஈசன் -முத்தியின் திரமாம தக்கஞா 
பத்தியால் உரியநால் தெரிவ ரியசிற் , மம் - ஒழந் 
ததொ- இன்ன தாக்கரும் உறங்குமவ் சொல்லிடும் 


பிரஹ்ம கீதை. 


11 


ஆதலால - மாலுறா புறங்கண்மூன் விழுமிதா சீவனன் 
இந்தப்பு ஈன மாகி , செம் - நீயென் ஆதரத் முகலுமுப் 
அணுவினுக் கண்ணுஞ்செ ஓது வேதம் சிறப்புடை 
எனையொழி கைவல்லிய பண்டை நான் முப்பதே 
கவிகள் ஒரே . 


9. ஓர் - ஒன்ப தாவது பிரகதா ரணிய பொருள் 
துன்பமா ஈசனுக்கு - உயர் - வேதி யார் - மத்த பின்ன 
அல் லா மறை அத்துவித வேத மாக , ஊர்-கிருமி 
உள்ளபே ஆதலால் வேதநூல் கனகமத பலவ தேசி - 
ஒழிவிலா இப்படி உரையாடு இருபதே மயித்ரேய 
பிராம ணார்த்தம் , ஏர் - பத்தாவது - பிரக தாரணிய 
அந்தர்யா மிப்ராமணார்த்தம் நாத - எப்பொ- இந்தப் 
உடம் வினவு -பாரிலே - அந்தர் அரசாகி உருத்தி 
ரவுல , மேர் - உடைய காண்டல்-சித் தம பின்ன 
இது - தற்ப நிலை - பூத குறி -சத்தி வேள் - மெய் - மேவு 
மாயதே சிக - ஆதல் ஒருவரால் இருபத்து ஏழு கலியே . 
10. கவி-பதினொ ராவது கடவல்லி 

ராவது கடவல்லி சுவேதாசு 
வதர உப நிஷத அர்த்தம்- கா பன்னு குகை தருமா 
அந்தப்ப பொன்ற அண்ணிய- நின்று இகழு , ஏய , 


12 


பிரஹ்ம கீதை . 


பிவி - தேசின் மோக- வருத் தம்பொருந்த் அருள - இந் 
தியபுருடன் வாக் ப ரப்பி - பேதம் - சுத் தப்ப -மூன் 
றாகி -பர மிக -வன்னி எல்லாம்வ யாவன் இதுவ , 
சுவி - அரச எச்ச - உண் ஒருவர் -முப் பத்தொன்று 
கடவல்லி பின் - அ தெனொடு - சுவேதாசு வதரம் - வித் 
தம - மெய்ய பெரியதா அறிவனு நாசம் ஈசன் . அவி 
மேவி தீமரம் உலத் - ஆகு மிக்க சித் அரியமா பன்னி 
ரண்டு ஆகக் - கட வல்லி - சுவே தாசுவத ரம்மொத்தம் 
நாற்பத்து மூன்று பன்னே . 


11 . பன்னிரண் டாவது முன் சொல்லிய உபநிஷ 
தங்களின் மொத்த அர்த்தம் - பா - வகுத் பாடுகின் 
மாசதில் பத்தியால் ஊனிலொரு செறிவா யெங்கும் , 
அன்- அடைய மாயையென் யாதொரு ஆகையால் 
மெய்யை நா யாதொ ருபடி அப்படி அம்பிகா 
ஞானமா நேசநெஞ் தேசிகன் அருவெ னுமம , புன் 
உறுவ இந்தவி உண்டுபோற் காட்சியை வருபிறப் 
பறவே எல்லாம் போ தவடி ஆதிவே தேவரும் 
போற்றியே மாலுமவ் தெரியி லந்த , பின் - அமையா 
தொல்லைவே பரமமா பிரமனா மாலுமா உத்தம 
இனி - பிரமகீ தைச் செய்யுள் ஆகமொத் தம்பகரின் 
ஐந்நூற்று நாற்பத் தேழே . 


பிரஹ் ம கீதை . 


பாயிரம் . 


இரவியு மதியும் வானும் வாயுவு மனலு மப்பு . 
முரவிய மண்ணு மற்றை யுணர்பவன் றானு மாகிப் , 
பரவிடுங் கரணம் பன்னான் காயுமன் றாயு நின்றே , 
யுரைமா மிறந்து ளோங்கு மொளியினை வணங்கல் 
செய்வாம் . 

1 


கண்முதற் புலன்க ளந்தக் கரணங்கள் விளங்கு 
மெத்தாற் , றண்மதி யருக்க னங்கி தாரகை விளங்கு 
மெத்தல் , விண் முதற் பூத மியாவும் விளங்கிடு 
மெத்தா லந்த , வுண்மையைச் சிவப்பிர காச வொளி 
யினை யுளத்துள் வைப்பாம் . 


2 


முன்னை நற் சுருதி யோதி முடிவுறற் கரியதாக , 
வின்னமத் தேவர் மூவ ரெய்து தற் கிடரே மேவத் 
தன்னையிப் படியே காணத் தாளளித் தெனக்கோர் 
வார்த்தை , சொன்ன நற் சொரூபா நந்தச் சோதி 
யைத் தொழுதல் செய்வாம் . 


3 


14 


பிரஹ்ம கீதை , 


நித்த னிர்க்குண னின்மல னீடொளிச் 
சுத்த னே கன்சுருதித்தொ டர்பிலா 
னத்த னென்னையு மாண்டவ ருளினன் 
றத்து வன்றிருத் தாளைவ ணங்குவாம் . 


4 


மயலில் வானவர் கேட்பம யக்கற 
வயன்மு னாட்சொன வாரணத் துட்பொரு 
ளியலு மாசொரூ பாநந்தச் சித்தியென் 
பெயரி னற்றமி மாலிங்குப் பேசுவாம் . 


5 


தானா காதி யாவையுமாந் தன்மைத் தாய வொரு 
பொருளை , யூனா மென்றன் வாக்கதனா லுண்மை 
யறிய வுரைத்திடுதன் , மாநா கந்தான் மலர் தலையில் 
வையந் தரிப்ப மற்றது போற் . பூநா கந்தான் 
பொறுப்பனெ னும் புன்சொற் போலும் புகலுங் 
கால் . 

6 


மன்னிய கமலத் தோன்றாள் வானவர் வணங்கி 
யெல்லாம் , பன்னரு மறைய ருத்தம் பகரென வினவு 
மாறு , முன்ன தின் மொழிந்து பின்னர் முளரியங் 
தவிசின் மேலோ , னின்னிய லிருக்கி லைத ரேயம் 


பாயிரம் , 


15 


தியம்பு மாறும் . 


7 


வான்றான் முதலா மானத்துலகும் வானோர் 
முதலாம் வருபிறப்பு , மீன்றா னிருக்கிற் றைத்திரிய 
மியம்பும் பரிசை யியம்புவார் , மூன்றா மோத்தி 
லுரைத்தாதி மூலப் பிரமந் தனைத் தேடச் , சான்றார் 
சொன்ன நெறியைவிடாச் சதுர்த்தத் தாலே 
சாற்றியபின் . 


8 


சந்தோகத்திற் சட்டந்தா னுரைக்கும் பரிசைச் 
சதுர்முகத்தோ , னைந்தா மோத்தி லுரைத்தாறி 
லேழு மெட்டு மாங்கறைந்தான் , மைந்தார் முண்டங் 
கைவலிய மறையின் பொருளை வையமெலாங் , 
தந்தான் சத்த மத்தாலு மட்ட மத்துஞ் சாற்றிய 
பின் . 

9 


அன்பினா லகில லோகம் படைத்தவ னமரர் 
தங்கட் , கின்பமா ரணுபி ரகதா ரணத்திசை மயித்ரி 
யத்தை , யொன்பதா லுரைத்துப் பத்தா லுடத்த 
முங் கார்க்கி தானும் , பின்பதா யந்த ரியாமிப் 
பிராமண விடயம் பேசி . 

10 


16 


பிரஹ்ம கீதை . 


தாதா வேகா தசந்தன்னிற் றக்கோர் சொல்லுங் 
கடவல்லி . 

சுவேதா சுவதர மெடுத்து ரைத்துச் 
சொன்ன தெல்லாந் தொகுத்தொன்றாய்த் , தூய்தா 
யருளிச் செய்தத்தி னீறா றோத்தாற் சொல்லின்பப் , 
போதா லயத்தோன் புகன்றபொரு ளியானுந் 
தமிழாற் புகல்கின்றேன் . 


11 


பாயிரம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் - 11 


பிரஹ்ம ஸ்துதி . 
1. தேவர்கள் பிரஹ்மாவைத் 
தரிசித்து வேதார்த்தம் 
வினவும் அத்தியாயம் . 


சூதனா முநியை நோக்கித் தொல்லைமா முநிவர் 
சொல்வார் . மாதவா வினவிற் றெல்லாம் வகுத்து நீ 
தொகுத்துச் சொன்னா, யாதி நான் முகத்தோன் 
கீதை யறியவா தரித்தோ மின் றன் , றோதிமா முங்க 
ளெல்லா மீளவு முரைக்க லுற்றார் . 


1 


வேதநூ றெரிந்தோ னாலே விஞ்சையும் 
விளங்கப் பெற்றா, யாதலா லியாது முன்னா லறியலா 
காத தில்லை , மேதையான் மிக்கா யெங்கண் 
மேலுனக் கன்புண் டாகி , லோது வாய் போதோன் 
சொன்ன வுபநிடப் பொருளை யென்றார் . 

2 


இன்ன பரிசை முநிவரெல்லா மியம்பக் கேட்டங் 
கிமையவர் கண் , முன்ன மொருநான் மறையோதி 
முடிந்த பொருளோர்ந் துணராம , லன்ன 
மிசையோன் றனைக்கேட்ப வண்டத் தவர்கட் 


18 


பிரஹ்ம கீதை . 


கவனருளாற் , சொன்ன பரிசைக் கேளுமெனச் சூதன் 
சொல்லத் தொடங்கினனால் . 

3 


பண்டொரு கற்பந் தன்னிற் பழமறைப் 
பொருளை யெல்லா , வண்டருங் கூடி யாய்ந்தங் 
கறியலா காமை யாலே , யெண்டரு மாதவத்தை 
யெய்தியே யிதனைக் கேட்பப் , புண்டரீ கத்தில் 
வாழும் புனிதனை நோக்கிப் போனார் . 

4 
பாவவே ரறுக்கும் தீர்த்தமென் றெண்ணப் 
பட்டன யாவையும் பரப்பித் , தேவரோ டியக்க 
ரரக்கர்கந் தருவர் சித்தர்சாத் தியர்களுஞ் செறிந்து , 
நாவினா லறியு மறுவகைப் பட்ட விரதமு நலம்பெற 
வுடைத்தா, யோவிலா தொழுகு மருவிக ளுடைத்தா 
யொருபொரு ளொழிவற வுடைத்தாய் . 

5 


சகல யோகிகளு மேவவினி தான தனிசேர் 
குகைகள் கோடிபல கூடியுள கோடி பலவாஞ் 
சிகர மேவுநவ மாமணிகள் சிந்தி யுளதாய் 
நிகரி லாமனிகழ் மேருகிரி நீண்முடியின் மேல் . 


6 


ஐம்பதிற் றிரட்டி யோசனை நீளத் தைம்பதிற் 


1 - வேதார்த்தம் வினவல் . 


19 


றிரட்டியே யகன்று , கம்பநற் கரியை முதல்வரு 
மிருகக் கணங்களாலாகுலங் கனத்துச் , செம்பொருள் 
கொழிக்குத் தீர்த்திகை யுடைத்தாய்த் திரண்டபுள் 
ளினங்களு முடைத்தாய்ப் , பைம்பொழிற் செழுந்தே 
னருந்திய வறுகாற் பறவையி னொலியினாற் பரப்பி . 7 


இந்து பாநுவென் றிருவரு நிலவினோ டிள 
வெயிற் பாரிப்பக் , கொந்து பாய்தரு சோலையின் 
கிழங்குகாய் கொழுங்கனி வழங்கத்தண் , சந்த நாடவி 
புகுந்து வண் டுலவு தண் டாமரைத் தடந்தோய்ந்து , 
மந்த மாருதந் திரிதரு பிரமமா வாமுள ததன் 
கண்ணே . 


8 


வளமாமதி லொன்பதோ டெண்பது வாசலாகி , 
யிளநாயிறு போலவி ளங்கியி லங்குமொள்வாள் . 
வளைநேமிகொ டுஞ்சிலை தண்டும் முக்கள்வல்லோ , 
ரளவோ தவி லாதவர் காப்புடைத் தாகியெங்கும் . 9 


பூரண கும்ப மெங்கணு நிறைத்துப் பொன் 
றிகழ் நித்திலம் புணர்ந்த , தோரண முயர்த்துத் 
தூய்மலர் துதைந்த சுகந்தமா லைகள் பல தூக்கி , 


20 


பிரஹ்ம கீதை . 


யேரணி தீப மேற்றியெம் மருங்கு மேழிசை யாழி 
லெங் கெங்கும் . வாரணி கொங்கை மடந்தையர் பாடு 
மாடமாளிகைவரம் பிலதாய் . 

10 


சித்திர மமைத்த பித்திகோ டிகளாற் சீர்பெற 
விளங்கிமா ணிக்க , வுத்திரம் வயிரப் போதிகை பவள 
வொளிமணித் தூணிரை பொதிந்து , நித்திலத் தாம 
மெங்கணுந் தூக்கி நித்தில விதாநமே யெங்கும் , 
வித்தரித் தோங்கி வியனெடுங் கொடிகள் விண்ணள 
வெறிந்துமீண் டுளதாய் . 


11 


வெடிபட வுச்ச மந்தமத் திமமாய் விளங்குகா 
களவொலி யொருசா , ரிடிபடு முரச முழக்கொலி 
யொருசா ரியம்புவாச் சியவொலி யொருசார் . 
வடிவுடை மகளிர் கூத்தொலி யொருசார் மறையவ 
ரோத்தொலி யொருசார் . முடிவறு மிருதி புராணவா 
கமங்கண் மொகுமொகென் றெழுமொலி யொருசார் . 


மேவிய சகலா கமங்களின் பொருளும் விருப்புட 
னாய்பவ ரொருசார் . காவிய மென்னும் கனியினை 
நுகர்ந்து களித்திடு முளத்தவ ரொருசா , ராவியோ 


1 - வேதார்த்தம் வினவல் . 


21 


டாக்கை யுறவறி விருநா லங்கத்து யோகிய ரொருசா 
ரோவியம் போல விருந்துணர் விறந்த வுணர்வு 
கொண் டுறங்கின ரொருசார் . 

13 


மத்தநற் களிறும் வயிரநற் றேரும் வாசியும் 
வரம்பில தாகி , யத்திரத் தாலுஞ் சத்திரத் தாலு 
மளவறு வீரர்காப் புடைத்தாய் , மெய்த்தவர்க் 
கெளிதா யல்லவர்க் கரிதாய் வேண்டிய பொருளெலா 
மீ ண்டி , யித்தகைத் தான விடத்திலா யிரக்கா 
லிலங்கிய விரத்தமண் டபத்தே 

14 
கற்பக தருவு மகரதோ ரணமுங் கவின்பெற 
வமைத்துள தாகி , யற்புத மான வரிமுகத் தறுகா 
லாசநத் தம்பஞ்சி யணை மேற் , சொற்பத வடிவாந் 
தோகையோ டெல்லாப் பொருளுமாய் விளங்கிய 
தோன்ற . லுற்பவ மறுப்பா னாகவீற் றிருந்தா 
னும்பருங் கோயிலுட் புகுந்தார் . 

15 


ஆரமணி குண்டலமொ டாழிகட கங்கே 
யூரமபி டேகமுத லொப்பனைக ளுஞ்செய் 
தாரமகி னாபிபனி நீரொடள வுங்கர்ப் 
பூரமது கொண்டு திரு மேனிநனி பூசி . 


16 


22 


பிரஹ்ம கீதை . 


நித்த மான தன் னொளியினா லனைத்தையு 
நிகழ்த்து நின் மலனோட , வைத்த செம்பொ னிற்றிகழ் 
திரு மேனியின் மாலிகை பலசாத்தி , யுத்த ரீகம்வெண் 
ணெக்ஞோ பந்திக முதரபந் தநத்தோடு , சுத்த 
மான வெண் கலிங்கமுஞ் சாத்திநற் சுராசுரர் 
தொழுதேத்த. 

17 


தமத்தை யப்புறங் கடந்து நின் றறிவுறு சான்ற 
தாய் மதனெல்லா , மமைத்தொ ருத்தரா லமைத் 
திடப் படாதுள வமூலனா யிருப்பானை , யிமைத்தி 
டப்படா விழியினா லிமையவ ரியாவருங் கண்டிந்தச் , 
சுமைக்கிளைத்தன மென்பவர் போலவன் றுணையடி 
தனில் வீழ்ந்தார் . 

18 


கஞ்ச நற்கழல் பணிந்தம லனைமிகக் கண்டுகண் 
களிகூர்ந்து . மஞ்செ னச்சொரி தரமயிர்ப் புளகிதம் 
வரமகிழ்ச் சியினோடு . நெஞ்ச நெக்குக நிமலரா 
யவாவெலா நீங்கிநீண் முடிமேலே , யஞ்ச லித்தகை 
யினர்களா யாநந்த வாரியிற் படிந்தாடி . 

19 


அழுத்த மிக்கதி பத்தி யாலவ சத்த ராயுள 


1 - வேதார்த்தம் வினவல் . 


23 


வண்டர் தங் , குழுப்பு விக்கண்வி முந்து மீளவெ 
முந்து தங்கள் ரல்களும் , தழுத்த ழுத்தெம துற்ப 
வங்கட விர்க்கை யேதக வென்று தாம் , வழுத்த 
வுற்றனர் வல்ல வாமறை சொன்ன வாறு தம் 
வாய்மையால் . 

20 


பரம ஞாநமாம் பாற்கடல் பண்ணிய பரமனே 
யடியோற்றி , கரத லாமல கத்தினேர் பரவொளி 
காட்டிடுங் கழல் போற்றி , யொருப ராபர மன்றி 
யொருவனு மாகிய வொளி போற்றி , பிரம்ம நாரண 
சங்கர போற்றியெம் பெருமநின் பதம் போற்றி . 21 


அடைய நீயறிந் தொருவரர் லுன்னையிங் கறிவரி 
யாய்போற்றி , தொடைய தாமுல கனைத்தையும் 
தரித்தொரு துவக்கறு சுடர் போற்றி , முடிவு மாதி 
யுங் கண்டுநீ முதன் முடி வின்றிய முதல் போற்றி , 
வடிவி யாவையு முடையையா யுனக்கொரு வடிவிலா 
தாய்போற்றி . 

22 


அகில மாயகி லத்தினுக் கதிபனா யகிலமு 
மொன்றின்றி , நிகழு ஞாநமா நிமலனே போற்றி நீ 


24 


பிரஹ்ம கீதை , 


நினைத்திடு மிடமெல்லா , முகம தாயொரு முகமுனக் 

ன் றியே யிருக்கு நான் முகபோற்றி , திகழு 
முன்னொளி யாற்றிகழ்ந் திலங்கிய சிந்மய 
வொளிபோற்றி . 

23 
வேத மோதிய விமலனே போற்றிவே தாந்த 
மெய்ப் பொருள் போற்றி , காது மாபிற விக்கடல் 
கடத்துநின் கழலிணைப் புணை போற்றி , சாதலான 
தும் பிறப்புமற் றிருந்துள சம்புவே கழல் போற்றி , 
யேது மாயினாய் போற்றியோ ரளவிலா வின்பமே 
கழல் போற்றி . 

24 
தோத்தி ரஞ்செயப் படுபவ னாகியத் தோத்திரந் 
தானாகி , யேத்தி நிற்பவ னாகியே யிருந்துள விறை 
வனே கழல் போற்றி . காத்தி ரந்தனை யெடா வகை 
மெய்யினைக் காணவே நினைவோர்க்கு , நேத்தி ரங் 
கொடுத் தருளியங் கவர் துயர் நீக்குநின் மலபோற்றி . 

ஈசனுக் கன்பரானார்க் கன்பனா மிறைவ போற்றி 
நாசமற் றிருப்பாய் போற்றி நாரணற் கினியாய் 
போற்றி , யாசையற் றவர்க்கு ஞாந மருளுவாய் 
போற்றி யல்லாப் , பாசமுற் றவரை வெய்ய பவத் 


1 - வேதார்த்தம் வினவல் . 


25 


திடும் பகைவ போற்றி 


26 


அண்டருக் கதிப ராலு மறிந்திடற் கரியாய் 
போற்றி , பண்டுடைப் புவா மெல்லாம் படைத்திடும் 
பரனே போற்றி , கண்டிடப் படாதே யெல்லாங் 
கண்டிருக் கின்றாய் போற்றி , புண்டரீகத்தில் வாழும் 
புனிதனே போற்றி போற்றி . 

27 


பத்தியா லிமையோ ரிங்ஙன் பங்கயத் தவனைப் 
போற்றிச் சுத்தவே தங்க ளோதித் துணிந்தமெய்ப் 
பொருளை யெங்கட் , கத்தனே யருள்செய் கென்ன 
வவர்களா தரத்தைக் கண்டே புத்தியாற் போதோ 
னுண்மைப் பொருளையே புகல லுற்றான் . 


28 


1 - தேவர்கள் பிரஹ்மாவைத் தரிசித்து 
வேதார்த்தம் வினவும் அத்தியாய முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் - 39 . 


வேதார்த்த விசாாம் . 
2. ஐதரேய உபநிஷதார்த்தத்தை 

உரைக்கும் அத்தியாயம் . 


மறைக ளோது பொரு டன்னை யெவ்வழியி னாலு 
மெக்கலையும் வல்லரா , மறிஞ ராலுமறை யப்ப 
டாதறிய வாதரிக்குமிகு மன்பினீர் , செறித லால தனை 
நான்வி ளங்கவுரை செய்ய வொன்றுபடு சிந்தையா, 
னெறிய தாகவிது கேண்மி னென்றயனு நேர்மை 
யான பொரு ளோதுவான் . 

1 


சிந்மாத் திரமா யுள்ள வெறுஞ் சிவனே திகழ்வா 
னியாதுக்கு , முன்மாத் திரமும் வேறில்லை முற்று 
மவனே மொழிவுற்ற , நன்மாத் திரமா யாந்மாவென் 
றுரைக்கு நாமத் தினையுடையான் , றன்மாத் திரமே 
யாகியவத் தன்மை யான சங்கரன்றான் . 


2 


அந்தத்துள த ன் சத்தியை யடைவுற்றுள 
தாமிச் , செந்துக்கள் செய் கருமந்திகழ் காலம்பரு 
வஞ்செய் . தெந்தப்பொருள் களுமாக்குவ னெனவே 
யிறை யுன்னாப் , பந்தப்பட முன் போற்பல வுலகங் 
கள்ப டைத்தான் . 


3 


2 - ஐதரேய உபநிஷதார்த்தம் . 


27 


பரமன்செய லறியாதுபடைத்தானுல கெல்லா , 
மரனென்பவ ரரியென்பவ ரயனென்பவர் சிலரிங் , 
திரனென்பவன் முதற்றேவர்கள் செயலென்பவர் 
சடமா , மருவுங்குண வடிவென்பவ ரணுவென்பவர் 
மயலால் , 

4 


வானிலா வோசையென்பர் வந்தொரு கணத்திற் 
றோன்றி , யானியாம் புந்தி யென்பா ரடையவுங் 
கெட்டு நின்ற , சூரிய மென்பார் பூதத் தொழிலெனச் 
சொல்லா நிற்பா , ரானவா றொருவ ராலன் றடையவு 
மியல்பே யென்பார் . 


5 


தத்தமா லான பெத்தவா தியர் தாந் தங்களிற் 
றாங்கடர்க் கங்கள் , கத்திடா நிற்கும் பரிசெலாஞ் 
சுருதி மிருதிகள் கருதிய தழிக்குஞ், சுத்தமா விருத்த 
மாகுமென் றேயென் றுணிவுதொல் பிறவியிற் சுழல் 
வார் , சித்தமானது போ யிவற்றிலே காதல் செய்யு 
முன் செய்த தீ வினையால் . 


6 


காதலாற் றத்தங் கடவுள ரருளாற் காலப்பா 
கத்தினா லறத்தாற் , போதரா தலினால் வேதவா 


28 


பிரஹ்ம கீதை , 


தத்தைப் பொருந்துவர் புகன்றவவ் வடைவே , 
வேதாவா தத்தை மேவுநல் வினையால் விருப்பினா 
லன்றிமே வினருஞ் , சாதலா னதுவும் பிறத்தலு 
மில்லாத் தற்பதந் தன்னையே சார்வார் . 

7 


வான் கரு தியமறை வழியை விட்டுமேற் 
றான் கருதுதல்சது ரன்று தன்கையிற் 
றேன்கமழ் திரளையைச் சிக்கிச் சந்தியாக் 
கூன்கையில் விழுந்துளி கொண்ட தன்மையே . 


8 


பொருள் கொண்ட மறைநின்று புகல்கின்ற 
துணரா , மருள் கொண்ட சமயங்கண் மதிகொண்டு 
கதியா , யருள் கொண்ட பரவின்ப மடைகின்ற 
வவர்போ , லிருள் கொண்டு பொருள் கண்ட வவரன்றி 
யிவரார் . 


வேதமோ தியதே மெய்ப்பொருண் மற்றைப் 
பொருளெலா மித்தையே வேத , மோதமே வுற்ற 
பொருளிரு வகையா மதனிலொன் றென்றுமுண் 
மையதாய்ப் , போதவா நந்த மாகிய சிவனாம் 


2 - ஐதரேய உபநிஷதார்த்தம் . 


29 


பொருளது மற்றதப் பொருளி, லேதமே வாமற் 
கற்பித மாகு மற்றத னியல்பையு மிசைப்பாம் . 10 


சொல்லுறா நின்ற கற்பிதப் பொருளிற் சொல்லள 
வுள்ளதா யுண்மைக் கில்லையா யிருக்குஞ் 

சில 
பொருள் சொலவு மில்லையாஞ் சிலபொரு ளவைதா , 
னெல்லை தீர் வானா திகளுஞ்சுத் திகையி லிரசதா 
திகளுமா முன்னைத் , தொல்லையாம் பொருளுங் 
கற்பிதத் துண்மைப் பொருளையுஞ் சொல்லு நற் 

11 


சுருதி . 


கனவிற் கற்பிதப் பொருள் போல் வாதக் 
கலக்கங்க , ணனவிற் கற்பிதப் பொருளை நவிலா 
ரினியச்சிற் , கனவத்துவிதத் தினையென் கண்ணுற் 
றவர் கண்ணாற் , சொனவத் தகமு மெய்யே மெய்யிற் 
றோன்றாதே . 

12 


போதக் கண்ணிற் பூதம் பொய்யே மெய் 
யேயாம் , பேதக் கடகுட்டியமா நிகழ்விற் பேதந்தா , 
னோதப் படுசுத் திகைவெள் ளியின்மெய் யுணர் 


30 


பிரஹ்ம கீதை . 


காலஞ், சேதப் படுமக் கனவிற் பெரிதம் திட 
முண்டோ . 

13 


கனவிற் கண்ட பொருணனவிற் காணும் 
பொருளைக் காட்டலா , னினையிற் சமய நெறிவேத 
நெறிக்கு நிமித்த மாநினைமின் , வினவிற் சமய வெறி 
விட்டு மேலாம் வேத நெறிநின்றோன் . பினையச் 
சமயத் தவர்க்குறுகிற் பிராயச் சித்தஞ் செய் 
வேண்டும் . 

14 


தண்ணிய சமயிக டங்கள் பந்தியி 
லுண்ணுத லவங்களோ டுறவு பண்ணுதல் 
புண்ணிய மறிந்திடப் புகுதல் செய்திடிற் 
பண்ணுக சாந்திரா யணம்ப கர்ந்தவா . 


15 


வேதஞ்சொன படியொழிய வேறுஞ்சில கலை 
களினை , யோ துந்திற மருவிமறை யோதுஞ்சிவ 
னிருகமலப் , பாதந்தொழ நினைவிலர்கள் பாசண்டிக 
ளெனவறிக , தீதொன்றிய வவர்களொடு சேருங்கலர் 
களுமவர்கள் . 

16 


2 - ஐதரேய உபநிஷதார்த்தம் . 


31 


மையறு வேத மார்க்க மறந்துபா சண்ட 
மார்க்கக் , கையரான் மயக்கப் பட்டுக் கலியுகந் தன்னி 
லுள்ளோர் , மெய்யுணர் வநந்தா நந்த மேனியாஞ் 
சிவனைப் பூசை , செய்யவா தரியார் செய்வார் 
தம்மையுஞ் செய்ய வொட்டார் . 


17 


காதும்வா தியர்க ளாலே கலியுகத் துள்ளோர் 
கெட்டு , வேதமோ தியவா செய்யார் மிருதிசொல் 
லுவதுஞ் செய்யார் பூதியு மணியார் ஞாந சாதக பூத 
மாக , வோதுவ தொன்றுஞ் செய்யா ரொழிந்ததே 
யுகந்து செய்வார் . 

18 


தருமம தறிவில்பா சண்டர் தங்களை 
மருவலால் வேதமா வாக்கி யப்பொருள் 
கருதிடா ரதுகர மணியிற் காட்டிடுங் 
குருவையும் வழிபடார் குதர்க்க மேவலார் . 


19 


முன்னை நான் மறைக ளோதி முடிந்திடும் பரம 
மான , சந்நியா சத்தைச் சாரார் சார்ந்தவர் தமக்குந் 
தீங்கு , பன்னிடா நிற்பர் வேறு பலபல சொல்லி 
யென்னை , மன்னுவீ டெய்தா தான வழிகளே மருவா 
நிற்பர் . 

20 


32 


பிரஹ்ம கீதை 


துட்டரா மார்க்கர் நூலிற் றுவக்குணாப் பெரிய 
ராகிச் சிட்டராய்த் தீர ராகிச் சிவனரு ளுடைய 
ரானார் . கட்டமாம் பிறவி தீரக் காதலால் வேதஞ் 
சொல்லப் , பட்டதே செய்யா நிற்பார் பரமமாம் 
பதத்தை யுன்னி . 

21 


அவத்த மேபிதற் றப்படும் கலையெலா மல்லற் 
பவத்தை வேரறுத் திடுவது பழமறைப் பொருளே , 
யுவப்பி னாலொரு கணத்திலப் பொருள்பெற வுரைப் 
பான் , சிவப்பிர காசனே யென்றனன் றிசைமுகன் 
றெளிய . 


2 - ஐதரேய உபநிஷதார்த்தத்தை 
உரைக்கும் அத்தியாய முற்றிற்று . 


ஆகச் செய்யுள் - 61 . 


சாக்ஷி சிவ ஸ்வரூபம் . 

3. ஐதரேய உபநிஷதார்த்த 
சேஷமும் , தைத்திரீய உபநிஷதார்த்தமும் , 

உரைக்கும் அத்தியாயம் . 


தற்ப ரன்றனு ருவுஞ்ச யம்புவா 
முற்ப வமது ருவையு முண்மையி 
லற்ப முமதி லந்நிய மின்மையும் 
பொற்ப மைந்தநற் பூமக னோது வான் . 


1 


சான்றதே யெல்லாப் பொருட்குமெல் லாமாஞ் 
சங்கரன் சான்றிலா தாயிற் றோன்றிடா துலகந் 
தோன்றிடா வாறு தனக்கெனத் தோற்றமின் 
மையினாற் , றான் றனக் குலகந் தோற்றமில் லாமை 
சடத்துவத் தாற்சடமாகை, யேன்று தா னறியா 
தொன்றினா லறியப் படும் பொரு ளாகிய வியல்பால் . 


உலகெலாம் விளக்க முறுமொளி யுணர்வி 
லுற்பவ மெனச்சிலர் சொல்வ , ஏலகில்பே ரொளி 
தான் பிறக்குமேற் சடமா மாதலாற் பிறக்கைகூ 
டாது , கலவரு நாச முள்ளது சடங்க ளாங்கடா 


34 


பிரஹ்ம கீதை, 


திகடமக் கேயா , முலைவிலா வொளிவிஞ் ஞாநமுண் 
டாக வாக்குகை யுள்ளவா றன்றே . 


3 


பாத ரூபத் தான் ஞாநம் பரிணா மத்தை யடை 
யாது , ஞாந ரூப மவிகாரி யாத லாலே விஞ்ஞாநங் , 
தானும் விகாரப் படுமேற்பா றன்னை முதலாஞ் 
சடப்பொருள் போ , லாநி யாகி யறிபொருளா மறிவு 
மறியும் பொருளாமோ 

4 


அறிவு பாநந் தனக்குத்தா னாரம் பமுமா கக் 
கூடா , தறிவு தானோ ரறியவுறும் பொருளா யிராத 
வதனாலு , மறிவைக் குணமா கப்பிறரு மங்கீ கரித்த 
வதனாலு , மறிவிங் கசத்தாம் பாநத்துக் காரம் பகமு 
மாகாதே . 


தொல்லை யசத்தாம் பாகத்தைத் தோற்று விப்ப 
தொருஞான்று . மில்லை யில்லாப் பொருளுக்குப் 
பண்டின் றென்ன வியம்பவருஞ் , சொல்லு மில்லை 
யாதலினாற் றோற்றப் படுதல் விஞ்ஞாநத் , தில்லை 
யெல்லாப் படியானு மென்று முள்ள திவ்வொளி 
தான் . 


3 - ஐதரேய உபநிஷதார்த்த சேஷம் . 35 


ஒதுநெறி யாலுணர்வு முற்பவமு றாதே 
பேதைமைய தேயது பி றக்குமெனு மாறிங் 
கோதிவரு பாநமதி லுற்பவமு மற்றே 
நீதிபிற வாமலுள தாலவ்வொளி நித்தம் . 


7 


நிகில லோகந் தனை நிகழ்த்து நித்த வொளியே 
வ்வொளியே , சகல லோகந் தனக்கென்றுஞ் 
சான்றாய் நின்ற சங்கரன்றான் , றுகளி லிறையிற் 
கற்பிதமாஞ் சம்பந் தத்தாற் றோற்றமுறுந், தகவி 
லஞ்ஞா நமுமன்றித் தானாய்த் தோற்றந் தாரா தால் . 


தெரிவி லாமையிற் சநித்திடுஞ் சித்தமுஞ் செற்ற 
மார் வமுமெல்லாங் . தெரிவி லாமையைத் திகழ்த்திய 
சேதநச் செறிவினாற் றிகழ்கின்ற , புரிவ தாம்பிரா 
ணன்றிகழ் வதும்பு றக் கரணங்களுடலந்தான் , 
விரிவ தாம்விட யங்களெல் லாஞ்சித்த விருத்திசே 
ருணர்வாலே . 


9 


அன்றியது மா நமுத றன்னிலறி யறிவு , நின்று 
சில சில்பொருணி கழ்த்தியிடு மதனா, லென்றுமிறை 


36 


பிரஹ்ம கீதை . 


யெப்பொருள்க ளியாவுநிகழ் விப்பா . னொன்றுமவ 
னாலொழிய வென்று நிக ழாதால் 

10 


ஆதலா லுருவங் காண்பது மொலிதா னழகுறக் 
கேட்பது மொருவன் , காதலாற் கந்தங் கொள்வது 
மினிதின் னாதென விரதங்காண் பதுவு மோதலாம் 
பரிச முணர்வது மிறையா லுரைத்தசங் கரனெனு 
முணர்வை , மேதையான் மிகுத்தோர் வேறுவேறாக 
விளம்புவா ரதுவிளம் பிடுவாம் . 

11 


சிவவர் தா மிதய மென்பர்கண் மநமே யென் 
யர்கள் சிலவர் தாஞ்சிலவர் , நலமதா ஞாந மென்பர்க 
ளெல்லா நாடிடு ஞாநமென் பர்களா , மிலகுவிஞ் 
ஞாந மென்பர்கண் மிகுத்தே யிலங்கிய ஞாநமென் 
பர்களாஞ், சொலவரு மேதை யென்பர்கள் வேறு 
சொல்லிடும் பரிசையுங் கேண்மோ . 

12 


யாதையுங் காணுங் கண்ணென மொழிவா 
ரெழின்மிகு திருதியா மென்பார் , சூதிய தென்பார் 
மிருதியென் றுரைப்பார் சொல்லுஞ்சங் கற்பமென் 
றுரைப்பார் . நீதியாங் கிருது காமமே யென்பார் 


3 -ஐதரேய உபரிஷதார்த்த சேஷம் 37 


நிகழ்வுறு வசமென வுரைப்பா . ரோதிய விந்த 
நாமதே யங்க ளுணர்வதாஞ் சிவனுடை யியல்பே . 

பிரம னிவனே யிந்திரனும் பிரசா பதியு மிவ 
னிவனே , யுரம துடைய வும்பர்கள் பூ தங்க ளுலகங் 
களுமெல்லா , முரைசெய் திடுமண் ட ச முதலா 
மியோநி பேதங் களுமிவனே , குரக தங்கோ மாது 
டருங் குஞ்ச ராதி களுமிவனே . 

14 


ஏனை மற்று மியம்பாத வியங்க நிற்கப் படு 
வவெலா , ஞாந கநமா மிறையவனே நலமாஞ் சிவனு 
மரனுமுத , லான நாமங் களையுடைய யாவு மறிவு 
மெய்ப்பரம , னீன மில்லா வறிவுருவே யெல்லாப் 
பொருட்கு மிறைபேறாம் . 

15 
மையலொன் றறவிவ் வறிவினை யறியின் மாது 
டன் முத்தனா மன்றித் . துய்யகன் மத்தான் மைந்த 
ரான் மற்றோர் பொருளினா லுற்பவந் துடையான் , 
வையகம் பிரம வேதநந் தன்னின் மாத்திரத் தாற்பிர 
மந்தா , னையமொன் றறவே யாமென முக்கா லாணை 
யிட்டறைந்தன னலரோன் . 

ஐதரேய சேஷ முற்றிற்று . 


16 


38 


பிரஹ்ம கீதை . 


தைத்திரீய உபநிஷதார்த்தம் ஆரம்பம் . 

அந்தவிச் சைக்கு விடயமாஞ் சச்சி தாநந்த 
மாம்பிர மத்தைப் , பந்தமாங் குகையின் மாயையஞ் 
ஞாந மென்பதிற் பரவியோ மத்தி . லந்தவங்கத்துப் 
பிரமரூபத்தை யறிந்தவ னவனொரு காலே , சிந்தை 
செய் காம மியாவையும் பெற்றுத் தீரவே சீவந்முத் 
தனுமாம் . 

17 


அஞ்ஞாத மாயா சத்திக்குச் சான்றா யகத்துறை 
யசலவாந் மாவை , மெய்ஞ்ஞாநப் பரத்தில் வேற்றக் 
காணு மவன்பிர்ம பீசனின் மிக்கான் , மெய்ஞ்ஞாநப் 
பரத்தில் வேற்றுஞ் சாத்தி மிச்சிர மித்தவாங் மாவிற், 
பைஞ்ஞாக மாலை போலவே தோன்றப் படுமபஞ் 
சீகரித் துளவான் . 

18 


வாயு வென்று பெயருடைய பரிசம் வாநத் 
துண்டாயத் தேயு வதிலே தோன்றிற்றவ் வநலி 
லப்பு முண்டாயத் தோய மதனி லவநியாய்ச் சூக்க 
மைந்தும் பஞ்சிகரித் , தூய விறைவ னாக்சினையாற் 
நூல பஞ்ச பூதமுமாம் . 

19 


தைத்தரீய உபநிஷதார்த்தம் . 


39 


பரமனாக் கினையி னாலே பஞ்சபூ தங்க ளாலே , 
பிரமாண்டம் படைத்தே னந்தப் பிரமாண்ட மத்தி 
னுள்ளே , திரமுறு முலகுந் தேவ சாதியுந் தாந்தாம் 
பண்ணுங் , கருமரூ பத்தால் வாந வாதியும் பிறவும் 
கண்டேன் . 

20 


யாதொன் றெலும்பு நரம்புமுத லிந்த வுடம்ப 
தந்தமய , னோது பிராண மயனத்துக் குள்ளாய் 
வேறா யேயொளிரு , மோது பிராண மயற்கயலா 
யுள்ளா யொளிரு மநோமயனன் , னீதி யுறவிஞ் 
ஞாநமய னவனுக் குள்ளாய் நிகழுமால் . 

21 


அன்னியமாய் விஞ்ஞாந மயனுக் குள்ளா 
மாநந்த மயனந்த மயன்ற னுள்ளாய் , மன்னியவப் 
பிராணமய னாலே பூர்ணன் மநோமயனாற் பூர்ணன் 
மநோம யன்றா. னன்ன வகை விஞ்ஞாந மயனாற் 
பூர்ண னாநந்த மயனாலே யவன்றான் பூர்ணன் , 
றன்னிகரற் றனைத்தினுக்கு முள்ளாய் வேறாந் 
தற்பரத்தாற் பூர்ணனது தானே பூர்ணம் . 


சச்சி தாநந்த மாகியொன் றாம்பரப் பிரம் , 


40 


பிரஹ்ம கீதை . 


புச்சி மென்றுரைத் திடப்படு மிர தமப் பொருளே , 
யிச்ச தாநந்த மெய்திய யாவனெவ் விடத்தும் , துச்ச 
வாக்கையின் றுயரறுத் தவன் சுகம் பெறுமால் 23 


இன்ப மாம்பர மிலதெனி லேவனுண் டாகுமே 
தெவன் செய்வான் , றுன்ப மேதனக் கியல்பதாய்த் 
துயர்க்கட லிடைப்படு முயிர் தன்னைத் , தன்ப 
ரம்பெருங் கருணையா லிரதமாய்ச் சாந்தவ னுனத் 
தேநின் , றின்ப மேவுற வளித்திட லிறைவனுக் 
கியல்பதெப் படியாலும் . 


யாதொரு பொழுது காட்சி முதலில் தாம்ப 
ரத்திற் , பேதம தறவு ணர்ந்தா னப்பொழு தபய 
னாகிக் , கோதிலா வமிர்த மெய்துங் கூடுமேற் சிறிது 
பேதஞ், சாதலும் பிறப்பு மச்சஞ் சார்தலுஞ் சங்கை 
யில்லை . 

25 


தானெ லாவிடத் திலுமுள தாகிலுஞ் சாங்கரி 
யஞ்சேர்ந்த , வீரு சாதியைக் குறித்தது வெளிப்படா 
திருக்குமே யெப்போது , ஞாந மேமுயல் பவர்க்குநற் 
பரம்பர நற்பரம் பதமேதா , னான வாறறிந் திடும் 
படி கேவல மருளினால் வெளியாமால் . 

26 


3 - ஐதரேய உபனிஷதார்த்த சேஷம் . 41 


அங்கமா றுடனே வேதநான் கினையு மறியினு 
மநகமில் லவனுக் , கெங்குமெப் பொழுதும் பயத் 
தினுக் கேது வாயிடு மிறைவனிந் திரன்கால் , செங் 
கதிர் வாரி தீயமன் றத்தஞ் செய்தொழில் களிலொரு 
காலும் , பங்கியா தொழுகும் பரிசது பரனைப் பற்றி 
யுண்டாகிய பயத்தால் . 

27 ) 


தந்த மளவி லரியாதி தம்ப மீறாய்ச் சகத் 
தெல்லா , மிந்த விறைவ னாநந்த லேசத் தாலே 
யின்புறுமா , லந்த வந்தப் பதத்தாசை யற்றோர்க் 
கருளா லுள்ளபடி , தொந்த மறுதன் சொரூபமதா 
மின்பந் தானே தோன்றுமால் . 

28 ) 


பருதி நெஞ்சினு மொழிந்தவர் நெஞ்சினும் 
பரனே , கரிய தாகிநின் றறிபவன் காயமே முதலாம் , 
பொருளை மாய்வுறத் தத்துவ விவேகத்தாற் போக் 
கிக் , கரிய தாகிய வீசனைக் கண்டவன் கண்டான் . 29 


உருத்திரன்மான் முதலாகத் தம்ப மீறா யுள 
பொருட்குஞ் சான்றாகு மொருவன் றன்னைக் , கருத் 
அறத்தர்க்கத்தாலு மாநத் தாலுங் கண்டவன்கண் 


42 


பிரஹ்ம கீதை . 


டவன்றர்க்க மாத ஞாநங் , கருத்துறவுள் ளவனுலகி 
னின்றுந் தன்னைத் தன்னாலே வேறுபடக் கழற்றிக் 
கற்றோ, னுருத்துவரு மந்நாதி கோச மெல்லா முள் 
பகிரு மிறைவனரு ளொன்றி னாலே . 

30 


விளம்பும் வாக்கு யாதொன்றின் பக்கற் செல்லா 
தேமீளும் , விளம்பும் வாக்குத் தான் விளம்ப விசேட 
மொன்றும் பெறாமையினால் , விளம்பல் வாதஞ் 
சிறிதில்லை விசேடம் பெறிலே விசேடமாம் , விளம்ப 
லாவ தறுஞ்சிவனை யுரையால் விளம்பும் பரி 
சென்னோ. 

31 


யாதொன் றின்பா லெங்குங்கோ சரமா மிந்த 
மாஞ்செல்லா , தியாதொன் றின்பாற் செவிமுதலிக் 
தியங்கள் விடயங் களுஞ்செல்லா , வோதுஞ் சச்சி 
தாநந்த வொன்றாம் பிரம மது தன்னைப் , பேத மறத் 
தன் வடிவாகப் பெற்ற னச்ச மற்றானால் . 


32 


அன்புறு குரவனருளினா லிங்ங னறிந்தவ 
னயர்ந்திரு வினையாற் , றுன்புறான் றுன்பஞ் செய் 
வதுந் துன்பம் துய்ப்பது மாகிய தோற்ற , முன்ப 


3 - ஐதரேய உபநிஷ்தார்த்த சேஷம் . 43 


தாம் வேத முடிவுவாக் கியத்தான் முளைத்தஞா 
நத்தினான் முற்று , மின்பமாந் தன்ன துருவமா 
யிலங்கு மிறைமிகு திருவரு ளதனால் . 

38 


செய்வான் செய்விப் பவன் செய்யும் பொருள் 
செய் கருவி செய்தொழிலென் , றைவாய்ப் பொருளும் 
வெறுமாந்மா வாகித் தோன்று மிறையருளா , 
லெய்யா மாந மறிவுபொரு ளறிவோ னென்னப் 
படும் பேத , மெய்யா மிறைவன் றிருவருளா லெல் 
லாந் தானாய் விளங்குமால் . 

34 


துய்க்கு மவன்றான் றுய்ப்பிப்பான் றுய்க்கும் 
பொருடான் றுய்த்தறான் , கைக்கொள் பொருள் 
கொள் பவன் கொள்கை கடவு ளருளாற் றானேயா , 
மைக்கொண் ஞாந மொன்றொன்றா மாறு ஞாக 
மையமுறுந் , துய்க்கு ஞாந முற்றுமிறை யருளாற் 
ஈனே யாய்த்தோன்றும் . 

35 


கடபடகுட் டியமுதலா மிதின் ஞா நங்கள் 
கடமதுகுட் டியகு தூல படம தாகுர், தடமலைப்பா 
தாளமுத லுலக மற்றைச் சாத்தியமே முதலான வுலக 


44 


பிரஹ்ம கீதை . 


மெல்லா , மிடவியமா மலரவன்ற னண்ட மீதிற் 
கற்பிதமா மெல்லையிலண் டங்க ளெல்லாங் , கட 
றடமா றுகண்மற்றுங் கண்ட வெல்லாங் கடவுளரு 
ளதனாலே தானாய்க் காணும் . 

36 


மேரு மந்தர முதலதா மிகுத்தமால் வரைகள் , 
சாரு மெல்லையின் றியவநம் வநத்தினுள் ளவைதான் , 
றாரு வந்தமில் விதங்கள் புற் புதலெலாந் தானா, யேத் 
மின்றிய விறைதிரு வருளினா லிலங்கும் . 

37 


வான் முதலாம் பூதங்கள் பௌதி கங்கண் 
மன்னுமொலி பரிசமுருச் சுவை நாற் றங்க , ளூன் 
மருவு கிருமிக டம்ப தங்க முலவுபசு விதமோடு 
மொட்டை யானை , கான்மருவு பரிகரப மநுடர் 
சித்தர் கந்தருவ ரரக்கரியக் கர்கடா மிக்க , வான் 
மருவுந் தேவகண மெல்லா மற்று மாப்பரம னருட் 
டனது வடிவாய்த் தோன்றும் . 

38 


வினைமிகு விண்ணோர் விண்ணவர் விண்ணோர் 
வேந்தனும் விராட்டுடன் சுராட்டு , மெனையடைந் 
தவரென் செல்வமியா னெடுமா லுருத்திர னீசனற் 


3 - ஐதரேய உபநிஷதார்த்த சேஷம் . 45 


சிவனென் , றனைவர்தம் பதங்க ளவர்களை யடைந் 
தோ ரவர் கடா மந்நிய மின்றித் , தனைநிக ரில்லா 
விறையவ னருளாற் சகலமுந் தானெனத் 
தோன்றும் . 

39 


தீதெனும் பொருள்க ணன்றெனும் பொருள் 
கள் செய்யலா வன செயப் படாத , வேதமா முடல 
மிந்தியம் பிராண னிசைமநம் புத்தியாங் காரம் , 
தீதுறு காமங் கோபமே முதலாந் தீயன சாந்தி தாந் 
திகளே , யாதியா நலங்க ளடையவுந் தானே யாகியே 
தோன்றுமெய் யருளால் . 

40 


பேதமாஞ் சீவ பரங்களு மவர்கள் பேதமும் 
பேதிக்கு மதுவும் , போதமில் சடசத்தியுமதன் பிதை 
யும் போதசத் தியுமதன் பிதையு , மோதுமுன் 
டில்லை யெனவெழு முரையி லுள்ள தாம் பொருள் 
களு மிலாதும் , யாதுமவ் விறைவனருளினாற் றன்ன 
தேகமா முருவமா யெறிக்கும் . 

41 


தன்ன தொளியாற் றான் விளங்கப் படுவா னாமா 
வெனத்தகுவா , னன்ன வனையே நானீயென் றறியா 


46 


பிரஹ்ம கீதை . 


நின்ற வவ்வுளத்தே . யுன்னவரிய வவன் றன்ன 
துண்மை யுணரா ரொருவர்களும் , பிந்த மில்லா 
மையிலறிவார் தாமு மறியப் பெற்றிலரால் . 


அயறா னின்றித் தன்னைத்தா னாந்மா வாக 
வறிவுற்றோ , னியல்பா லிந்தப் பொருளினையே யென் 
னும் பாடி யிருக்குமா , லியல்பா ராலு மறிவரிய வீச 
எடம்போ லியாவர்க்கு . நயமார் ஞாந விநோதன்றன் 
தே நலமே நல்கிடுமால் . 


ஓ 


அன்பி னாலெம் மாதிகுரு வாகு மிறைவ னருள் 
கீதை , யின்ப மேசெய் திடலுலகுக்கியல்பா மெவ்வா 
நவ்வாறே . முன்பு பரமன் றிருவாக்கான் மொழிந்த 
இதைப் பொருளான , பின்பிக் குரவ னருன் கீதை 
பேரா வின்பம் பிறப்பிக்கும் . 


உலகியல் பாங் கீதைக்கு முவந்தருளு மிறை 
யென்றா, லிலகியவை திகக்கீதைக் கேன் செய்யா 
னிறையதனா , னலமிகுத்த பொருள் வேண்டி னலமிகு 
பத்தியினோடும் , பலமிகுநற் கீதைகளே யெப்பொழு 
தும் பாடுவான் . 


3 - ஐதரேய உபநிஷதார்த்த சேஷம் . 47 


அறையு மறையா லாகமத்தா லறியா னாகின் 
மற்றுந்தா , னறிவ தொருபா டையினாலே யறைவா 
னென்று மமையாதே , யிறையை யடைதற் கேது 

விதனாற் பரம யோகெய்தும் , பிறிவொன் 
ற்றவே சிவன் றன்னை யோகத் தாலே பெறலாமால் . 


வி 


கீதஞ் செய்தோ னியோகத்தாற் கீழ்ச்செய் 
வினையின் பெருமையினாற் பேத மில்லா விறைகூடப் 
பெறாதே விடினும் பின்சென்றா, மாத லாலே யிறை 
தே மல்லா தெல்லாங் கைவிடுவான் , பேதை மையி 
னாற் செய்தானேற் பிராயச் சித்தஞ் செயவேண்டும் . 

ஆதலாற் பிறவி யறுக்கவா தரிப்போ னருமறைப் 
பிரமாணத் தாலும் , தீதிலாத் தர்க்க நெறியாத 
னாலுஞ் சிவனுடை யுணர்வுபெற் றதுவே , கீதமே 
செய்வா னுபநிட மதனிற் கிளத்திய பொருளிதிப் 
பொருளைத் , தீதிலாச் சிவநற் பத்தருக் குரைக்க 
வல்லவர் தமக்குரை செய்யா . 

48 


3 - ஐதரேய உபநிஷதார்த்த சேஷமும் , 
தைத்தரிய உபநிஷததாத்பரியமும் , 
உரைக்கும் அத்தியாய முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் - 109 . 


48 


பிரஹ்ம கீதை , 


4 - கேநோபநிஷதார்த்தம் உரைக்கும் 

அத்தியாயம் . 


வான்றொ டங்கிம லர்ந்தன யாவைக்குஞ். 
சான்ற தாமறி வைத்தன்ன ருளினாற் றோன்று 
சோதியைச் சொல்லுவ னென்றெலா , மீன்ற 
வன்னிமை யோர்கட்கி யம்பினான் . 

1 


தானே யுள்ளா யெப்போது மெல்லாப் பொருட் 
குஞ் சான்றாகி , யூனே பவசா கரத்துற்றோர்க் 
குடன்றா ரகமா கியவும்பர் , கோனே நியமித் திடமாக 
முங் குறித்த விடயங் களிற் செல்கை , தானே 
சேட்டை செய்யாது பிராண னிறைவன் தன்னாலே . 


நாவுரைப் பதுவுஞ் செவியுரைப் பதனை நலம் 
பெறக் கேட்பது நயந , மேவுருத் திகழக் காண்பது 
மற்றும் வேறுள விந்தியங் களுமத் தேவனாற் றத்தம் 
விடயமேற் செல்லப் படுவதிங் கிவைசெலுத்திடுமத் , 
தேவைமா யையினா லன்றியுண் மை பிலத் தேவனுக் 
கில்லையே தெரியில் . 


3 


4 - கேநோபநிஷதார்த்தம் 


49 


இந்தியங் களுக்குச் சத்தையில்லையே யிவற்றின் 
சத்தை , செந்தழ லயம்போ லுள்ள தேவனா லுள்ள 
சத்தை , தொந்தமில் பரன்றான் றன்னிற் சோத்திரம் 
தன்னைக் கற்பித் தந்தவத் தன்மை யுண்டா வளிக்கு 
மங் கதுவே சித்து . 


4 . 


தன்னிற்கற் பிதமநத்தை யநுவே சித்துச் 
சத்துவத்தி னின்றுமநத் தன்மை நல்கு , நன்னுற்ற 
கற்பிதமா நாட்டந் தன்னை நாட்டமாந் தன்மை 
பெற நல்கா நிற்கு , மன்னுற்ற பிராணனுக்குப் 
பிராண னாகை வாக்குக்கு வாக்காகை மற்று முண் 
டாய்ப் , பன்னுற்ற கற்பிதமாங் கருவி கட்கப் பரி 
சநுவே சித்தளிக்கும் பரமன் றானே . 


5 


வாக்கும ந முங்கண்ணு மற்றுளவிந் தியங் 
களுமே , நோக்கரிய பரஞ்சுடரை நோக்கியிவை 
செலமாட்டா , தாக்கில்பரம் பரனறியிற் றான் வேறா 
மறியாதே . போக்குபொழு தினும்வேறாம் பரனரிய 
பொருளன்றோ 

6 


வாக்குமநங் 


கண்செவியான் மன்னி நின்ற 


50 


பிரஹ்ம கீதை , 


பிராணனினா , னிக்கியுள கரணத்தா னின்மலன் கோ 
சரிக்கவுறான் , பாற்கரனுக் குருவம்போற் பகர் 
பொருளெ லாந்திகழ்வ . தாக்கதனைச் சநாதநமாம் 
பரம்பிரம மெனவறிமின் . 

7 


ஆன தர்க்கத்தான் மாநத்தாற் குரவ னருளினா 
ல நுபூதி யதனான் , ஞாநமெய்ப் பொருளை யறிந்திடு 
மவரே நலம்பெறு முத்தரா னவர்க , ளூனமற் றந்தத் 
தற்பரம் விளங்க வுணர்ந்திடப் பட்டதென் 
றுணரிற் , றானனைத் தினுக்குஞ் சாட்சியாம் பிரமந் 
தானறி பொருளுமா யசத்தாம் . 


8 


தனக்குமெய்ப் பிரமம் விடயமா யிராமற் 
றான தன் சாட்சியா யிராமற் , றனிற்பிறீ தறத்தா 
னாகவப் பரத்தை யறிந்தவன் றானறிந் தவனாந் , தனிற் 
பிறிந் தறியா தவனறிந் தவனா மறிந்தவன் றானறிந் 
திலனா. முனற்கரும் பிரம முணர்ந்தவர்க் குணர்வின் 
றுணர்வுறார் தமக்குணர்ந் ததுவாம் . 

9 


பித்தா ஞாநங் கடஞாநம் பிரம ஞாந மெனு 
மிவற்றிற் , கர்த்தா வன்று பரப்பிரமங் கந்மந் தானு 


4 - கேநோபநிஷதார்த்தம் . 


51 


மன்று வெறுஞ், சித்தா மிதனைத் தெரியாமற் கர்த்தா 
வாகச் சிந்தித்தல் , பித்தா மகர்த்தா வாயறியப் 
பெற்றா னறியப் பெற்றானாம் . 

10 


தர்க்க மாநந் தானொழியத் தானா யுள்ள 
பேரொளியை , மிக்க கர்த்தா வாகுதலும் விடய 
மாகு தலுமொழியப் , பொக்க மறவே றறக்கண்ட 
பொழுது புரைதீர் பொருளான , தக்க பிரம தத்து 
வத்தைக் கண்டா னாகுந் தானாக . 

11 


நோக்கு ராதமெய்ஞ் ஞாநமுங் காட்சியாய் 
நோக்கவும் பட்டுத்தான் , சாக்கி யாயறிந் திடுபவ 
னெங்ஙனே தத்துவ வித்தானான் , ராக்கி லாப்பர 
விச்சையுஞ் சநிக்குமேற் சடமதாங் கடம்போலப் , 
பார்க்கி லந்தவிச் சையின் புணர்ப் பாலுணர் 
பொருளதாம் பரன்றானாம் . 

12 


விச்சை யுள்ளவன் விசேடவா னாம்பர தத்துவ 
மவிசேடம் . விச்சை யுள்ளவ னாதலாற் றத்துவ 
வித்தலன் விச்சைக்கண் , டுச்ச முற்றுள தாகுதல் 
விடயமாய்த் தோன்றுதல் செய்யாது , சச்சி தாநந்த 


52 


பிரஹ்ம கீதை . 


மப்படி யிராதெனிற் றற்பர மாமோதான் . 13 

ஆதலால் விஞ்சை யாலறி வுறுதம் காவதன் 
றாகிலப் பரந்தா , னே தினா லறியப் படுமறி வுறுதற் 
கேவனா லாமிமை யவர்காள் . காதலாற் பரத்திற் 
கற்பித மாயை கழியுமேற் பரம்பரன் கண்ணோ, 
ரேதமா மாயை யில்லையுண் டாகி லிருக்குமோ 
விரவிமுன் பிருடான் 

14 


ஆதலான் மாயை தர்க்கமா நத்தா லா நுபாவத் 
தினாற் றானே . சோதிஞா நச்சிற் கநச்சுடர் முன்னர்த் 
தோன்றிடா தவிச்சைவிச் சைகடா , 

மோது மாத் 
திரமா முலகுரை வழக்கத் தள்ளன வுண்மையி 
லில்லை , யேதமா முலக வழக்கமு மொளியா யிலங் 
கலா லபேதமே யென்றும் . 

15 


வேறிலத் தவித மென்பது மொளியில் வேறிலா 
மையிலுள தொளியே , கூறலற் றிடலே யிப்பொருள் 
கூடிற் கூடுவ தளவையி னாலு , மூறிறர்க் கத்தான் 
மறைகளாற் குரவ னுபதேசத் தாலிறை யருளா , 
லீறின்மா தவத்தாற் காலபா கத்தா லப்பொருள் 
புருடனுக் கெய்தும் . 

16 


4 - கேநோபநிஷதார்த்தம் . 


53 


ஒது மிப்பரம் பெரும்பொரு ளுணர்ந்தவன் 
செய்வ , தேது மில்லைஞா நமுமிலை யிரண்டிலா 
மையினா. னீதி வந்தவாச் சிரமமு நிடேதமும் விதி 
யுஞ், சாது நல்வினை தீவினை சகலமு மிலதே . 17 


இந்தப் பரமாம் பொருளிறைவ னருளா 
லியாவன் பெறுமவன்றா, னந்தப் பரம னேயென் 
றென் னறிவிற் றிகழ்வ தவன் பெருமை , சிந்தித் 
இடவொண் ணாதென்னாற் செய்யப் படுமத் தேவர் 
களாற் . சந்தப் படுமா லாலரனாம் சாற்றுந் தன்மை 
சாராதால் . 


18 


இந்த வாக்கையி லியம்பிய பரம்பொரு ளறியி , 
னந்த மாநுடன் மெய்யதா யபேதமா கியநிர்த் 
தொந்த மாம்பர மடைந்திடுந் தோன்றிடா தாகிற் 
பந்த மாம்பவக் கடற்படும் பரகதி யடையான் . 


19 


தங்க ளியாக்கையிற் சகலயாக் கையினிலுங் 
தத்துவ மது தானே , யெங்கு மொன்றெனக் காண் 

ரியாவரிங் கிறந்திடார் பிறவாராற் . பங்கு 
பட்டறிந் தவனறி யாதவன் பந்தமுத் தமதென்றே , 


பவ 


54 


பிரஹ்ம கீதை . 


யிங்கொ ருத்தனே நிகழ்பவ சேததனிவைகன வியல் 
பொக்கும் . 

20 


தன்னில் வேறிலா மையிற்பர முத்தியிற் றனது 
புத்தியினாலே , யந்நி யங்களாய்த் தோற்றுமா 
பாசர்க்கும் பரபத மறிகின்றான் , முன்ன மெப்படி 
மூடமாந் தசையிற்றன் மோகத்தா லெலாம் பெத்த 
மென்ன வுற்றனன் முத்தியு மப்பரி சிருக்கும் தியல் 
பேயாம் . 

21 


ஒருகால முன் செய்வினை 

யளவு 

மியோகி 
யுயிருலகா தியைக்காண்பா னொருகாற் காணா, னொரு 
காலிற் றோற்றமெல்லாம் பாமாய்க் காணு முள 
பரிசே யாயொருகா லொன்றுங் காணான் . றுரிசான 
சகரூபம் தோன்றும்போது துக்கசுகங் களுமாபா 
தித்துத் தோன்றும் , பரமாகத் தோன்று பொழு 
தாபா தித்துத் தோன்றாது துக்கசுகம் 
தோன்றும் . 


பரமே 


தத்துவ ஞாநி காணிலுஞ் சகத்தைக் கண்டி லன் 
றத்வமே கண்டான் , வத்துவே யாக வல்லவே யாக 


4 - கேநோபநிஷதார்த்தம் . 


55 


மற்றொரு பொருளிலை யானா, லித்தில்வே றொன்றை 
யெங்ஙனங் காண்பா னியாதொரு படிசகத் தாகத் , 
தொத்தர வில்லாத் தோற்றமெப் படியோ வப்படி 
நிகழ்வது பரந்தான் . 

23 


எப்படி யெப்படித் தோற்றமப் படியா யிலங் 
குவ துண்மையே யோகிக், கப்படி யப்படி யுண்மை 
யே யாக வறிவதே யாந்மவே தநந்தான் , செப்புநா 
மத்தா லுண்மையா லெல்லாத் திகழ்வுமா தேவனே 
யாகி , லிப்படி யறிந்த ஞாநிகைக் கொள்வா னெத் 
தையன் றெனவெதை விடுவான் . 


அந்நிய மாக விடுதல்பற் றுதலுண் டாகுமேற் 
பூரண னாகப் , பன்னிய பெருமைக் காநியா மந்தப் 
பரமன தியல்பழு துறாதே . தன்னில்வே றின்மை 
யான்மகத் துவந்தன் மமதிலைத் தந்மதந் மிகளாம் . 
பிந்தவா சகமு மிப்பரம் பொருளிற் பேதமுண் 
டாகிலே பிறக்கும் . 

25 


பேதமு மபோதந் தானும் பேதாபே தமுமுண் 
டல்ல , வோதிலப் பரத்துக் கென்று முள்ளது பிரமந் 


56 


பிரஹ்ம இதை . 


தானே , தீதாக நன்றே யாகச் சிவனலா தில்லை 
ஞாநி , யேதாகு மென்று கொள்வா னேதாகா 
தென்று நீப்பான் . 

26 


எப்பொருளு மாயையினா லெனச்சிலவ ரியம்பு 
வர்கண் , மெய்ப்பரமன் றனையொழிய வேறொருமா 
யையுமில்லை , யொப்பரிய பரெனொழிய வொருமாயை 
யுண்டாகி , லப்பரமன் றன்பெருமைக் கது நேரே 
யழிவன்றோ. 

27 
பெருமையினிற் சங்கோசம் பிறவாது பிறக்கு 
மெனி , லருமறைவாக் கியம் பொய்யா மப்பிரமா 
ணமுமாகும் . பொருவில்பரா நந்தபரி பூரணமெய்ச் 
சுடராகும் , தெரிவருமா தேவனல்லாற் றிகழ்வதொரு 
சிறிதுமிலை . 


28 . 


துவே முடிந்த நிலமெல்லாத் தர்க்கங் களுக் 
குங் காட்சியே , முதலாம் பிரமா ணங்களுக்கு 
மொழியும் வேதாந் தங்களுக்கும் , விதமாம் புராண 
மனைத்தினுக்கு மிருதி களுக்கும் வேதத்தின் , மத 
மாம் விச்சை யனைத்தினுக்கு மன்னு மாபா ரதத் 
துக்கும் . 

29 


4 - கேநோபநிஷதார்த்தம் . 


57 


ஐயன் சைவா கமங்கட்கு மரியா கமத்துக் கும் 
மெனது , பொய்யின் றியவா கமத்துக்கும் புத்தா 
கமங்கட் கும்மருகன் , செய்யு மாக மத்துக்குஞ் சித்த 
ரியக்கர் கந்தருவ , ருய்யும் பரிசு மற்றுள்ளோ 
ருரைத்த வாக மங்கட்கும் . 

30 


உவமையிற் பரமாத் தவிதமா மிந்த வொண் 
பொரு ளுலகின்மா நுடரி , லெவரிது பெற்றோ ரன்றி 
விண் ணவரி லேவரே பெற்றவ ருடையான் , சிவ 
னொரு வனுமிப் பரம்பொருள் சுபாவ சித்தமாஞ் 
சிவனுக்குஞ் சிவைக்கு , மவரரு ளாலே யரிக்குமிப் 
பொருளுண் டப்படி யெனக்குமுன் டருளால் . 


31 


சாற்றிடப் பட்ட விராட்டுடன் சுராட்டு சம் 
பிராட் டெனுமிவை யிவர்க்கு , மேற்றம துடைய 
தேவரா முமக்கு மியக்கரோ டரக்கர்கந் தருவர் , 
சீற்றமில் சித்த ரிவர்முத லான தேவசா திகளனை 
வர்க்கும் , தோற்றிய மநுடர் விலங்குசா திகட்கு 
மருளினா லிப்பொரு டோன்றும் . 

32 


பரமன தருளுண் டாயிடிற் கீடம் பதங்கமா 


58 


பிரஹ்ம கீதை 


நுடவரோ டசுரர் , சுரரனை வர்க்கு ஞாநமுன் 
டவனே சுடர்மிகு ஞாநமிங் களிப்பா , னரியினா 
லென்னா லவனரு ளொழிய வளித்திடப் படாதொரு 
பொருளுஞ், சுரர்களே தரவும் வாங்கவு நாங்கள் 
சுதந்தர ரன்று மெய் சொல்லில் . 

33 


சுதந்தரன் சிவனே யிவனன்றோ பிறவி 
சூழனின் றெடுப்பவ னவன் றன் , பதங்களா லன்றி 
யெங்களா லெடுக்கப் படாதொரு செந்துவு மெங் 
கண் , மதங்களா லொழிய வருளினாற் பிறவி மாற்ற 
வும் வல்லமற் றொருவன் , றிதம்பெற வழங்கும் 
போது தான் வழக்கஞ் செய்யுமத் தருவியே போல . 


தேவ தேவன் சிவன் பெருமை தானு மவன்றன் 
றிருவுருவு , மேவ ரறிவார் தானாத லில்லை யாகிற் 
றவறுதலே . யாவ ரருளா லின்றியவர் பெரியோர் 
தமக்கு மறிவரியன் , கோவி னறிதற் கருமையைத் 
தான் கூற மிகவுங் குறிக்கொண்மின் . 

35 


கலக்குறு மோகத் தாலிமை யவருங் கடுந்திற 
லசுரரும் பகைத்து , விலக்கரும் பூசன் முன்பொரு 


4 - கேநோபநிஷதார்த்தம் . 


59 


காலம் விளைந்து விண் ணவர் தலை சாயப் , பெலத் 
தினான் மிக்க வசுரர்கள் வெல்லப் பெருகிய வருளினா 
லிறைவ , னலத்தகு மிமையோர் வெல்லவு மசுரர் 
நசிக்கவுந் திருவரு ணயந்தான் . 

36 


திருவரு ளதனா லசுரரைத் தேவர் செயித்து மா 
தேவன் மன் செயலென் , றொருவரு மறியா ரும்பர்தா 
னவரை யோட்டினார் தாமென வுவந்து , பெருகிய 
வகந்தை செய்திடத் தேவர் பிழைக்கவும் பிரான் 
றனை யறிதற் , கருமையு மறிய வியக்கரு பங்கொண் 
டமலனங் கருளினா னின்றான் . 

37 


இயக்க ரூபனா மிறையவன் றனைக்கண் டிமையவ 
ரியாவ ருங்கூடி , வியக்க வுற்றிது வேதெனத் தங் 
களில் விசாரித்து விளங்காமன் , மயக்க மற்றிட 
வறிந்தெமக் குரையென வந்நியை விடுத்தார்க , 
ணயக்க வுற்றிது தன்னியல் பறிந்து நா னவிலுவ 
னெனச்சென்றான் . 

38 


அநல னைக்குறித் தியக்கனா மிறைவனா ரென்று , 
வினவ வங்கிநா னென்றவற் குறித்தவன் விளம்ப , 


60 


பிரஹ்ம கீதை. 


வுனது வீரிய மேதென விறையவ னுரைப்ப . வெனது 
பூமியி லுளதெலாஞ் சுடுமியல் பென்றான் . 39 


அத்தனங்கொரு திரணத்தை யெடுத்தா 
லவனை , யித்தை நீதகி யெனக்குறு முறுவல் கொண் 
டிசைப்ப . வெத்தன் வேகமுங் கொண்டது சுடவெரி 
யவனுஞ், சத்த னன்றி நா ணிப்பயந் 

தமரரைச் 
சார்ந்து . 

40 


அவன தியல்பை யென்னாலிங் கறிதற் கரிதென் 
றநல் சொல்லப் , பவந னறியென் றிமையவர்கள் 
பகர வவனு மப்பரிசே . சிவனா லபசெயப்பட்டுத் 
தேவர் தம்பாற் செல்லுதலு . மவனை 

மவனை நானே 
யறிகுவனென் றகந்தை யுற்றா னமரேசன் . 41 


புரந்தர னறியச் சென்றிடும் பொழுதிற் போக் 
கற வவ்விடந் தனிலே , கரந்திட மிகவுங் கலங்கியுள் 
வெதும்பிக் கருதுபு கருணையே வடிவாய் , வரந்தரும் 
விஞ்சா வல்லியா முமையை வைதிக நெறியினால் 
வழுத்தா , வரந்தை தீர் வுறவே புகழ்ந்தனன் புகழ்ந்த 
வளவிலங் களவிலா வருளால் . 


4 - கேநோபநிஷதார்த்தம் . 


61 


அங்கவே தத்தின் மயமதாய்ச் சிவனுக் கபி 
னையா யா நந்த மாகிச் , சங்கரன் றனக்குந் தானளித் 
தின்பங் கருணையா லுயிர்க்கெலாந் தாயாய்த் , துங்க 
மால் வரையி னிச்சையாற் றோன்றுந் தோகையீ 
சன துவல் லபமு , மங்கவ னறிதற் கருமையுந் 
தோன்றத் தோன்றினா ளவ்விடந் தனிலே . 43 


உமையையர்ச் சித்தங் கும்பர்கோ னியக்க 
ரூபமா யிவ்விடத் துண்டா , யெமது கட் புலத்துற் 
றிவ்விடந் தனிலே மறைந்ததீ தென்னையென் 
றியம்ப , மமதிருக் கொழுந னருளினாற் றோன்றி 
மறைந்தனன் மாலுக்கு மயற்கு , மிமையவ ரெவர்க்கு 
முனக்குமா தேவ னியல்பறியப்படா தென்றும் 44 


தன்னையறி தற்கருமை தன்னையறி வித்தற் 
குன்னிநிகழ் வுற்றது மொளித்ததுவு மும்பன் 
வென்னதற வான வரு நீயும்விசயத்தே 
மன்னவவ னேயசுரர் மாயவருள் செய்தான் . 


45 


அத்தனே சரண மாக வடையுமென் றருளிச் 
செய்து , பத்தர்கள் பாசந் தீர்க்கும் பரமகா ருணிகை 


62 


பிரஹ்ம கீதை , 


யாகிச் , சித்துரு வாகிச் சான்றாய்த் திகழ்ந்கிடுந் தேவி 
யந்தன் , சுத்தமாஞ் சொரூபந் தன்னிற் கரந்தன 
டோன்றா வண்ணம் . 

46 


அன்றுமா லொழிந்திங் கிமையவ ரீசனறிகிற 
வருமையு மருளும் , துன்றுபுத் தியுநன் முத்தி யு 
மளிக்குஞ் சுதந்தரந் தன்னையும் துணிந்து , நன்றியே 
யுற்றா ரருள் பெறி லெளிய னாதனிங் கறிவுறு மருடா , 
னின்றியே யொழியி லொருவரா லுந்தன் னியல்பறி 
யப்படா தென்றும் . 

47 


சம்புவி னருளா லன்றிமா னானுஞ் சகலதே 
வதைகளு மந்த , வும்பனை யுணரோ மருள்பெறும் 
பொருட்டே யோதிய யாவையு முளவாஞ், செம் 
பொரு டன்னை யருளினா லொழியத் தெரிவினாற் 
றெளிகுவ ராக , நம்புமா நுடவர் கையினா னாற்ற 
மறிவரோ நாசியா லொழிய. 

43 


ஒழிவிலா விறைவ னருளுரு வுணரி லொத்திடும் 
வினையினிற் குரவன் , விழியினால் விளையப் படுவதா 
யுளதோர் மிக்கதோ ரதிசய மதனை , மொழியுமா 


4 - கேநோபநிஷதார்த்தம் . 


63 


றென்னான் முகுந்தனா லரனான் முடிந்திடா கண்முகப் 
படாதே , யழிவிலாச் சிவற்குஞ் சிவைக்குமாற் 
கெனக்கு மறிவதுஞ் சிலவறி குறியால் . 

49 


மொழியுமக் குறிதான் மிக்கபே ருவகை மொழி 
தழுத் தழுகையங் கத்தும் , விழியிலும் விகாரம் 
பிறக்கைகம் பிக்கை மெய்விதிர்த் திருக்கைமெய் 
விழுகை, சுழல்கைமற் றெழுகை வானிலே யிருத்தல் 
சுடரொளி யாகியே தோன்ற , லொழியுமிவ் வுடலங் 
கண்டிடா திருத்த லும்பர்தே காந்தரத் துறைதல் . 


ஓதிடா துணர்தல் கலைமலை முதலி லுள்ளபே 
தந்தெற லுரைத்த . லாதியாங் குறிக ளிறைவனா 
ரருளுக் கறிகுறி யாவன வருடன் , னீதிதா னெவர்க்கு 
மொருபடித் தாகி நிகழ்வுறா தந்தநின் மலன் றன் , 
பாதமே வுறுவார் பக்குவந் தோறும் படுதர மாகியே 
நிகழும் . 

51 


செப்பிய விந்த வருள்சிவ னாலுஞ் சிவையினா 
லுஞ்செயப் படுவ . தப்பெருந் தன்மை யரியினா 
லென்னா லொருவரா லளிக்கலா காதே , யிப்பவர் 


64 


பிரஹ்ம கீதை . 


தனிலே முத்தியிச் சிப்பா னியம்புமெத் தேவையும் 
விட்டுச் , சிற்பர னாதஞ் 

சிவனொரு 

வனுமே 
சரணெனச் சென்றுசேர் வுறுவான் . 

52 


பரகதி சிவன்பால் வைத்திடப் பட்ட பத்தியா 
லுறுமது வன்றி யுரகணைத் துயில்வோன் பாலுமென் 
பாலு முற்றபத் தியிலுள தாகா , திரமுறு சிவபத் 
தன்றனா கத்துத் திருவரு ளொளிமிகத் திகழும் , 
பரிசரி பத்தர்க் கென துபத் தர்க்கும் பரமுற நிகழ் 
வுறப் படாதால் , 

53 


ஆத லாலரியை யென்னை யாதரவு செய்தி 
டாதரன்ம கேசனைக் , காத லாலடைகை முத்தி 
சித்திகடு கக்கி டைக்குமரு ளெய்துமப் , போதி 
லேயரிய னாகி லுந்தனது பூரணப் புரண மானசிற், 
சோதி யே முழுது மாகி நின்றபடி தோன்று மாறு 
வெளி தோன்றுமால் . 

54 


சாக்கியா மெல்லாப் பொருட்குமீ சனையெப் 
பொருள்களுஞ் சாக்கிமாத் திரமாய் , நோக்கின 
னியாவ னோக்கத னாலே நோக்கலா மிதுமறை யந்த , 


4 - கேநோபநிஷதார்த்தம் . 


65 


நீக்கிலாப் பரமாத் துவிதநிட்டையுமிந் நிலமென்றே 
முடி விதிற் பேத , மாக்கினா னறிவா லறிவிலா 
தொழிவா லவனலா தார்பசு வாவார் . 

55 


பரமாத் துவித ஞாநியே பரதே வதைதா 
னவனேயித் , திரமா முத்தி யானிங்குச் செப்பும் 
பொருள் செய் வினையாலு , முரமாந் ததீசி கௌதமனா 
லுண்டாஞ் சாப வுரையாலுங் , கரமா மநுடர் 
நெஞ்சதனிற் காதல் செய்யா தொருகாலும் . 56 


ஆரணத்தந் நியமில்லாச் சிவன்றன் பாலு மத்து 
வித வேதநத்து மடைதற் குள்ள , காரணமாஞ் சிவ 
லிங்கார்ச் சநத்துஞ் சாலக் காய்வதுவு மேயன்றி 
யுருத்தி ராக்க , தாரணத்துந் திரிபுண்ட்ர தார 
ணத்துஞ் சர்வாங்கோத் தூளநத்துந் தானே காய் 
வர் , சீரிணக்குஞ் சிவனென்னு முரையுந் தங்கள் 
செவியாலுங் கேளார் செய் வினையாற் றீயோர் . 


57 


தொல்லை நல் வினையாற் சுருதிநன் மிருதி 
சொன்னவா துணிந்தவத் தூயோ , ரொல்லையிற் 
பரமாத் துவிதவே தநத்தை யுள்ளவா றுணரவே 


66 


பிரஹ்ம கீதை . 


யுணர்வர் , நல்லவிப் பரமாத் து விதஞா நியை நா 
ராயண னானுருத் திரனு . மெல்லையி லெல்லாத் 
தேவரும் பூசித் தேத்தவும் படுமிவ னென்றும் 58 


ஈசனா ஞாநி யிருந்துள விடந்தே யிருப்பது 
முத்திதா னந்தத் , தேசிக னேவல் செய்பவன் 
காலென் சென்னியி லிருப்பது மன்னி . மாசிலாப் 
பரம ஞாநியா முநிக்கு மகேசனு மொப்பலன் மதிக்கி , 
லாசிலா வரியு மொப்பல னானு மொப்பல னேவரொப் 
பாரே . 


59 


ஒப்பறும் பரமாத் துவிதஞா நத்தை யுணர்ந் 
துள பரமயோ கிக்குக் , கைப்பொரு ளாவி காயமுங் 
கொடுப்பான் காதலா லவை கொடுத் திடவே . யிப்பவ 
மறுக்கு ஞா நம்வந் துதித்தற் கேதுவா மதுவிது 
வொழிய , வுற்பவந் துடைக்கு முணர்வு பெற்றுய்தற் 
கிலதிதிலையுறே லொன்றும் . 

60 


சதுர்மறை யொழிந்த வாதனை பொல்லாத் 
தர்க்கவா தனையுல கத்கின் , மதமுறு சமய வாதனை 
தார மக்கள் சுற் றத்தின்வா தனையு , மிதமுறு பொரு 


4 - கேநோபநிஷதார்த்தம் . 


67 


ளில் வாதனை தேகேந் தியமநம் புத்திநற் பிராணன் , 
முதலவா தனையும் வித்தைவா தனையு முடிவில்போ 
கத்தின் வா தனையும் . 

61 


ஏறுடைச் சிவனைத் திருநெடு மாலை இகழும்வா 
தனையும்வே தத்திற் கூறிடு ஞாந சாதக மாகக் 
கொள்ளுமுத் தூளபுண் டரத்தை , மாறுட னிகழும் 
வாதனை பாவ வாதனை யாவுமா நுடர்க்கு , வோடும் 
பரமாத் துவிதஞா நத்தை விலக்கிடும் விரோதிவிண் 
ணவரே. 

62 


ஆதலால் வீடதனி லாசை யுள்ளோ னதின் 
மிகவுந் தாற்பரிய னாகி முன்ன , மோதுவா தனைக 
ளெலா மிகந்தெப் போது முற்றபர மாத்துவித 
ஞாநி யாவன் . வேதவே தாந்தங்க ளுரைக்கப் பட்ட 
மேலான வத்துவித ஞாநமாகு . நாதனாம் பிரமத்தை 
நவில லாமோ நாமௌநத் திருப்பதல்லா னாகத் 
தீரே . 

63 


ஓதிய தோட மெல்லா மொழிந்துள ராகி யுற்ற , 
வேதவே தாந்தந் தன்னின் மிகநிட்டை யுடைய 


68 


பிரஹ்ம கீதை . 


நல்லோ , ரியா துந்தம் மிதயத் துள்ளா யிரண்டலா 
ஞாந மத்தைப் போதகஞ் செய்யத் தக்கோ ராவர் 
கள் புரையற் றோர்க்கே . 

64 


சுரரிலுத் தமரே யெல்லாத் துக்கமுந் தொலைப்ப 
தாகிப் , பரிவொடொண் குரவன் பார்த்த பொழு 
திலே பரமா நந்தப் , பொருவிலாச் சிவரூபத்தை 
யடைவித்துப் புரண மாக்கும் , பெரியவத் துவித 
ஞாந முங்கட்குப் பேசலானோம் . 

65 


4- கேநோபநிஷதார்த்தம் உரைக்கும் 

அத்தியாயம் முற்றிற்று . 
ஆகச் செய்யுள் - 174 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


69 


5 - சாந்தோக்கிய உபநிஷதத்தின் ஆறாம் 

அத்தியாய அர்த்தத்தை 
உரைக்கும் அத்தியாயம் . 


மறைப்பதாய் மிகவு முன்னோர் மடி விலாப் 
பொருளைக் காட்டுஞ், சிறப்புடை யுபதே சத்தைச் 
செப்புவ னுங்கட்கெல்லா , மிறப்பிலா தரத்தி னோடு 
மிசைந்திது கேண்மி னென்றான் , பிறப்பன முழுதுஞ் 
செய்யும் பீடுடை மலரின் மேலோன் . 

1 


யாதொன் றிருந்த படி கேட்கக் கேளா முழுதுங் 
கேட்டனவாம் , யாதொன் றிருந்த படிப்பார்க்கப் 
பாரா வெவையும் பார்த்தனவாம் , யாதொன் றிருந்த 
படியறிய வறியா வெல்லா மறிந்தனவாம் , யாதொன் 
றிந்த வுபதேச மறிக வறிவு மிகவுடையீர் . 


2 


மண்ணதோர் திரளைக் காண வனைந்தகா ரியங்க 
ளந்த , மண்ணில்வே றிலா தெக் காலும் வருதலே 
யாத லால்வே , றெண்ண்டு நாம ரூப மிசைந்திலை 


70 


பிரஹ்ம கீதை . 


யாகு மென்று , மண்ணிதே யுள்ள ெ தன்றும் 
வாதவர்க் கயன் முன் சொன்னான் . 

3 


உலகமோர் மணியி ரும்பா முகிர்சீவி யொன்று 
காண , உலகமெல் லாமு மாய வுருவமு மிரும்பு 
மஃதே . யலகில்கா ரணத்தி னோடு காரியம் வேறி 
லாமை , பலபட வறியும் வண்ணம் பகர்ந்தனன் 
படைக்கு நாதன் . 


காரிய மெல்லா முள்ள காரணம் வேறு மன்று 
காரிய மொருகால் வேறாய் வேறன்றி யிருப்ப தன்று , 
காரியங் கார ணத்தின் வேறென்று கருதி லந்தக் , 
காரிய மசத்தோ சத்தோ சதசத்தாய் வேறோ 
வென்றான் . 


5 


சத்தாயே வேற தென்னிற் காரண முடைய 
தொன்றே , பொய்த்தாய காரியத்தின் சத்தையோ 
புகலுங் காலே , யொத்தாகி நின்ற தன்றே யுரைத் 
தன னுலக மெல்லாம் , வைத்தாயு மறைக ளோது 
மலர்மிசை மன்னும் வானோன் . 


6 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


71 


காரண சத்தை தானே யென்றிடில் வேறு 
சொன்ன , காரிய சத்தை யில்லை யாயிடு முன்பு 
சொன்ன . காரண 

சத்தை யொன்றே யானபி 
னந்தச் சத்தைக் , கோதொரு பேத முண்டாம் 
படியெங்ங னுரைமி னென்றான் . 

7 


சத்தைதா னொன்றா நின்ற தாயினுங் காரியங்க , 
ளொத்தபேர் வேறு பாட்டா லுள்ளகா ரணத்தில் 
வேறே , யித்தகைத் தென்ற வார்த்தை யியம்புபே 
ரளவே யானால் , வைத்தகா ரியமுண் டென்னும் 
வார்த்தையு மசத்தே யாகும் . 


சத்தையில் லாத போது காரிய மில்லை யாகு , 
மித்தன்மைக் காரி யத்துக் கிலாமையே யிசைவ 
தென்று , மத்தன்மை யசத்தி னுக்கே காரியம் 
பிறந்த தென்றிங் , கொத்தொவ்வா துரைத்த வார்த் 
தை யென்றுமின் ராகு மன்றே . 


9 


காரண சத்தை யேயக் காரிய சத்தை யின்று , 
வேறொரு சத்தை யுண் டே யென்றிடில் வேறு 
சொன்ன . காரிய சத்தை யுள்ள காரண சத்தை 


72 


பிரஹ்ம கீதை. 

, 


யோடு , கூறிய சத்தாய்க் கொண்டே வசத்தாயோ 
நிற்ப தென்றான் . 

10 


சத்தாய்க் கொண்டே வேறென்னி லொன்றே 
சத்தை யிரண்டாகா , தசத்தாய்க் கொண்டு கார 
ணத்தோ டாகி வேறு நிற்குமெனி, லசத்தா மிதுதா 
னிலாமையினா லசத்தே யாகுங் காரியத்தை, யிசைத் 
தே லுள தாய்ச் செயமாட்டா தென்று மலடி மகன் 
போல . 

11 


காரிய மொருகா லுண்டா மொன்றினா லழிவ 
தில்லை , காரியந் தனக்குப் பத்தி யிலாமையா லில்லா 
வொன்றாங் , காரியந் தானொன் றோடே நண்ணுமென் 
றுரைத்தல் கூடாப் , பாருமி னென்று வானோர்க் 
குரைத்தனன் பதும மேலோன் . 

12 


இன்ன தோர் படியி ருக்கு மெனப்படா திலாமை 
யேபோ , லன்னதே யாத லாலே யாவது மிலதே 
யாகுஞ், சொன்னவிக் காரி யந்தா னசத்தெனத் 
தோற்றி னாலும் , பின்னையும் விசேட மொன்றுண் 
டென்னவே பேசு வீரேல் . 

13 


5 -சாந்தோக்ய உபநிஷதம் . 


73 


இதற்கு நீர் சொன்ன வேறே தியைந்திடு சம்பந் 
தந்தா , ன தற்கொரு கார கத்தா லென்னில் வே 
றமைவ தில்லை , யொதுக்கமில் லாத தொன்றே 
விசேடமா யிருக்கு மென்று , மதற்குவே றொன்று 
மில்லை யாதலாற் கூடா தென்றும் . 

14 


காரணத் தோடு கூடல் வேறெனி லது தன் 
னாலுங் , காரணந் தானே யாகு மிதினின்றுங் கருதிச் 
சொன்ன , காரியம் பிறக்கு மென்ற விதுகொண்டு 
வேறு சொல்லிற் பாருள குற்ற முன்போற் பரிகரிப் 

15 


பாரு மில்லை . 


இரண்டுக்கு மொன்றே சத்தை யெனுமிது 
வேறே யென்னிற் , றிரண்டிடுங் குற்ற மெல்லாஞ் 
செறி தனிச் சயமெப் போதும் . திரண்டகா ரியம் 
சத்தே யாதலாற் சதசத் தென்னி , லிரண்டிற்கு 
முரைத்த குற்ற மிசைந்திடு மியல்பினாலே . 16 


உண்மையிற் பேத மின்றி யிருந்தேயும் பேத 
மென்னல் , வெண்மையே செய்த ரூப வியாபாரம் 
தோற்றங் கேடு , பண்வயி னிவற்றாற் கொள்ளும் 


74 


பிரஹ்ம கீதை , 


பயனாம ரூபம் வேறு , முண்மையி லெல்லாம் 
பொய்யா லுண்டாகு மனைத்து மன்றே . 

17 


எல்லா விகாரங் களும் வாக்கா லென்று 
முண்டென் றுரைப்பதுவுஞ் சொல்லா மளவே 
யெவ்விடத்தும் தோன்று மென்ற துண்மையதே , 
யல்லா விகார மறிவொழிய வனைத்தும் பொய்யே 
விகாரத்துக் , கில்லா தாகு முண்மைபிறி தில்லா தாகு 
மாதலினால் , 

18 


காரண மதனா லன்றிக் காரிய முளவாய்த் 
தோன்றாக் , காரண மொழிய வேறு காரிய மின்மை 
யாலே , காரிய மனைத்தி னுக்குங் காரண மதுவே 
யுண்மை , யேர்தர விரண்டும் வேறென் றியம்பிட 
லியன் பின் றாமால் 

19 


ஆமன்றென நினைவீரல தன்பின்வழி யறிவீர் , 
நாமுன்சொன முதல்கா ரண மறியம் முழு தறிவாஞ், 
சேமம்பட மிகவுந்தெளி வுறுவீரிது வேறே , தாமந் 
தரு மலர்மேலுறை தலைவன்னுரை தருமால் . 


20 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


75 


கூறும் பொருள் விரிவென்றிவை யறியா மையின் 
முழுதும் , வேறும்மல வேறோடுட னாய்நின்றது மல 
தான் , றேறும்படி யுளகாரண மொன்றேயுள தென 
லால் , வேறென்றிடு பேதம்மில தாமெங்கணும் 
வினையாம் . 


அயலொன்றிடு பொருளும்மதன் பிரிவும் மரி 
வரிதா , மியல்பின்கண தறியும் பொழு திவைதான் மிக 
வேறா , மயலொன்றிலை யறியில்லறி வறியாமைதன் 
னியல்பான் , முயலும் பல பேதம்மென முடியும்வினை 
முழுதும் 

22 


பேதந்நெறி யோரில்லில தா கும்மத னாலே , 
பேதம்மொட பேதம்மது பேசல் பிழை 

யேயா , 
மேதம்மில தாயெங்கணு மொன்றா யொழி வில்லா , 
தியாதொன்றது முதல் காரண மெனுமாமலர் மிசை 
யோன் . 

23 


மண்ணும்வனை வானும்வனை பவையும்பிறி 
தாயே , யெண்ணும்மள வறிவின்செய லிவனைப்பெற 
விசையுங் , கண்ணென்றிட வருகாரண மொன்றேயம 


76 


பிரஹ்ம கீதை . 


. 


லமதா , லெண்ணும்மறி வுருவையிசை யாநிற்பதெவ் 
விடமும் , 

24 


வனைகின்றவ னொருகா ரணம் வரசேதநன் வேறா, 
நினையும்படி யிலதாதலி னிலையாயுள தறிவி , லன 
காரண மறிவாயினும் வனைவானிக ரன்றா. நினைமண் 
ணொடு நிகரானவை தனையே கொடு செயுமால் . 25 


தோன்றலா லசித்து மாகித் தமத்தொடு கலந்து 
நின்றே , யான் றவ முநிகள் பண்ணு மநநத்தா 
லளப்பொ ணாதாய்ச் , சான்றதா யெங்கு நின்ற 
சங்கர னுடைத்தா யொன்றா, மீன் றிடு மரிய 
வெல்லா மித்தன்மைத் தெனவொன் றுண்டு . 26 


காரண மேவி மாயை படை 

படைத்தளித் தழிப்ப 
தாகுங் , காரணஞ் சத்தாஞ் சித்தா யிருத்தலா 
லென்று கொண்டே , பூரண மாகி யுள்ள பொரு 
ளினைச் சுரர்கள் கேட்ப , வாரண முரைத்த வாதி 
யருளின னறியும் வண்ணம் . 

27 


உண்மைசித் தினுக்கே யுள்ள தசித்தெனும் 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


77 


பழுதைப் பாம்பிங் , கெண்மையி னிலாத வண்ண 
மிசையுமுங் கட்கு மேற்கக் , கண்ணென முழுது 
நின்ற காரண மொன்றே சத்தா , யெண்ணிடி 
லென்று முண்டா யிருப்பதென் றியம்ப லுற்றான் . 


அறியாதா ரசத்தாய் முன்பு காரண முளதாய்த் 
தென்பர் , நெறியாலிவ் வசத்துண் டாக்குங் காரண 
மாகா தென்றும் . பிறிதாய காரியங்க ளிதினின்றும் 
பிறக்கு மென்னில் , வறிதாய மலடி மைந்தன் காரண 
மக்கட் கெல்லாம் . 

29 


அசத்துத்தன் சத்தி யாலே யாவுக்கு முதலா 
மென்னி , லசத்துக்குச் சாத்தி கூடா தாமசத் தாத 
லாலே . யசத்தலா வித்கி லென்று மங்குரங் தோன்று 
மானா, லசத்தசத் தாகுஞ் சத்தே யாவையு மாவ 
தென்றும் , 

30 


அசத்தின்க ணுளதாஞ் சத்தி சத்தாயோ வசத் 
தாய்க் கொண்டோ , வசத்துடன் சத்தாய்க் கொண் 
டோ வாய்நின்ற வாற தென்னை , யசத்தினை யுள தாஞ் 


78 


பிரஹ்ம கீதை . 


சத்தி யாசரித் திடுவ தென்னி , வசத்தாய மலடி 
மைந்த னியாவையு மாக்கு மன்றே . 

31 


அசத்தின் றன் சத்தி தானு மசத்தாலே நிற்ப 
தென்னி, லிசைத்திடுங் காரியங்களியாவையு மியற்ற 
தென்று . மசத்தோடே மலடி மைந்த னாக்குவ 
திலாமை யேபோ . லசத்தோடே சத்தே யென்னி 
லாயிடு மிரண்டின் குற்றம் . 


மாகா 


அசத்துத்தன் சாத்தி யாலுங் காரண 
தானா, லசத்து முன் புளதென் றோதற் கருத்தமு 
மில்லை யேயா , மசத்தலா தாகு மொன்றே யனைத் 
திற்கு முதல தாகு , மசத்துள தாகு மென்ற வழிக் 
திடும் வார்த்தை யன்றே . 

33 


பூதத்தா லுளதா யுள்ள புவவங்க ளுயிர்கண் 
முன் போன் , றோதத்தா னரிய சத்தா லுதித்ததென் 
றுணரும் வண்ணம் , வேதத்தான் முழுதுஞ் சொன்ன 
வடிவினை விளங்கு மாற்றா. லோதத்தான் றொடங்க 
லுற்றா னுயர் தரு சுரர்கட் கெல்லாம் . 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


79 


எல்லாமுண் டாவதற்கு முன்னே தோன்றி யித் 
தனைக்குங் காரணமாஞ் சத்தை யாகு . மில்லாத 
முதன் முடிவை யுடைத்தா யொன்றா யிருக்குமிது 
வெனலாகு மியல்பிற் றாகி , நில்லாத வுலகனைத்து 
முன்பு செய்த நெறிய தனை யுடைத்தாகி நிமல மாகிச் 
சொல்லாலு மளப்பரிதா மிதன்ற னுண்மை சுருதி 
முடி வதனாலுந் தொடரொ ணாதால் . 

35 


காலமுங் கன்மந் தானும் பரிபாக மான வாறே , 
ஞாலமுண் டாக நல்ல குணத்கனைக் கலந்து நிற்கும் . 
பாலதொன் றில்லா விந்தச் சத்திமான் படைத்தற் 
காக , வேலவே யெல்லா மாவோ மென்று கொண் 
டிசைந்து பார்த்தான் . 

36 


பார்த்தபின் முன்னா காயம் வாயுவைப் படைத் 
துப் பின்பு , தீத்தனை யப்பைச் செய்தே யாமெனச் 
சொல்லப் பட்ட . பூத்தனை யுளதாய்ச் செய்த காரண 
மாகா வீசன் . வாய்த்த நுண் பூத மைந்தால் வகுத் 
தவா றியம்பக் கேண்மின் . 

37 


தன்மாத் திரைகலைந்தினையு மோரொன் றிரண் 


80 


பிரஹ்ம கீதை . 


டாய்ப் பகுத்தொன்றை , நன்னா லாக்கித் தன்பாதி 
யொழிந்த நாலி னுடன்கூட்டி , யின்னே யல்லா 
தவை நான்கி லியல்பிற் கூட்ட வாநாதி , பின்னே 
தூல பூதமெனப் பிறக்கு மெனவே பெயர்த்துரைத் 
தான் . 


அறியாமை வடிவா யுள்ள புவநங்க ளமைத்துப் 
பின்பு , பிறியாத கன்மந் தன்னின் வசத்தினா லுயிர் 
கட் கெல்லாஞ், செறிவாய காலபாக மானபி னீசன் 
ரானே பிறிவாகு நான்கு யோநி பிறந்திடும் வகையே 
செய்யும் . 

39 


ஈசனா மிறைவ னொத்த வறிவினா லெங்கு மாகிப் , 
பேசிடு நாம ரூப முன்புபோ லுண்டாய்ப் பேணு , 
மாசிலாச் சகத்துத் தானே யுளதுயோ லசைந்திட் 
டாலு . மீசனை யொழிய வேறு நிற்பதொன் றில்லை 
யென்றும் . 

40 


அநலினிற் சிவந்த மேனி யான தவ் வொளியே 
யாகு , மநல்வயின் வெண்மை யப்பாங் கருமைபூ 
மியின் றன் கூறா , மெனவிவை மூன்று மன்றி யீண்டந 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


81 


லென்ப தில்லை , யநலெனும் விகாரம் வார்த்தை 

41 
யாவதே யன்றி யில்லை . 


ஆதித்த னிரத்த வங்க மான தவ் வொளிய தாகு , 
மாதித்த னிடத்து வெண்மை யப்பின தாகு நின்று , 
பேதித்த கறுப்புப் பூமி யுடையதிம் மூன்று மன்றி , 
யாதித்த னென்று வேறிங் கில்லையென் றறிமி 
னென்றும் . 


அறிவொடு விவேக மில்லா தாதலா லவாக 
ளாலே , பிறிதர விரவி யென்று பேசிடப் பட்ட 
தென்று , மறிகனல் பிருது வீ ரானவிம் மூன்று 
மன்றிப் , பிறிதுசந் திரனை மின்னைப் பேசிடல் பிழை 
யே யன்றே . 


43 


பூதம் புவநஞ் சுவர்வே றுகுடம் போலும் 
பொருளா யுளவா தலெலாம் . பேதம் பிர்ம மொழிய 
விலையாற் பேர்வின் றிடநின் றதுதா 

னதுவே , 
யோதுஞ் சநநம் பலவா தனையா லுடலம் முதலா 
கியவெளி யினிலே , பேதம் படநானெனவே யறியும் 
பெயரா மயலா யிடுமெங் கணுமே . 


44 


82 


பிரஹ்ம கீதை . 


ஊனிந் திரியா திகளா னவெலா மோருங் 
கணினா னெனலா கியிடா , வானம் முதலா கியபூ தம 
தால் வரவின் படியே வளர்வும் முளதா , லானம் 
மணினா லமையுஞ் சுவர்தா மாகும் மணுநீர் கொட 
ளித் திடல்போ , லூனுங் கரணங் களுமுண் பவையா 
லுளதாய் வளரும் மெனவே யுணர்மின் . 

45 


ஊனா திகளா யதிரட்சியிலே யொழியா வணநா 
னெனதென் றுகொடே , நானே நுகர்வே னெவை 
யென் றுணரு நானா வறிவா னவைவிட் டிவையிற் , 
றானே முதல்கண் டிவையித் தனையிற் சலியா 
வறிவா கியதென் மையிலே , நானே யதுவென் றிடு 
நல் லறிவோர் நாடார் பிறிதென் பதுநா டொறுமே . 


கடையப்படு தயிரிற்றிர ணெய்போன்மா 
முதலா , மிடையிற்செயு மியல் வேறிலை யுளபூதம 
திடையே , யடையத்திர ளுருவிற்செலு மதிவிட்டறி 
வுருவா , மடை யப்பிறி திலமெய்ப்பொரு ளது தா 
னெனு மறிவீர் . 

47 


அந்தத்தா னிறைவி லானுக் கறிவுதோன் றாமை 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


83 


யாலு , மந்தகா ரியமே புத்தி யாதனிச் சமய தானா, 
லந்தத்தா லுண்டா மந்தப் புந்தியைத் தவிர்ந்து 
நாளு , முன்னுவா னெங்குங் காணு மறிவுநா னென் 
றெப் போதும் . 

48 


தேகேந் திரியா திகளாகுந் திரட்சி யினை நா 
னெனதென்றே , போகா நின்ற புத்தியினை விட்டுத் 
தானா யிருந்துளதா . யாகா தெல்லா மாகியிடு மறி 
வாஞ் சித்தி லியாதொருகா . லேகா வொன்றா 
யடங்கியிடு மவன்ற னியல்பை யியம்பிடுவாம் . 49 


அப்போது சுகதுக் கங்க ளாதியாய்ச் சொல்லப் 
பட்டிங் , கெய்ப்பாய விகார மெல்லா மறியாது 
தன்னைத் தானே . மெய்ப்பாடாயறியா நின் றோன் 
விளங்கவவ் விடத்தே காணுந் , தப்பாது தானாய் 
நின்ற சுகத்தினைத் தடையொன் றின்றி . 

50 


ஆதலா லறிவுள் ளோர்க ளழிந்திடு முடலே 
யாதி , சேர்தரு புத்தி தன்னைச் செலவிட்டுத் தெளி 
யும் வண்ணங் . தீதிலா தெவையுங் காணுந் திகழ்தரு 
சித்தின் கண்ணே , யேதிலா மதியை நானென் றிடு 


84 


பிரஹ்ம கீதை . 


மின்களிசைத்தெப் போதும் . 


51 


காண்பவன் றானே யாகுங் காண்பவை யென்ற 
யாவுங் , காண்பவன் றன்னில் வேறொன் றின்மையிற் 
றனையே காணும் , பூண்பதொன் றின்றி நின்ற பூரண 
மது நீ யென்ற மாண்டவார்த்தைக்கு முள்ள பொரு 
ளிது . மற்றொன் றில்லை . 


52 


நீயென் கின்ற வார்த்தைக்குப் பொருளா 
யென்று நிற்பதுவே , நானென் கின்ற வாசகத்தின் 
பொருளாய் நின்று நாடுவது , நானென் கின்ற வாச 
கத்தின் பொருளாய் நாடி நிற்பதுவே , நீயென் கின்ற 
வாசகத்தி னிற்கும் பொருளு நிலை பெறவே . 53 


சொல்லிய விரண்டி னாலுஞ் சுட்டிடப் பட்டு 
மேலா , யெல்லையில் பொருள்க ளான தியாவுக்கு 
முன்னே தோன்றி , நல்லதோ ரறிவா யுள்ள தியா 
தொன்ற தென்னும் வார்த்தைக் கெல்லையாம் 
பொருளுந் தானே யெனுமிடம் பார்க்க வேண்டா . 


உடம்பா திகளில் வேறாகி நீநா னென்னு முரை 
யாலே , திடம்பாடாகச் சொலுமிந்தச் சித்தா யுள்ள 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


85 


பொருளினையே , யடங்காததுவென் றிடும் வார்த்தை 
யிதினின் றுண்டாய்த் தெனச்சுருதி , தொடர்ந்தே 
தத்தொ மசியென்றே சொல்லு கின்ற தெனவுரைத் 
தான் . 

55 


தற்பதப் பொருளா யுள்ள வறிவொடே கூடு 
தற்கு , நிற்பதொன் றிலையாய்ச் சொல்லப் பட்டகா 
யாதி விட்டு , மெய்ப்படத் துரியத் தோடே யுடனாகி 
வேறி லாத , சிற்பொரு டனையே தத்தொ மசியெனச் 
செப்பு மன்றே . 

56 


அதுவென் றுரைசெய் பொருளா மதிலு நீயென் 
றுரைசெய் பொருளா மிதிலு , மதிபண் ணிடவே 
றதுவா கியிடு மறிவா ககள்கா ரணமன் றியிலே , 
யெதுமொன் றுமிலா தவையா வையுமா மிவையென் 
றிடுகே வலசித் தினையே , யது நீ யெனும்வாய் மொழி 
யா மதனா லறியும் படி சொன் னதிவ்வா ரணமே . 


தத்துவ மென்ற வார்த்தை யிரண்டுக்கும் 
பொருள தாகிச் சித்து மெய் யாகி நின்ற திகழ்பர 
மொன்றாந் தன்மை , தற்பரந் தன்னினாலே சித்திக்கு 


66 


பிரஹ்ம கீதை. 


மென்ப தேயிங் , கப்படி வாக்கி யத்தி னருத்தமே 
யாகு மன்றே . 

53 


இப்படி யன்றி வேறா யிருந்துள பொருடா 
னியாதொன் , றப்பொருள் வாக்கி யத்தி னருத்தமன் 
முகு மொன்றா . மெய்ப்படு பொருளின் ஞாந முள 
தாகா வாக்கி யத்தாற் . செப்பிடும் வார்த்தை தன்னி 
னறிவின்மை சிதைத்தல் செய்யும் . 

59 


அறியாமையினை யழிவித்துக் கொண்டே யிந்த 
வாக்கியந்தான் , பிறியா தொன்றா மறிவினையுண் 
டாக்கா தென்று பேசுங்காற் , செறிவா யுண்மை 
யுருவாகுஞ் சித்தி னொளியைத் தவிர்த்துண்டா, 
மறியா மைய தொன் றெனவில்லை யாகு முண்மை 
யறியுங்கால் 

60 


நோக்கு மிடத்து வாக்கியத்தா னுண்ணிதாய 
பரத்தொளியை , நீக்கி நிற்கு மறியாமை யென்ப 
தில்லை யாதலினா, லாக்க மில்லா வறிவின்மை யழிப்ப 
தென்றுங் கூடாது , தாக்க தின்றி யொன்றாத 
றன்னாற் கூடுந் தன்மையதே . 

31 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


87 


பிரமா ணங்க ளாயவை தான் பேத மில்லா 
தொருபொருளைத் திரமா யிதுவென் றிடமாட்டா 
செல்லா தாமங் காதலினா. லுரைமாத் திரமா யாவை 
யினு முளவஞ் ஞாந மது தானும் , பரமா மொளியே 
யாகியிடும் பார்க்கி லுண்மைப் பரிசிதுவே . 


62 


அறியாமை யென்று வேறா மது தானா மறிவி 
னுண்மை , பிறியாது நுண்மை காணு மளவினி 
லுளது சத்தே , யறியாமை சத்த சத்தே யாகிய 
விரண்டின் மேலா , மறிவான தோன்ற றானு மறிவின 
தொளியே யாமால் . 

63 


தோன்றுகூட் டரவி னாலே தோன்றிடும் 
பொருள் கட் கெல்லா , மூன்றிடு முண்மை யுண்டே 
லதுவுள்ள பரமே யாகும் , தோன்றுவ துளது பாரா 
தொழிதல்வே றுண்மை யென்னிற் , றோன்றிய 
வுருவு முண்டாய்த் தோன்றலாற் பரமே யன்றே . 64 


உருவமா யொளிர்வ துள்ள பிரமமே வேறொன் 
றில்லை , யுருவமா யுண்மை யின்மை யாதலில் வேறி 
னுக்கு , முருவமுண் டென்று சொல்லப் பார்த்திடில் 


88 


பிரஹ்ம கீதை , 


வேறொன் றாய் , வுருவத்தாற் றோன்று ரூப முண்மை 
யிற் பரமே யாகும் . 

65 


அந்நியத் தினுக்குச் சொன்ன வுருவுவே றுருவி 
னாலா மென்னிலப் பரந்தா னன்றா மெனு முரு வந் 
தான் றானே , யுன்னிய பரத்தினோடு பிந்தமோ 
வபிங்க மாயோ , சொன்னவவ் விரண்டுங் கூடி யுள்ள 
தோ சொல்லு மென்றான் . 

66 


பிந்தமென் றுரைக்கி லந்த வுருவுவே றாகை 
யாலே , சொன்னவவ் வுருவே யாகுந் தற்பதஞ்சொல் 
லுங் காலை , பிங்கமன் றென்னிற் றானே யாயிடும் 
பந்தா பிக்க , மென்னின் முன் சொன்ன குற்ற மிரண் 
டும்வந் திசையு மென்க . 

67 


பாராத படியி னாலே பரத்தினில் வேற தாக , 
நேராயொன் றாகித் தோன்று நெறி சொல வார்த்தை 
யேயா , மேராயோர் பயனு மில்லஞ் ஞாநமு மெக்கா 
லத்தம் , பேராது விளங்கு கின்ற பிரமமே பிறி 
தொன் றில்லை . 

68 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


89 


எல்லாமஞ் ஞாநத் தாலே தோன்றுறு மென்ற 
றானும் , இல்லாத வொன்றில் வேறா வறிவின்மை 
யிலாமை யாலே, யில்லா தஞ் ஞாந ஞாந காரிய 
மிரண்டு மூன , மில்லாத பிரமந் தானே யெனு 
மிதென் னறிவே யென்றான் . 

69 


இப்படி யெல்லா மாகி யிருந்ததே பரமே யென்ன 
மெய்ப்படி யேயா யுள்ள சுருதி தான் விளங்கா 

வப்பொரு டற்பா வத்தா லாவதே 
யென்று கொண்டு , செப்பிடுஞ் சுரர்கட் கெல்லச் 
திகழொளி மலரின் மேலோன் . 

70 


சொன்ன , 


கேட்பவ னுடைய சித்தம் பரிபாக மிலாதே 
கொண்டு , மீட்சியாய் வசம தின்றி வேதமோ ரிடத்தி 
லோர்காற் , காட்சிய துள்ள 

பரத்தினை 
யொழிந்து வேறு, மாட்சியி லொன்றுண் டாக வகுத் 
துரை செய்த தன்றே . 

71 


கால 


இத்தா லித்தைச் சாதிப்ப தென்ற தீர்த்த 
மாடென்ற , லொத்தொவ் வாது வேறுபடத் 
தோன்று முலக மென்றுரைத்தல் : வைத்தே பாவ 


90 


பிரஹ்ம கீதை . 


புண்ணியமும் வந்தாச் சிரமங் களுமிவற்றோ டொத் 
தே நின்றோர் சரிதைகளு முரைக்கும் வேறு முள்ள 
னவும் . 

72 


சுகமொடு துக்கம் பூதம் பௌதிக மிதுவே 
யென்றல் . சசுமுடைத் தாய சத்தம் வேறினின் 
றகைமை தானு . மகமறி வென்று நின்ற வறிவினில் 
வேறி யாவும் , தகவுள வுண்மை யென்றே சாற்றிடுந் 
தன்மை தானும் . 

73 


எல்லாம் பொய்யே யென்பதுவு மாயைக் குண் 
மை யியம்புவது , மில்லா மாயை யிதனாலே யியலும் 
பந்தம் வீடுகளு, மெல்லா மாகுங் குருமதமு மிவனை 
யடைவோன் றன்மதமுஞ் , சொல்லா ரளப்பில் 
லாவிச்சை யிருக்கும் படி சொல் லுகைதானும் . 74 


ஒது கின்ற நூல்பலவு முரைக்குந் தர்க்க முள்ள 
னவும் , பேதித் துளதா மிகவுமெனப் பேணிச் சுருங் 
கச் சொல்லுகையு , மேத மின்றி யித்தனையும் பரத் 
தில் வேறென் றியம்புவது , நீதி யாகு முளவெவையு 
நின்றே நிகழ்த்து மாமறைதான் . 

75 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


91 


பரமா யுள்ள மறைதானே பாக மானோ ரறி 
வுக்குத் , தரமா யடையும் பரிசாகச் சாற்றி யவர்கட் 
இதமாகத் , திரமா யுள்ள மழுங்கேயுஞ் சிறிதே யெல் 
லா விரதம்போ . லுரமாய்த் தாமிப் படியென்றே 
யுபதே சித்த துண்மையினால் . 

76 


சாத நமாகுஞ் சதுட்டயங்கள் சமைந்த வத்தன் 
மையினோர்க்கு , நீதி யாக வருமறைதா னின்றே 
யிவர்க ளறியும்வணம் , பூத மாயும் புவநங்கள் பிறவு 
மாகி யிருந்ததுவு , மேத மில்லா தொன்றாய பரமே 
யென்றே யியம்பினதால் . 

77 


சகமொடு சீவ னீசன் சார்ந்துள விகார மின்றிச் , 
சுகமுடைச் சத்தாய்ச் சித்தாய்ச் துகளின்றி நுண்ணி 
தாகி . பகமெனு முரைகட் குள்ளா யறிவரி தாகி 
யொன்றாந் , தகவுடைப் பரமந் தன்னி னொருமையை 
மறைகள் சாற்றும் . 

78 


ஈசன் சகமோ டுளசீ வனதா மியாவும் பரரூபம 
தென் றுகொடே , நேசம் மதனா ஓளதா கியதன் 
னிறையும் மறிவா னதியா தது தான் , மாசொன் 


92 


பிரஹ்ம கீதை ,. 


றதிலா தபரம் பொருளும் மயலொன் றறியா தவபே 
தமது , மேதம் மொழிவே தநமா வதுவு மென்றம் 
மலரோ னுமியம் பினனால் . 

79 


இத்தன் மையொழிந்துளதா மறிவே யாதொன் 
றறியா மையையெய் தியதே . மெய்த்தன் மையதா 
யறிபோ ததினும் வேறா யறிகின் றவிடந் தனிலு , 
மத்தன் மையில்வே றுபடா ததிலோ ரைய மிலையா 
சறநின்றது தான் . சித்தொன் றியறிந் திடுமவ் வறிவே 
சேர்தற் கரிதா யிடுமெங் கணுமே . 

80 


எப்படிப் பொருள்க ளெல்லா மிதுவிது வென் 
றே யென்றுஞ், செப்பிட வுண்மை யாகத் திகழ் 
தரும் வேறு பாட்டா , லப்படிச் சிவனே யந்தப் 
பொருள்களி னுண்மை யாகி , மெய்ப்பட விளங்கு 
கின்றான் வேறொரு பொருளன் ராமால் . 

81 


யாதொரு படியிற் போதம் பொருடொறும் 
விளங்கு மன்னேர் , தீதிலாச் சிவன் றன் சத்தி யாயதே 
பிறிதொன் றன்றா, லே தமில் சத்தி யின்னே யிசைந் 
திட வறித லேயாம் , போதமு மிறந்து தோன்றும் 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


93 


பொருளொன்றா யறியும் வண்ணம் . 


82 


யாதொரு படியி னாலே யாவையுந் தோன்று 
மத்தை , யோதிய பரமே யாக வுண்மையா யறிந்தா 
னியாவ , னே தமி லீசன் றன்னை யியல்பினா லெளி 
தாம் வண்ணம் , பூதனா மவனே மிக்க பூசனை செய்யா 
நின்றான் . 

83 


எப்படிப் பூத நாநா வுருவமா யிலங்குந் தன்னு , 
ளப்படி யறிவே யாக வநுபவித் திடுத லேயாஞ், 
செப்பிட லரிதா யுள்ள திகழொளி யாகுந் தன்னை , 
மெய்ப்பட வேறொன் றின்றி விளைந்திடும் பூசை 
தானே . 

84 


போதம தாகித் தோன்றும் பொருளெலாஞ் 
சிவனே யாக , வேதமி லறிவாற் காண்பா னெவனவ 
னுண்மை கண்டான் , மீதிலாச் சிவனன் றென்று 
சிறிதொன்றைச் சிந்தை செய்வோன் . பேதமா மரு 
ளின் மேய பித்தனென் றறிய லாவான் . 

85 


சிவனிது வன்றே யென்று சிறிதொன்றைச் 


பிரஹ்ம கீதை . 


94 


சிந்தை செய்யு , மவனறி வுடையோர் தம்பா லதம 
னென் றறியப் பட்டா , னுவமையொன் றில்லா 
வீசன் றனையிகழ்ந் தொழுகு வானும் , பவமதி 
லென்று மேவும் பசுவெனப் படுகின் றானும் . 86 


எல்லாமுஞ் சிவரூப மாகித் தோன்று மியா 
வனுக்குத் தன்னுடைத்தா யவனே மிக்க . சொல் 
லாலு மளப்பரியா னவன்ற னிச்சை சுருதியினாற் 
றுணிந்துரைத்த சரிதை தானும் . பல்லோரு மவனை 
யருச் சனை செய்தேத்தப் பரரூபந் தனக்கேநற் பூசை 
யாகு , நில்லாத வவிச்சையினை நீங்கி யுள்ள நிர்க் 
குணனு மிவனாகு நினையுங் காலே . 

87 


எப்பொருள் களுந்தா னாகி யிலங்கிடு மறிவா 
மீச னப்படி விளங்கு கின்ற தறிதலே யவன்ற 
னக்கு , மெய்ப்படு பூசை வேறோர் செயலினா லன்று 
மெய்யே , யிப்படி ஞாநந் தன்னா லிறைஞ்சிடப் படு 
வரனீசன் . 

88 


சசுரூப மாய வதில் வேறிலாது விளையாடு தெய்வ 
மது தான் , சுகரூப மாய தனையோ குத்து விளையாடி 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


95 


யுண்ட லதனை , யகமாயை யின்றி யறிகின்ற போத 
மூளதாகி நிற்கு மதுவே . தகநாளு மோது மறியாவ 
தென்று சதுராக நன்சொ றருமால் . 


ஆன தாகாத் தெய்வமதே யடையும் விடய 
மிந்தியமாய்த் , தானு மாகித் தனைத்தன்னாற் றானே 
நுகருந் தன்மையது , வூன மாகு ஞாதாதி யொழிந்தே 
யுள்ள வறிவதனாற் , றானே யாகக் கண்டிடுதல் சத்தா 
யுள்ள பூசையதே . 

90 


பிறப்பிறப் பாய துக்கம் பிறித்திட லுளதா 
யென்று , மிறப்பிலா வீசன் செய்யு மருளினா லிசைவ 
தாகி , மறப்புடைப் பாவ கத்தின் வரும்பொரு 
என்றாய் மேலா, பிறப்பதாம் பேத மோர்கா லியைக் 
திடாப் பொருளி தன்றே . 

91 


ஆதித்த னொளியை யந்த னறிந்து கண்டிடாமை 
போல . நீதிக்க ணறியு நாட்ட மவிச்சையான் 
மறைந்து ளோர்க்கு , மேதக்கட் கிசையா தெங்கு 
மியாவையு மாகி நின்ற , சோதிக்கண் ணொளியு மாங் 
கே தோன்றிடா தாகு மன்றே . 


96 


பிரஹ்ம கீதை . 


ஈசன்ற னருளி னாலு மிசைந்தவா தரத்தி னாலு , 
மாசுதீர் நிலையி னாலு மருள்பவன் பார்வை யாலும் 
பேசிடும் பாவ கன்ம புண்ணிய மிரண்டு மொத்தாற் 
பாசமாம் படலம் போக்கும் பரம்பொரு டிகழு 
மன்றே . 

39 


சுத்தமா யென்று முள்ள சுருதிதா னருளினாலே , 
யித்தன்மைத் தாகு ஞாந மென்றுகொண் டிசையும் 
வண்ணம் , பத்தரா யுள்ளார்க் கேயப் பலபடி யாகப் 
பல்கா , லுய்த்து நோய் கழியும் வண்ண முள்ளவா 
றுரைத்த தன்றே . 

94 


சிவனே யுள்ளான் பிறிதில்லை யென்று திரமா 
யறிவதுவே , பவமே யொழிக்கும் பரமார்த்தம் பகரு 
நெறிதா னதுவாகு , மவமே யிதனை யொழிந்துளதா 
மவைதானிதனை யடைதற்குத் தவமே முதலாஞ் 
சரிதைகளைச் சாற்று கின்ற தன்மையவே . 95 


ஆதர முடையீர் கேண்மி னருமறைப் பொருளி 
தென்றே . யோதலா லுவமை யில்லாப் பொருளின் 
லைய முண்டேற் , றீதற மழுவைக் காய்ச்சிச் செங் 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


97 


கையி னிடுவே னென்ற , னாதனா யுலக மெல்லாம் 
படைக்கு நான் முகனா யுள்ளோன் . 

96 


பத்தரா யுள்ளீர் கேண்மின் பகர்ந்தவே தத்தி 
னர்த்த , மித்தகைத் தாகும் வேறொன் றில்லையா 
மிதனி லுங்கள் , சித்தரும் புதலுண் 

டாகச் 
செப்பினோ மாணை மூன்றோ, டத்தனார் பாதர் 
தொட்டே யென்றன னலரின் மேலோன் . 97 


அன்பரா யுள்ளீர் கேண்மி னறிவித்த 
பொருண்மெய் யன்றே , லென்சிர மிற்று வீழ்வ 
தென்றன னிதுவு மன்றி , யின்பமே யளிக்கு மீச 
னிவ்விடந் தன்னின் வந்து , தன்பெருங் கருணை 
யாலுந் தளர்வறப் பண்ணு கின்றான் . 


98 


இவ்வண முரைத்துப் பின்னை யாவர்க்கு மன்பா 
யுள்ளோன் , செய்வண மொழிந்தே யீசன் றிருவடி 
சிந்தை செய்து , மெய்வண மிழந்து தாழ்ந்து 
பணிந்துமெய்ப் பத்தி யாலே , யவ்வண மாகித் 
தன்னை யழிந்தன னயனா மையன் . 

99 


98 


பிரஹ்ம கீதை . 


அப்பொழு தளவி லாத வருளுரு வாய வீசன் , 
செப்பிடு மூவ ரேத்துந் திருவுரு வுடைய சோதி , 
யொப்பிலா மதியுஞ் சூடி யுமையொரு கூற னாகி , 
யிப்படி வானோர் காணும் படியுள 

வியல்பின் 
வந்தான் . 

100 


நீடொளி மணிகள் சேர்த்தி நிமலமா யோங்கி 
யெங்கும் , பீடுடைத் தாம நாற்றிப் பிறங்கரி மிசைய 
தாகி , யாடக மதனி னாலே யமரரா லமைக்கப் 
பட்ட , பீடம்வந் திட்ட தாங்கே யிருந்தனன் 
பெயரா தீசன் . 

101 


அளவிலா வொளிய தாய வரனெழுந் தருள 
லுன்னித் , துளபமா 

லுலக மியாவு மளிப்பவ 
னுவகை யோடுங் , களமதார் கறைசேர் நாதன் 
கழலடி நினைந்தப் போதே , யுள நெகிழ்ந் தருகி 
பொல்லை வந்தன னுணர்வின் மிக்கோன் . 102 


ரீத்தரா யுள்ள வானோர் நிறைமலர் மாரி 
மேன்மே , லுய்த்தனர் மிக்கவன்பா லுரைத்தனர் 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


99 


துதிக ளெல்லாம் . பத்தர்வே தங்கள் சொன்ன 
படியிலே பணிந்து வாழ்த்தி , யித்தன்மைத் தாய 
வேறுஞ் செய்தன ரிறைவர் காண . 

103 


கடுகியு முயர்ந்து தாழ்ந்துங் காளங்கள் பல 
முன் னூதப் , படகமோ டிடக்கை சல்லி மத்தளம் 
பலவா சிப்பத் , துடிகுழல் வீணை தாளம் வலம்புரி 
தொடர்ந்தே யார்ப்பக் , குடமுழா முரசு பேரிக் 
குசல ரா யினர்கொண் டார்த்தார் , 

104 


வானவர் பாட வாட மங்கையர் மறையி னீறா . 
லானவா கவிக ளானா ராசிதோத் திரங்கள் சொல்ல , 
வீனமி லீசன் பாத பங்கய நினைந்து நோக்கு , 
மோனமா யிருந்தார் வேறு முநிகளோர் செயல 
தின்றி 

105 


தலையி 


அன்பிலம் முங்க ளெல்லா மதிசய மாகி நின்றார் , 
பின்புளோர் 

லாடும் பெருமையை 
புடைய 

ரென்பு நைந் துருகி நெக்கங் 
கியாவருந் தாமே கம்மில் , வன் பெருங் 
ளாலுங் குக்கினர் வானோ ரெல்லாம் . 

106 


100 


பிரஹ்ம கீதை . 


தலையினான் முட்டி மேலுந் தாள்களா லுதைத் 
துக் கைகள் , பலவினா லடித்துத் தண்டிற் கயிறது 
பூட்டி வானோர் . சிலவர் தாஞ் சிலவர் தம்மைச் சிவி 
கையாற் பொறுத்தார் வேறு , குலவியோர் குதிரை 
தன்னிற் கொடு சென்று சிலர் மேல் வைத்தார் . 107 


ஓடினார்சிலவ ரொக்க நின்றவர்க ளொருவரோ 
டொருவர் தழுவினார் . கூடி யொண்புடவை மேலெ 
றிந்துசிலர் கொண்டு கொண்டுவிளை யாடினா . ரோடி 
வந்து பிரியத்தி னோடொருவ ரொருவ ருச்சியைமு 
கந்தன , ராடி னார்கள்சில ரன்பி னாலறிவ தொன்றி 
லாதபடி யாகவே . 

103 


உமையோடு கூடி யுளனாய வீச னொழியாத 
தேவர் செயல்கண் , டமையாத வன்பு மிகவாகி 
யங்கை யருளோட மைக்க வயன்மா , லிமையோர்க 
ளோடு முநியாயி னோர்க ளிடர்தீரும் 

வண்ண 
மருளா . லமையாத வங்க ணதுவைத்தல் கண்ட 
தருள்பெற்று நின்ற தனை வோர் . 

109 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் 


101 


சத்திய மாகி வேத மொன்றுமே யளவை யாரு , 
மித்தன்மைப் பொருளை யெல்லா வுலகரு மறியும் 
வண்ண , ரித்தரா மன்ப ரேத்து நிறைந்தமெய்க் 
கருணை யீசன் , மெய்த்தகு பொருளீ தென்றே 
விளம்பிடல் செய்ய லுற்றான் . 

110 


மாயா 


உலக மியாவு முயிர்பலவு நானே சிறிதும் 
வேறில்லை , யலகி லறிவா லாய்ந்திடினு 
விடத்து மருத்தமிதே , திலக மாய மறைதுணிந்து 
திகழ்த்தும் பொருளு மித வென்ற , னிலகுந் தன்மை 
யநுபவமு மிதிலோ ரைய முளதன்றால் . 

111 


அப்பா லாகி யெவர்கட்கு மதுவே யெனரிற் 
கின்றேனா. னிப்பா லாகிக் காண்பொருள்க ளெல்லா 
மாகி யுள்ளேனான் , மெய்ப்பா லுயிர்க ளியாவையு 
மாய் விளங்கி மிகவு நின்றேனா, னொப்பே யிலையா 
முபாதிபல வாகி யெங்கு முள்ளேனான் . 

112 


பூத மாகிப் பொருள்பலவாய்ப் புணர்ந்து 
நின்றுங் கரப்பவனான் , பேத மாகிப் பேதித்தும் 


102 


பிரஹ்ம கீதை . 


பேத மில்லாப் பெற்றியனான் , சோதி யாகு மிரவிமதி 
யாகித் தோன்று கின் றேனான் , வேத மாகி யுள்ளே 
னான் விளங்கு புராண மாவேனான் . 

113 


கூறு மோசை பலவவைநா னவற்றிற் குலவும் 
பொருளவை நா , னாறு சமய மாயவற்றிணருத்த மாகி 
நிற்பேனான் , வேறென் றறியும் பொருள்களுமாய் 
வேறாய் விளங்கு கின்றேனா, னாறுஞ் சிந்தை யழிந் 
தொன்றா மறிவா லறியு மறிவுநான் . 


114 


தோன்று கின்ற வொளியவைதான் றொடர்ந்தே 
செறியு மிருளது நா , னான்றங் கமைந்தோ ருளமேவி 
யறிவாய் நின்றே யறிபவனா. னூன்றும் பொருள் 
கண் மேலோடு முணர்வாவது நா ணுணர்பவனான் 
சான்றங் காகி யெப்பொருட்குஞ் சலியா தென்று 
நிற்பேனான் . 

115 


பாடு மிசையா யவ்விசையின் பயனா யறிந்து 
நிற்பவனான் , கூடுங் கந்தம் பலவாயுங் கொள்வா 
னாயு முள்ளேனான் , காடுங் கல்லு மலைபலவுங் கட 
மும் படமு மாவேனா, னீடும் பொருளா யெவ் 
விடத்து நிறைந்த வொளியாய் நிகழ்பவனான் . 116 ) 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


103 


அளவை யோடங் கறிவானு மறியும் பொருளு 
மாவேனா, னுளவஞ் ஞாந ஞாநமென வுரைக்கு 
முண்மைப் பொருளவை நான் , விளையுங் கன்ம சுக 
துக்க மேவுங் கால மாவேனா, னுளம தாடி வுணர் 
இன்ற சுவையா றாகி யுள்ளேனான் . 

117 


தேவ ரெல்லா மாவேனான் றிகழு கரரா யுள்ளே 
னான் , யாவ ரேனுங் கருவாகி யிடுதற் கிசைந்தே 
பிருப்பவனான் , பாவ பேத புண்ணியங்கள் பலன்கள் 
சுவர்க்க மாவேனான் , மேவி யடையும் புத்திநான் 
வீழ நிரய மாவேனான் . 


118 


கரணம் பன்னான் காவேனான் கரணி யாய கார 
ணனான் , சரணந் தருதே சிகனாகித் தன்னுவடங்கும் 
தன்மையனான் , புரணந் திகழ்பே ரொளியோவாப் 
போத மாய பூரணனான் , கரணங் கடந்த வெனை 
டென்றுங் காண்பார் காணப் படுவேனான் . 119 


நாத மாகி மந்திரங்க ணாநா வாகி யுள்ளேனான் 
பேதமாகி நினைந்திருந்து பேனுந் தியாக மாவேனா, 


104 


பிரஹ்ம கீதை , 


னோதலாகு மவத்தைபல வொன்றா யறிவா யுள்ளேனா, 
னேத மில்லா வெப்பொருட்கு முள்ளே யிலங்கி 
யிடுபவனான் . 

120 


யாதொன் றருத்த முண்டில்லை யென்னு முரைக 
ளிரண்டினுக்கும் , யாதொன் றருத்தந் தோன்று 
மென்றும் தோன்று தென்றுஞ் சொல்லுதற்கும் , 
தீதொன் றின்றி யிவையனைத்துந் திகழு மென்ற 
னுருவென்றே , யோது மைய மோரிடத்து முளதன் 
றுண்மை யுரைக்குங்கால் . 

121 


யாதினை நித்த முள்ள புத்தமே சுத்த மென்றிங் 
கோதிடு மறைதா னென்ற னுண்மையே திகழும் 
வண்ணந், தீதினை யொழிந்த திந்தப் பூரண மதுவே 
யாமென் , றோதிடு மெய்யே யிங்கோ ரையமு முள்ள 
தன்றே . 

122 


அகமென வறியப் பட்டு நிற்கின்ற பொருளு 
மாகித் , தகைமையி லிதமென் றுன்னத் தக்க 
விப் பொருளு மாகிச் , சுகமுடைச் சற்சித் தாமென் 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


105 


னுருவமே தோன்று மென்று , மிகவுரை செய்ய 
ஒற்றான் வேறுரு விலாத வண்ணம் . 

123 


நானே முழுது மெனையொழிய நாடிற் சிறிதும் 
வேறில்லை . யான பொருளை பருமறைதா னறையும் 
படியா னதனாலும் , யானு மிசைத்த படியாலு 
மிதுவே திடமாயுனபொருடா , னூன மின்றி நான் 
மூகனு முரைத்த சங்கட் குண்மையிதே . 1241 


இப்பொரு ளையப் பட்டோரிறப்பர்கள் கணத் 
தின் மெய்யே, மெய்ப்படு பொருளை யென்றும் 
விடுதனிச் சயம தாகு , மிப்பொருளைய மின்றி பறிக் 
தவன் பவபா சத்தை , மெய்ப்பட வொழிந்து மேலா 
மொளியினை யடையு மன்றே . 

125 


பாசமோ சகனா மீசன் பகர்ந்தருள் செய்து 
தன்னை , நேசமோ டயன்மா றம்மை நீடுறத் தழுவிக் 
கொண்டு , வாசிலா வமரர் தம்மை யருட்கணா 
லமைத்துபோக்கிச் சோதியா நந்த வெள்ளச்சகரூப 
ராமி னென்றான் . 

126 


106 


பிரஹ்ம கீதை . 


சாந்தமெய்க் கருணை மேனிச் சம்புவை யமர 
ரெல்லா , மாய்ந்தபே ரன்பி னாலே யடியிணை மலர்க 
டம்மே , லேய்ந்தமா மலரு நீரு மிலையொடு பலமுங் 
கைக்கொண் , டாந்தனை யிறைஞ்சி யேத்தி யருச்சனை 
செய்து நின்றார் . 

127 


உலக மியாவு மளந்தருளு முலப்பில் கீர்த்தி 
நாரணனு, மிலகுந் தனது காரணமா மீசன் பாத 
பங்கயத்தைத் , தலையின் மிசையே வைத்தருளித் 
தரியா வன்பாற் றான ழிந்தான் , மலரின் மிசையோ 
னவ்வடிகண் மறந்தே தன்னை வைத்திருந்தான் . 139 


தேவர்க்குந் தேவ னாய பெருமான் றன் கழல் செ 
றிந்த , யாவற்கும் பாச நீக்கி யெடுத்திட லியல்பா 
யுள்ளோன் , மூவர்க்குத் தெரியா வுண்மைப் பொரு 
ளான தற்பாவத்தை , யாவர்க்குத் தெரியும் வண்ண 
மின்பக்கூத் தாட லுற்றான் . 

129 


மேலா யருள்சே ராகரமாய் வேறென் றிடுதற் 
கரியவளும் , கோலா லளவில் பேரன்பாற் கூத்தன் 
றனையே பார்த்தருளிக் , காலா லாட றனக்கிசையக் 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


107 


கையாற் றாளக் கதிசெய்ய , மாலா முதலாம் வா நோர் 
கள் வலவா மகிழ்வா லாடினரால் . 

130 


பேரா நந்தக் கடலாய பெருமான் பிணங்குங் 
தேவர்பிரான் , பாரா வெல்லா வமரரையும் பரிந்துள் 
ளுவகை கூர்ந்தெவர்க்கும், தீரா வின்ப மளித்தருளித் 
தெரிவை யொருபா லுடனாகி , யாரா லறியா வறிவுரு 
வோ னாங்கே யறிவிற் கரந்தனனால் 

131 


அரியு மயனை யணைத்துக்கொண் டமரர் முரிவர் 
தமையெல்லாம் , தெரிய வன்பான் மிகநோக்கிச் 
சித்தங் களிகூர்ந் துண்மகிழா , வுரிய வுலகந் தணி 
பி எனுமா முலப்பில் பெருஞ்சீர் வைகுண்டத் தரிவை 
மலர்மே லவளோடு மரவி னணையோ னமர்ந்தனனால் . 

132 


அயனுமீண் டதிச யத்தா லவசமா பழிந்து 
பின்னும் , பயனுறு மமரர் தம்மைப் பார்த்து முன் 
பரிவி னாலே , வயமெலா முளதாய்ச் செய்யு மலர் 
மிசை மறையி னோனுந் , தன துவாய் திறந்து 
வார்த்தை யுரைத்தனன் றழைக்கும் வண்ணம் . 133 


108 


பிரஹ்ம கீதை . 


மாநுட ரானோ ரென்று மோதிடும் விச்சை 
யெல்லா , மூனமாய்ப் பாச பெத்த மாக்கிடு முண்மை 
பாகத் , தானதா மறிவாம் விச்சை யொன்றுமே 
பாச மான , வீனமா மிருளை நீக்கு மின்பநற் சோதி 
யொன்றும் . 

134 


தானாகு மறிவொன் றில்லா தவனுக்குத் துன்ப 
வாழி . தானேயுண் டாவ தென்றுந் தான் றனிற் 
நழைத்து ளோர்கட் , கானாதெவ் வுருவு 

மாகி 
யல்லவா மறிவாஞ் சோதி , தானாகும் வீடே யாதல் 
சங்கையொன் றில்லை யன்றே , 

135 


யாவ னொருவன் றனையிழந்தே யளவில் வேறு 
படக்கண்டும் , யாவ னொரு சொல் வேறுபடக் 
கேட்டு மறிந்தும் வருகின்றான் , யாவ னொருவன் 
றனக்கென்றுஞ் சிறுமை யதுவே பிறப்பிறப்புப் , 
போவ தில்லாக் காரணமு 

யென்று 
புகன்றனனால் . 

136 


மதுவே 


அருளினா லியாவன் றங்க 

ணிவையில்வே 
றொன்று காணா , தருளினால் வேறு கேளா தறிந்திடா 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


109 


திருக்கி லஃதே, யருளதாம் பெருமை தானு மழிக் 
திடாச் சுகமு மெல்லா , விருளிலா வீடு தானு 
மென்றன னிமையோர்க் கெல்லாம் . 

137 
ரொருவர் தமக்கென்றுஞ் சிறுமை 
யுண்டேற் சுகமிலையா , மோவ லில்லா தளவு படா 
தொன்றா மறிவாய் நின்றோர்கட் , காவ தில்லைப் 
பிறப்பிறப்பு மழிந்து போக்கு வரவுமில் , மேவு பந் 
தம் வீடுமிலை யென்றே விரிஞ்சன் விளம்பினனால் . 139 

தன்னிலே யாக்கப் பட்ட களவினி லுலக மெல் 
லாங் , தன்னுணர் நனவ தாகத் தனிலவை யடங்கு 
மாபோற் றன்னிலே தோன்று மெல்லாப் பொருள் 
களுந் தானே யானாற் றன்னிலே தன்னிற் றானே 
யாமதே தனில்வே றின்றே . 

139 
எல்லாப் பொருட்கு மேற்சுகமா மிதனை யுங்கட் 
கேயும்வண , சல்லா ருளங்கொ ணடராச நாதன் 
பாதத் தருளாலே , யெல்லா மென்றன் கருணையினா 
லுரைத்தே னிதன் றன் மேற்கேட்ப , தில்லா வண்ண 
மினியானு மியம்ப வேண்டு வதுமிலதே . 

140 
5 - சாந்தோக்ய உபநிஷத்தின் 6 - வது அத்தியாய 
அர்த்தத்தை உரைக்கும் அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் - 314 . 


6- சாந்தோக்ய உபநிஷத 
தாத்பரியம் உரைக்கும் அத்தியாயம் . 


பங்கயா சநத்தி லிருந்திடும் பரமன் பழமறை 
பகர்ந்தவப் பரிசே , சங்கையா காமற் சங்கரன் 
றிருவாய் மலர்ந்தனன் பரிசினைத் தானே , யங்குவா 
னவர்கட் களிக்குமா றளித்து மளவிலா வருளினா 
லந்த , வெங்குமாய் நின்ற பொருளை மீண் டுணரு 
மிடத்தையும் தெளிவுற விசைப்பான் . 


1 


புகல நின் விடுபிரம புரமெனும் பதியதனிற் 
றகரபுண் டளிகமெனு மகமிலங் கியதகர , 
ககாமுண்டது மறைகள் கருதநின் றுளபிரம , 
மிகவிரும் புவர் பிறவி விடவிரைந் துளவிமலர் . 2 


தெரிவிடஞ் சிறிதலது சிறியதன் றறிவுருவு . 
பெரிதெனும் படி நினைக பிறமெங் சூமுளதென , 
வரியதொன் றுணர்வதுணர் வொழிவதென் பதுவு 
முணர் , கரியழிந் துளதொர்பொருள் கழியநின் 
றதுவுயிலை . 


3 


5 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


111 


அறிவின் முன் பல துசட வகிலமுண் 

கிலமுண் டென 
நிகழ்வு , பெறுவதன் றறிவினிலை பெறநிகழ்ந் தது 
பிறிது , செறிவுறும் பொருளினனி சிறிதெனும் படி 
நிகழ்த , லிறைவனெங் கணும்விரவி யெலையறும் 
படி நிகழும் . 

4 


அளவிலம் பரமெவள 

பரமெவள வறிசிதம் பரமவள் , 
வுளது விண் புவியனில மொளிபதங் கனுடுமதி , 
துளிதரும் புயன்மின் முதல் சொலவரும் பொருள் 
களினி , 

விளைபவென் றிவையிதய வெளியடங் 
கிடுமடைய . 

51 


6 


இலதெனும் பொருளுமிவ னிடையிலங் குதலி 
லிறை , சொலவரும் பொருண்முழுது நிலவினன் 
சுழலும்வினை . நலனுமன் றிய துநரை மரணமும் 
பசியை முத , லுலகுறுந் துயர்முழுது முடையனன் 
றொருபொழுதும் . 
பண்ணிய தொழிறரு பயன்க ளியாவையு 
மண்ணிடை நுகர்ந்திட மாளு மாறுபோற் 
புண்ணிய வினை தரும் போக மியாவையும் 
விண்ணிடை யிருந்தது பவித்து மீளுமால் . 


7 


112 


பிரஹ்ம கீதை , 


மெய்யினை யுணர்ந்தவர் வினைக ளியாவையுஞ் 
செய்யினுஞ் செய்தில ராவர் தேவர்க 
டுய்ய நல் வினைகளே தொகுத்து மற்றையார் 
வெய்யகர் மத்தராய் விளம்ப வேண்டுமே . 


8 


பொற்பொருள்பு தைத்தபுவி யிற்புலனி லார்போய் 
நிற்பினுமி டிப்பர்நனி நித்தமுல கத்தோர் 
தற்பொருள்சு முத்திதனி லுற்றுமது தானே 
யற்பமறி சிற்றிலர யர்ச்சிவலி யையோ . 

9 


விதம்படுமு ளந்தொறும்வி சேடவறி வாயும் 
நீதம்படுத லாலிதய மென்பரிறை தன்னைத் 
இதம்படவி வன்றிறம றிந்தவர்கள் சேரும் 
பதம்பிரம மல்ல துப காத்திடுத லுண்டோ . 


10 


சுழுத்தியத னிற்றுயர் து வக்குமுட றன்னீன் 
றெழுப்பியுள தன்வடிவி னாலிறையை யெய்துற் 
மழுத்தமுற யாவனது வாகுமவ னெங்கும் 
முழுத்தியுள தற்பரம மாகிமுடி வுற்றான் . 


6 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


113 


இது பரம் பரமமிர்த மபயமென் பதுவுமிது 
விதமுறும் பலவுலகும் விரவலின் றியபிரம 
பதமி 

தன் கணிலிரவு பகலடைந் திலமரண 
முதயமொன் றிலவிருமை வினைகளொன் றதுவுயில . 


ஆதலிற் சிலவினையி னாலடர்ப் பவனுமில 
னோதலுற் றிடுபிரம லோகமிப் பாமிவனோர் 
சேதுவக் கரையடைஞர் சேர்வபக் கடல் விடுவர் 
சாதுயர்ப் படினுமவர் தாமிடர்ப் படுவதிலர் . 


செப்பிய பொருள்க ளியாவையுஞ் சென்று 
சேர்வற வகையின்ற சேது , வப்படிப் பட்டா 
லந்தனு மநந்த னருந்துய ருற்றுமுற் றிலனா. மிப்படி 
பிதயா காசமென் றியம்பு மீசனிவ் வுடம்பின்லே 
ராகிக் , கப்புறு நனவு கனவுறக்கத்தைக் கண்டவை 
கடந்து நிற்கின்றான் 


தற்பரந் தன்னிற் கற்பனை பாலே சாக்கிர 
கனவுறக் கங்க , ளற்புத மாக விளங்குமல் லதுதா 
னாகவவ் வவத்தைகள் விளங்கா , கற்பனை யாகிக் 


114 


பிரஹ்ம கீதை. 


காட்சியாங் கடம்போ லுடம்பினைத் தானெனக் 
கருதிற் , புற்புத வுடம்பாய்ச் செற்றவார் வங்கள் 
பொருந்துமை யுறேலினிப் பொருளில் . 

15 


உடம்புட னிருந்தே புடம்பிலா வுண்மை 
புணர்ந்தவ னுளத்தொரு காலும் , விடம்படு காம 
வெகுளிமே வாது விளம்பிடும் பொருளெலாம் 
விளைக்கு . மிடம்படு மிதயா காசமற் றிதுவே யிறப் 
பொடு பிறப்பில தென்றும், திடம்படு பிரம மாவது 
மாங்மா வாவதுங் தேகிகட் கெல்லாம் . 

16 


அப்பரம் பொருளே வேறொரு பரமு மாகிய 
தற்பமு மில்லை . யெப்பொரு ளாயும் விளங்கியும் 
விளங்கா இருக்கின்றான் றானுமிங் கிறையே . யொப் 
பரும் பரம னுருத்திரன் சிவனென் றுரைக்கரின் 
ஊவனுடைத் தான , விப்பெருந் தன்மை யிருந்தவா 
றென்பேன் யேவரா லறியலா மிதனை 

17 


இந்தம காபூ தங்கள் குந்தே யெல்லையி லாநா 
மங்களை யும்பெற் , றந்தவி காரங் களுங்கழ் போது 
மவ்வவை யாயே நிகழ்வது போன்மற் றந்தமி 


6 - சாந்தோக்ய உபநிஷதம் . 115 


லாவொன் றாகியி ருந்தே யளவறு பேதப் பலபொரு 
ளாயிட் , டெந்தவு பாதிக் குங்கரி யாய்நின் றெங் 
கும்வி யாபிக் கும்பர மீசன் . 

18 


பிங்கக டாகா யாதிக ளாலா காயம் பேதம் 
பேதமுறாதே , யன்னவ னேகா காரன நேகா காரவ 
கம்புக் காலுமனைத்தா , மன்னிய பேதா காரம் 
பேதா காரமு மாய்மா தேவனி ரானே , லின் 
தெனாமத் தானெனு மாறெ னியாவையு மீசா 
நன்பிறி தன்றே . 

19 


உளவாகியு மிலவாகியு முருதவாலெவை யிலகு , 
மொளியானவ னவனேயவை யவை யாயொளிர் 
வுறுவா . னளவாவகை சிவனே யடை யவுமானவ 
னெனவே , தெளிவாகிய மதியாதது சிவையாவது 
தெளிவீர் . 

20 


சிவனேயக மெனவேதிகழ் வுறுவானித மென 
பின் , றவனேயுட லதுமாய்நிகழ் பவன் வேறிலை 
யானால் , பமமேத்து விடலேதொரு படியாயுள 
பரனே , யிவனே கமு மெனவோர்பொழு திறவாரவர் 
பிறவார் . 

21 


116 ) 


பிரஹ்ம கீதை . 


பரையாமதி யுடையாரநு பவமாய்நிகழ் வடிநா , 
அரையாடிய படியேயுள வொளியாய்நிகழ் சிவனார் 
வரையாவரு ளதனால் வரு மிது மாதவ முதலா 
நிரையாயிர வழியாலிது நிகழாதிது நிகழா . 


22 


திவகர னெழில்வேறே சிலவொளி திகழ்வாமோ 
வவமுற விருள் போகா தவனெதிர் நிலையாமோ 
சிவதிரு கரனாலே செறிபவ விருணேரா 
வவனொளி தனின் மானா னமரர்க ளறிவோமோ . 23 


புரணநல் லறிவாகப் புகலுறு பரமீசன் 
சரணினை தலுமாரா தனையுறு தலுமல்லான் 
மரணம தறவேறோர் வழிசொல் விலையானா 
வரணம துறநங்கட் கடையவு மவனன்றோ 


ஆகமங்கள் பலவுமுரை யாடு கின்ற திவனையது . 
போக மொன்றி லறியுமறி வாகிநின்ற புனிதனிவ , 
னேக னந்த வநுபவம் தேயிவன் றன் வடிவுதனை , 
யோக மொன்ற வருள்பவனுமோதுகின்ற பரமசிவன் 


6 - சாந்தோக்ய உபநிஷதம் . 


117 


விவித, 


நானு மந்த வரியமரர் ஞால மொன்று நரர் 

யோநி யிந்த முழுதுமத லூடெ ழுந்த 
சிறு திவலை . தானோ ழிந்து சிறிதில்சிய சாசு ரந்த 
னிகரரியை , யூம் 

மெனை மொழிவ 
ரோர்வொழிந்த வுணர்விலிகள் , 

26 


மொன்று 


எறிக திர்க்குங்க ராகின் மின்யினியி றைக்கு 
நேரரியு மெட்டிதா , னறுவி ரைக்கொளகில் சந்தொ 
டொக்குமெனி னானு மப்பரம னோடுகே . 

ரறிவி 
னுக்கறிவி லாமை நேரகில காய கற்கொருவர் நேரே 
னிற் , செறிய வுற்றவறி யாமை யின் செயலி ருந்த 
வாறெனது செப்புவேன் . 

27 


ஓதலுற்றபர னால னைத்துமுள தாவ தப்பரம் 
னொன்றினா. லாத லுற்றிலன நாதி முற்றுமவ னாலெ 
றிப்பத்தி ரேகமா , வேத நத்தவரனைத்து மத்து வித 
மாய்வி ழிப்பர் விவி தத்திலே , போத மற்றவர்வி 
ழிப்பர் மற்றவர்கள் போத மற்றவர்கள் புல்லி 
யோர் . 

28 


இதுசகந் தானெனமு னிகழ்தலுண் டேலிவித 
மெவர்களுங் காணு மறிவே , யது பரந் தானெனமு 
னநுபவந் தானடையி லதுபவர் 

லதுபவர் திரு மறிவா . 


118 


பிரஹ்ம கீதை . 


முதியசந் தோகவும் நிடதநின் றோது பொருண் 
முழுதுமிங் கீசன் மொழியா, 

லதிசயந் தானமா 
ரனைவருங் கூடவழ குறவறைந் தேன ருளினால் . 22 


திண்ணி தாகவிதயத்தை மீளும்வகை செய்க 
சிந்தனையெ லாமறப் , பண்ணி னாலறிவி லாயை 
யென்றுவரு பாவ கத்தையுமொழித்திடக் , கண்ண 
தாய்நிகழு மக்க ணன்றியெதிர் காணொ ணாது பிறி 
தென்னவே , நுண்ணீ தான பொருள் சொல்லி 
னான துமெய் நோக்கினாலடைய வாக்கினான் . 30 


6. சாந்தோக்கிய உபநிஷத் தாத்பரியம் 
உரைக்கும் அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் - 344 . 


7. முண்டகோபநிஷதார்த்தம் 
உரைக்கும் அத்தியாயம் . 


னெஞ்சா 


நீண்டகேள் வீயினாற் கல்வியா 
விச்சயித் தறியவொண் ணாத . தூண்டிடா ஞாகச் 
சுடர்தனைச் சொரூபா நந்தனைத் தரிசற வுனத்தே . 
மீண்டுகாண் 

பதுவே 

வீச்சையென் றுரைப்ப 
தாகவே தொடங்கினன் மெய்போ . லீண்டுலோ கங்க 
சரிறக்கவும் பவிக்க விமைப்பது விழிப்பதா மறை 
யோன் . 


விலையு 


எப்பொருள் களுக்கும் தோற்றமு 
மறுதியு மிதன்கணே யாகி , யொப்பிட வொன்று 
மின்றியே யென்று முள்ளதா யுரையுணர் விறக்க 
வப்பொரு ணேரே யறிந்தபோ தெல்லாப் பொருள் 
களு மறிந்ததா மந்த , மெய்ப்பொரு டானே யெப் 
பொருள் களுமாய் விளங்கவால் வேறிலா மையினால் 


120 


பிரஹ்ம கீதை , 


இங்குநா மறிய வேண்டுவ திரண்டு விச்சையவ் 
விரண்டினு மொன்று . பங்கமா மபரை பரை 
யெனப் படுவ கொன்ற கிற் பழமறை நாலு , மங்கமா 
றுண்மை யமையிதி காச மாதிக ளபரையா மற்ற , 
தெங்குமாய் நின்ற தொன்றையா தொன்றா லெய்த 
வா மதுவிறை யருளால் . 


காணவோ ருருவு மின்றியே தனக்கோர் கண் 
செவி முக்குவா யின்றிப் , பாணிபா தங்க ளின்றி 
நுண்ணிய தாய்ப் பற்றிய பொருளெலாங் கடந்து 
தாணுவா யெல்லார் தோற்றுதற் கிடமாந் தத்துவம் 
தன்னைத் தன் னாலே , யாணியா யறியு மறிவது விச்சை 
யாவது பிறிதெலா மவிச்சை . 


4 


சிலந்தியு மிழ்ந்துவி ழுங்குவ தெப்படி தேகத்தே . 
மலந்தரு கேசவு ரோமம் தெப்படி மண்ணிற்கே , 
பலந்தரு மோடதி யெப்படி யப்படி யீசன்பா , 
வலர்ந்ததடங்கவெ றுங்கன வொக்கும் தாயுங்கால் . 


7 - முண்டகோபநிஷதம் . 


121 


பன்னுதவத்திரளுற்றபரத்திடை யேமுன்ன , 
மங்கமெ முந்ததி னின்றுபி ராணன்ம நங்கன்மன் , 
தன்னிலு றும்பல லோகமும் வந்தது தாவில்லா , 
வின்னமு தென்றுணர் முத்தியும் வந்ததி தன் 
கண்ணே . 

6 


யாதுமுணர்ந்தெவை யுஞ்செய வல்லவ னியாரி 
யாவன் , போதம யந்தவ மாவுடை 

யன்னுள 
போலேயம் , நாதிக ளங்கணி கழ்ந்தத டங்கவிக் 
மாதிவ ரும்பிர மங்கன வொக்கும் 

7 
தாயுங்கால் 


காகாவா 


அக்கர மாகி மெய்மையா யுள்ள வப்பொரு 
வறிந்தபோ தல்லா , லெக்கரு மங்க ளாலும்வீ 
டில்லை யாகமா திகளியற் றுங்காற் , றுக்கர மாகி 
யநித்தமாய்ப் பேறுஞ் சுருக்கமா யிருக்கமற் றிவற் 
றைத் . திக்கறி யாதே முயல்பவர் முத்தி செறிந் 
திடார் மரணமே செறிவார் . 

8 


கருமதற் பரராய் நாங்களே யெல்லாங் கற்றவ 
ரென்றிருக் கின்ற , பெருமித முடையார் மூடரே 


122 


பிரஹ்ம கீதை , 


. 


பிறவா நெறியையும் பெறுகிலார் பிறவிக் 

குருடர் 
கைப் பற்றிப் போகிய குருடர் குழியிலே கூடவீழ் 
வதுபோன் , மருவிய வினையுந் தாங்களுங் கூட 
மாய்வதே யன்றிமற் றில்லை . 

9 


தொலையுநல் வினைப்பயன் றொலைந்த போதிலே , 
தலையது கீழுற விழுகை தப்புமோ, 
நிலையுறு முத்திநேர் படுத னெஞ்சிலே , 
யலைவறு ஞாநமுண் டாகி லல்லவோ . 


10 


சருதியு மிருதியுஞ் சொன்ன வாறுநின் 
றிருமையு மநித்தமென் றேதும் விட்டுநற் 
குருவினை வழிபடிற் கோதி லாவவ 
னருளிடு மழிவற நின்ற வப்பொருள் . 


11 


எங்குநி றைந்தப ரத்தினி லோகமெ முந்தழி 
யும்படிதா , னங்கியெ மும்பொறி போலும் கம்புற 
மாயது மாயையெனுங் , கங்குல்க டந்துயி ருக்குயி 
ராயொரு காலழி வற்றகமா , யங்கபி ராணன்ம 
நங்கள றுஞ்சிவ னாகிய வக்கரமே . 


12 


7-முண்டகோபநிஷதம் . 


123 


அங்கி தலை வாய்விவித மானமறை பாநு 
திங்கள் விழி யெண்டிசைக ளுஞ்செவிகள் வாயு 
தங்குமுயிர் தன்னிதய மேசகல முங்கா 
லிங்கவனி சங்கரனி ருக்கும்வடி வீதால் . 


13 


அர்க்கன்மதி யங்கிமழை யாதிமறை நாலு 
மிக்கமிகு தியாகவிவி தங்களிய மாநர் 
தக்கணைசு ராசுரர்ம னித்தர்பசு சாதி 
யெக்கிருமி கீடமுமெ முஞ்சிவனிடத்தே . 


14 


மெய்ம்மைவிர தந்தவம்வி முப்பமுத லாகுஞ் 
செம்மைதரு நல்வினைகள் செய்த நுப விக்கு 
மிம்மைமறு மைப்பயன னைத்துமிறை வன்பாற் 
பொய்ம்மையற வேநிகழி னுங்கதவு போலாம் . 15 


வரக்கடவ தெப்பொருளு முன்புவரு மாபோ 
லுரைத்தபர னேயடைய வாகியொளிர் கின்றா 
னரிக்குமுறி கட்குமர னுக்குமறி வீதே 
யிருக்குமதி னையமொரு காலுமிதி லெய்தா . 


16 


124 


பிரஹ்ம கீதை. 


மருவிவரு மாய விடயமய லாலிம் மநுடர்மர 
ணாதி யிடரறா , வெருவுபவ வேலை விவழுரழி யாத 
விமலசிவ ஞாந விழிபெறா , ரொருபிரம் ஞாக 
மொழியவொரு காலிவ் வுததிகரை யேற வொணு 

தெருள் செய்சிவ ஞாநம் வருவதிறை 
தாள்கள் செறியவரு சேவை வலியினால் . 

17 


மதோ , 


அக்க ரந்தனை யிக்கு ரம்பையி லறியு மாகில 
விச்சையா , 

மிக்கி ரந்திக சிக்கு மீசனை யெய்த 
லாமமு தென்பதும் , புக்கி ருந்தபி ராண னாமா 
மாவ தும்பர போதமே , மிக்கி ருந்தவு ளத்தி 
னோர்விர காலி துள்புக மேவுவார் , 

181 


தாரம் விற்கணை தானி லக்குள தத்து வந்தவ 
மாதவா , பார்கு றித்தெய வல்ல ரப்பொரு ளிற்கு 
ளிப்பவ ரம்பு போற் , பேறி லக்கெயும் வில்லி யப்படி 
பேசு நற்கணை யெங்கணுங் , 

கூர்மு கத்ததி லக்கி 
லம்புகுளிக்கை யையுறல் கூடுமோ . 

19 


அரணியோ டுத்த ராரணி யுயிரு மமலவோங் 
காரமு மாக்கிக் , கரணிய தியாக மாமத நத்தாற் 


7-முண்டகோபநிஷதம் . 


125 


புரணநல் 


காணொணா வொளியினைக் காண்பர் . 
லொளியிற் பூதபெள திகங்கள் பொருந்துயிர் புலன் 
கண்மற் றெல்லா , மரணுறக் கோவை யாகியே 
கிடக்கு மதனையே யறிகுவ னறிஞன் . 

20 


பரம்பொருளினையே பாடுவான் வேறு பகருவா 
னலன்பரு கமிர்த , வரம்பது வாகு மண்ணின்மற் 
றிந்த மகிமையே யுள்ள திப் பிரம , புரந்தனி லி தயா 
காசமே நிகழ்ந்தெப் பொருள்களு மறிந்தெலாம் 
வல்ல , வரன் றனை வெறுமா நந்தநல் வடிவா யறிந் 
தவர் மறுபிறப் பறுவார் . 

21 


இதயமா மிந்த விமலகோ சத்தே யிரசமாய் 
விளங்குநற் பிரமந் , து தயமே விடுமச் சோதியே 
யெல்லாச் சோதிக்குஞ் சோதியா வதுவு , மிதயமே 
நிகழு மிதனை மெய் கண்ட விடத்தின்மற் றிதயநோ 
யெல்லாஞ், சிதையுமை யுறவுந் தீருமெவ் வினையுஞ் 
செய்யினுஞ் செய்தில னாமால் . 

22 


இலங்கிரவி யிந்து வன றாரகையி னெல்லா 
நலம்பெறவி ளங்குவது ஞாநவொளி கொண்டே 


126 


பிரஹ்ம கீதை . 


பலம்படும னைத்தையும்வி ளக்குபர போதந் 
துலங்குவது தன்னுடைய சோதியத னாலே . 


23 


ஓரொளிவி ளங்குகில தூதையுல வாத 
சீரொளியில் வேறுசில தேவர் திகழ் வாரோ 
பார்வெளியு மெப்பொருள்க ளுந்திசைகள் பத்தும் 
பேரொளிபெறத்திகழ்பரப்பிரம மேயாம் . 24 


இந்தவு டம்புறை சீவப ரங்களெ 

ரங்களெ னப்படு 
மங்கமிரண் , டந்தவி ரண்டிலு மொன்றுவினைப்பய 
னங்கு நு கர்ந்திடுமாம் . தொந்தமறும்பர மொன்றுமு 

து சொலப்படு பேத மில்வான் , வந்தக டத்தில 
கப்படு பேதமெ னப்படு மாயையினால் . 

25 


ணது 


தற்பர னுருவஞ் சித்தே தற்பர னிடையேயக் 
கற்பித சீவன் றானும் தானக் காலந்தச் ( மோ 
சிற்பொரு ளொன்றே வேறெனின் மற்றது சித்தா 
வற்பமும் வேறா காதுசித் தாகா ரத்தாலே . 26 


பன்னுச டாகா ரப்புணர் வாலே பரசீவர் , 
பிந்தரெ னிற்போ தத்தொரு பேதம் பிறவாதே . 


7- முண்டகோபநிஷதம் 


127 


மன்னுச டத்தே பேதம தத்தான் மாநத்தாற் 
சொன்னவ பேதப் 

பொருள் கலர் 

கண்ணிற் 
றோன்றாதே . 

27 


மறையாலு மிருதிசொலும் வழியாலும் வருவதவி 
ரிறையார்த மருளில் வரு வதுவேக மெனுமுணர்வு 
பிறிவான தறுமுணர்வு பெறுமாகி லொருபொழுது 
மிறவாத சிவமடையு மிடர்மோக மெவையுமிலன் 


திதமாவி யுடலுறைய விறைமாயை செயலதுயர் 
விதநாட வரிய கடல் விழும்வேறு படவுணர 
விதுநாளும் வருமிறைவ னுருவாகு மிலதெவையு 
மது நானெ ன நுபவம தடைவோனொ ரலைவுமிலன் . 


சிந்மய மாகுந் தன்மகி மாவைத் தீரவ றிந்தா 
னியாதொரு போதத் தன்மய னாகுந் தன்னைய 
கர்த்தா வாய்முழுதுக்குந் தானிட மாகிப் , பொன் 
மய னாகும் பூரண னாவப் போதெதிர் காணும் 
புண்ணிய கோடிப் , பன்மையி னாலுந் தர்க்கொடு 
மாகப் பார்வையி னாலும் பரனருளாலும் . 30 


128 


பிரஹ்ம கீதை. 


பாவபுண் ணியங்க ளிரண்டையு முதறிப் 
பற்றுவீ டொன்றொடு மின்றி , யாவையுந் தானாய் 
வேறிலா தவனொப் பெய்து மற் றிப்பொரு ளறிக் 
தான் , சீவனும் பரனுஞ் சிந்மய மாகு மாதலா 
லொப்பெனச் செப்பன் , மேவியொன் றாகி விடுதலே 
யன்றி வேறுவே ராகுமோ வீடு . 

31 


உடம்புடன் புணர்ப்பார் சீவனுக் கிறையொ 
டொப்புள தென்னிலொப் பில்லை , கடந்திகழ் 
வானின் வாநம்வே றாகக் கருதியொப் புரைப்பரோ 
வொப்பா , யிடுந்திறங் கன்மத் தாலெனிற் கன்ம 
மிறக்குமே விச்சையா வென்னிற் , றிடம்பட முன்பே 
யுள்ளதே ஞாநந் திகழ்த்துவ தில்லது செய்யா . 32 


எப்படி யாலும் பண்டுமிப் போது மெப்பொழு 
துஞ்சிவ சீவர்க் , கொப்புள தாகு முருவமொன் றான 
வுண்மையால் வேறுறா தொன்றே , யப்படி யுள்ள 
சிவன் பிறர் போல வவிச்சையா னிகழுமவ் வவிச்சை , 
மெய்ப்பர விச்சை யானசித் தொன்றாய் விடுத்தலொப் 
படைதல்வே றன்றே . 

33 


7 - முண்டளேபரிஷதம் . 


129 


சீவன் றன்னுரு வானசி வத்தைத் தெளியிற் 
முன் , மேவும் பலதொழி தன்னிடை யாலே விளை 
யாடும் , யாவுந் தன்னுரு வாகிநி கழ்ந்தா லிவன் 
முத்த , னாவன் பண்டவ னாகா மையின் முத் தனு 
மாகான் . 

34 


வேதம் பகர்வழி யேவந் தவர்கட மெய்க்குள்ளே 
யோதும் பரவொளி யேகண் டுணருவ ரொன்றாமப் 
போதந் தனையடைவாரங் கொருகதி போய்மீளா 
ரேதந் திகழ்தரு வானெங் கொழிவுசெய்தேகுந்தான் 


வாக்கினா லுரைக்கு மாறிலாப் பொருளை 
மற்றுள புலன்களொன் றாலே . நோக்குமா றென் 
னாங் கருமமொன் நாலு நுவல் தவத் தாலுகண் 
ணாதே , தாக்கிலா வந்தக் கரணம துடையார் 
தத்துவ ஞாநநல் விழியாற் , போக்கிலா தெங்கு 
மாகிய பொருளைப் 

புரையறக் காண்பரெப் 
பொழுதும் . 

36 


அருளினைத் திருமேனியிற்றரித் தருளு மகிலநா 
பகனையெப் பொழுது , 

தெருளுறத் தியாகம் 
பண்ணுமே காந்த சித்தராற் றெளிவுறும் பொரு 


130 


பிரஹ்ம கீதை , 


ளிப் , 

பொருளித னிடத்தே யைவகைப் பட்ட 
பொருள்களும் பொருளினுட் பத்தா , லொருவரு 
மறியா ரரியதென் றிகழா தொருப்பட வேண்டும் 
தொன்றும் . 

37 


எத்தைப் பெறமுயல் கின்றா துபெறு கின்றா 
ராதலி லெப்போது , நித்தத் துவமெனு மொன்றைப் 
பெறரினை கின்றா னருளினி னேர்பாடா , மத்தத் 
துவமுநி தன்னைப் பொருளதனாலுந் தன துட லாற் 
கூடப் , பத்திப் படுமானாலர்ச் சனைநனி பண்ணப் 
படுவது பவவீடாம் . 

38 


எண்ணிலாக் கல்வி யாலு மிலங்கிய கேள்வி 
யாலும் , திண்ணிதா மதியி னாலுந் தெளியவா ராது 
தீர , நண்ணிய ஞாநி தானே நயந்தருள் செய்யின் 
ஞாநக் , கண்ணிணாற் காண லாகுங் கரத்திலா 
மலகம் போல . 

39 


அயர்ச்சிமிக் கிருப்பா னாலு மரும்பிணி யாள 
னாலு , முயற்சியிற் றமோகுணத்தான் மூடிடப் 
பட்டா னாலுஞ் 

செயப்படா துண்மை ஞாகக் 


7 - முண்டகோபரிஷதம் . 


131 


தெள்ளுமா மதியாற் கால , வயத்தினாற் சத்து 
வத்தின் வலியினாலன்றி வாரா . 

40 
இப்பரம் பரனைச் சேர்ந்தா ரேகமாம் பொருள 
தாகித் , தப்பறு ஞாக மெய்திச் சாந்தராய்த் தாப 
மாறி, யெப்படி யாலு மெல்லாப் பொருள்களு 
மெய்தி யிங்கே , யப்பொரு டமக்குள் ளாக வவை 
தனக் குள்ளு மாவர் . 

41 
அந்தமா மறையா னாடிய பொருளை யழகுற 
வறுதியிட் டல்லற் பந்தமா மயற்பற் றறுத்தமா 
தவரிப் பரமயோ கத்திலே யெல்லாம் , வந்துமாய் 
விடமா யனைத்தினும் பரமாய் மதிக்கொணா மாயையி 
னுடைய , வந்தகாலத்தே யந்தமற் றிந்த வமிர்தினா 
லரியவீ டடைவர் . 


வீடிலா வினைகள் கலைகண்மூ வைந்தாம் விடய 
விந் தியவதி பதிக , ணாடுசே தநனாஞ் சீவன்மற் 
நனைத்து நாதனா ராலய நண்ணிப் , 

பாடுபேருருவ 
மொன்றுமற் றந்தப் பரமனே யாய்விடும் பார்மோ 
லோடுமா றெல்லா முததிபுக் கொன்றா யுருவுபே 
ரொழியுமா போல . 


132 


பிரஹ்ம கீதை. 


மிக்க நற்பிரம ஞாந முற்றபொழு தேவே 
றும்பிரம மாய்மநத் , துக்க மற்றிடுவர் தொல்லை 
வல்வினைது வக்கு மாறுமிலர் துஞ்சிடார் , பொக்க 
மற்றொருவனிச்ச கத்திலநு போக மாயறியு மாயின் 
மே , லக்கு லத்கினிலொ ருத்த ரப்பிரம வித்த ராவ 
தில ராணையே . 

சோக மோ கபட லத்தி னைக்கடிதொ ழிப்ப 
தாகி வெறு முண்மையா , யேக போகசுக ரூப 
மெய்ப்பொருளெ றிப்ப தாகியுள சோபருந் , தூக 
மோடும்வகை யிங்கொர் நாவிலிது சொல்ல லுற்ற 
தித் தொல்லையே , பாக மாகியவி ரோத மானபரி 
சுத்த நெஞ்சிடைபளிப்பதே . 

45 
அச்சமா கியவெம் பிறவியை வேரோ டறுப் 
பதா யறிவதற் கரிதாய் , 

மெய்ச்சொரு 
தன்றிரு மேனி விளக்குவ தாய்மிகுத் துள்ள , 
விச்சையின் றன்மை விண்ணவர்க் கெல்லாம் விளங் 
கவே விளம்பினான் மெய்போ , லிச்சக மெல்லாம் 
படைத்துமெய் யன்ப ரிதயபங் கயத்தில்விற் 
றிருப்பான் . 

46 
7 - முண்டகோபநிஷத தாத்பரியம் உரைக்கும் 

அத்தியாயம் முற்றிற்று . 
ஆகச் செய்யுள் - 390 . 


பாநங் 


8 - வது கைவல்லிய உபநிஷதார்த்தம் 

உரைக்கும் அத்தியாயம் . 


மாறு 


நனிவேத நாலு முகமாக மேவி நளிகால யத்தி 
லுறைவா , ன நுபோக மாக வருளால நீந்த 
வவரேப ரத்தை யறிவார் , தனிமேவு வார்கள் 
பெறுஞாந மாகு மிதுசாத நங்களுடைய , முரிமேவு 
வான தெனுமாறு வேத மொழியோது 
மொழிவான் . 

1 
ஈசனென் றியம்பு மொன்றை யிப்பிறப் பறுப் 
பார் தம்மான் , மாசற வறிய வேண்டும் வருந்தியு 
மறிந்து நன்றாய்ப் , 

னதுகெ டுத்தப் 
பரப்பிர மத்தை நல்கும் . தேசடை யிந்த விச்சை 
தீர்வறத் துறந்தோர் செய்வார் . 

முத்தியின் விருப்பத் தாலு முதலவ னற்பா 
தத்திற் , பத்தியி னாலு மற்றப் பரனையே பாவிக் 
கின்ற . நித்தமாந் தியாகத் தாலு நிரந்தர யோகத் 

லுஞ், சித்தியா மிதுசித் திக்கும் வினையினாற் 
சித்தி யாதால் , 


UT FIDE 


தாது 


134 


பிரஹ்ம கீதை . 


திரமாம ருத்தத்தி னான்மைந்த ராலுந் தீராத 
வற்றின்றி யாகத்தி னாலே , யுரமான வேதாந்த 
மாவாக்கி யத்தா லுற்பங்க மாம்விச்சை யாநிச்ச 
யத்தாற் , பரமான வஞ்ஞாந வந்தத்தி லேயப் படி 
ஞாந வுபதேச மொன்றாலு மேயிப் , புரமாமு 
டம்புக்கு ளேயந்த முத்திப் பொருள் கண்டு வீடெய்து 
வாரிப்பு விக்கே . 


தக்கஞா நத்தைத் தான்பெறற் பொருட்டுத் 
தனியிடந் தனையடைந் திதய , துக்கமே வாமற் 
சுகாசநத் திருந்து தோடலை கழுத்துடம் பிவைநே 
ரொக்குமா றிருத்திப் பூதிகொண் டிந்த வுடம்பை 
யுத் தூளநம் பண்ணி , மிக்கவாய் வருமிந் தியங்களை 
யெல்லாம் விடயமே லெழாவகை விலக்கி . 

5 


பத்தியாற் குரவன் பதம்பணிர் திதய பங்கயக் 
தனை நினைந் ததிலே , நித்தமா யொருவ ரானினைப் 
பரிதாய் நிமலமா யெங்கணு நிறைந்து , சுத்தமாய்ச் 
சாந்த மாயனைத் துலகுந் தோற்றுதற் கியோநியாய்ச் 
சுபாவ . சித்தமா யமுதா யருவமா யொன்றாய்ச் 
சிற்சதா நந்தமாய்ச் சிவமாய் . 

6 


8 - கைவல்லிய உபநிஷதம் . 135 


உரிய நால் வேதத் தோமெனும் பொருளா 
யுள்ளதா யுள்ள வெப் பொருட்குங் , கரியதாய் நின்ற 
வொன்றினைக் காள கண்டமுங் கண்ணொரு மூன்றும் 
பிரிவிலா மங்கை பாகமு மாகப் பேணுநற் பாவனை 
பெறுவா , னரியதா யருளி னால்வரும் விச்சை யத 
னினா லதனையே யடையும் . 


7 


தெரிவரிய சிற்காமாய்த் திகழ்சிவனே திசை 
முகனு , மரியுடனவ் வரனுமவ னவனமரர்க் 
கதிபதியும் , துரிசறவே யக்கரமாய்ப் பரமாகுஞ் 
சுராட்டுமவ , னெரியுமழல் காலனவ னிந்துவொடு 
பிராணனவன் . 

8 


ஒழிந்ததொரு பொருளில்லை யுள்ளதெலா 
மவனே முன் , கழிந்தபொருண் மேலும்வரக் கடவ 
பொரு டானுமவன் , மொழிந்ததனி பலவிச்சை 
யவிச்சைபெனு முற்றுமவ , னிழிந்தபிறப் பறவே 
றோர் வழியில்லை யிவனொழிய . 

9 
இன்னதெனாமற் றன்னிடை காணத் தன்னை 
யெப் பொருளினுர் காணு , 

மந்நிலை யடைந்தா 


136 


பிரஹ்ம கீதை. 


லவன்பிர மத்தை யடையும்வே றொன்றினா லடை 
யான் , றன்னையு மோங்கா ரத்தையு மரணி யாக் 
கியத் தத்துவ ஞாக , வங்கியைத் தியாக மதாம்விட் 
டெழுப்பு மதியினார் - வன்பவஞ் சேரார் . 

10 


தாக்கரும் 

பரமன் றன்சுதக் தரத்தாற் 
றன்னுடை மாயை தன் னாலே , 

யாக்கின னிந்த 
வுடம்படைர் தறியான் போலன் 

றனைத்தையு 
மதிலே , சாக்கிரத் தென்னு மிடம்வகுத் தங்க 
பாகமுந் தையலார் முதலாம் , போக்கியங் களையும் 
புசித்திடுங் கனவும் புண்ணியத் தன்மையே புசிக்கும் . 


உறங்குமவ் வியத்த மந்நிய தமத்தி னுட்புகுந் 
தொன்றொழி யாம . லிறந்தவவ் விடத்தே தன்னுரு 
வான வின்பமே புசிக்குமீண் டெழுந்து , கறங்குபோ 
னனவை யடையினு மடை யுங் கனவைவந் தடை 
பினு மடையுஞ் , சிறந்தமுப் புரமு மிவன்விளை 
யாடித் திரிதரச் செய்ததே திகழ்த்கில் . 

சொல்லிடும் பொருள்க ளியாவையுங் கடந்த 
சுதந்தர னாய்த்துவக் கின்றி , யெல்லை தீ ரின்ப மேவடி 


12 


8 - கைவல்லிய உபநிஷதம் . 


137 


வாகி யிருந்துள விறைவனுக் கென்று , மல்லலுண் 
டாகா திவையநு பவிக்க வந்நிய மாகவோர் சீவ , 
னில்லையே பேத மின்மையாற் சடந்தா னெங்ஙனே 
புசிக்குமா றியம்பீர் . 


13 


ஆதலா லறிவா நந்தமா யுள்ள வமலனே யவை 
புசிக் கின்றா. னீதெலாம் விளையாட் டேவிளை யாடு 
மிடங்களே யிப்புர மூன்று , மா தலா காமை சொல்ல 
வும் படுமோ வத்சுதந் தரனையந் நியமா .. யோதலா 
மோவிப் புரங்களு மவன்ற னுருவமே யொழிவிலா 
மையினால் 

14 


மாலுறா நனவு கனவுறக் கங்கள் 

வடிவமா 
நிகழ்ந்துள விறைக்கு , ஞாலமே விசுவன் றைசதன் 
பிராஞ்ஞ னாமமா நவிலுவ ரடைவே , தூலமே விசுவ 
னுண்பன சுருக்கந் தைசதன் றுய்ப்பன சுகந்தன் . 
பாலதா தலினாற் றன்னுடை யின்பம் பருகிடா நிற் 
மே பிராஞ்ஞன் . 

15 


கு 


புறங்கண் மூன்றிலும் போக்கிய மியாவையங் 
கிருந்து துய்ப்பவ னியாவன்மற் றியாவையும் 


138 


பிரஹ்ம கீதை . 


பரம்பி ரமமெ னும்படி பார்ப்பவ 
னரந்தை யெய்திடா னாயிரஞ் செய்யினும் . 


16 


விழுமி தாமய மேதங்கள் செய்யினும் 
பழமி கும்பஞ்ச பாதகம் பண்ணினு 
மொழிவு றாமலொன் றேயென் றுணருவா 
னழுவி னானந்த நன்மையுந் தின்மையும் , 


17 


சீவ னன்று புரமூன்றிற் சித்தா மவனே விளை 
யாடு , மேவு மெல்லா மெய்போல வவனால் விளைத 
லான் மெய்யத் , தேவ னேசான் முதலினாற் சித்து 
மவனே யத்துவிதன் , யாவுந் தானா தலிலெதினுந் 
தனையே விரும்ப லாலின்பன் . 

18 


இந்தப் புறங்க ளொருமூன்று மிவன்ற னிடை 
யே யிறப்பது நிர்த் , தொந்தப் புருட னொருகாலு 
நசியா னாத லாற் சொல்லு , மந்தப் பிரம மேயவன்றா 
னறியா மையினா லப்பரனைப் , பந்தப் படுமோர் 
சீவனெனப் பார்ப்பார் பவத்தே பதைக்கின்றார் . 19 


8 - கைவல்லிய உபநிஷதம் . 


139 


ஈந மாகிவிடும்பி ராணன்ம நங்க ளிந்திய மியா 
வையும் , வாக மூதைநெருப்பு நீர்புவி மற்று மந்தம 
கத்திலே , யான தாகிலு நுண்மை யாமதி னுண்மை 
யாமது வாகுமெய்ஞ், ஞாந நாடிய தத்து வங்களெ 
னும்ப தங்கண வின்றதே . 

20 


நீயெ னும்பொரு ளேய தென்று கழ்த்தி டும் 
பொரு ளாவதும் , தூய சிற்பர மேப தங்களி ரண்டி 
னுந்துணி வாதலான் , மாயை யென்றும் வித்தை 
யென்றுமு பாதி பேதவ முக்கினா , லாய கற்பித பேத 
மல்லத பேத மேபொரு ளாவதே . 

21 


ஆத ரத்தொட விச்சை நாமம றுத்த நல்லதி 
காரியைப் . போத முற்றுமெ னப்பு கன்றது பொய் 
யி லாமறை யையமன் . றேத மற்றது நானெ னுந் 
திட னாவ னேயஃ தெய்தினா. னோது முத்திய வன்ற 
னுள்ன நு போக மிங்கனு திப்பதாம் . 


புகலுமுப் பதத்திற் போகம் போக்கியம் புசிப் 
பானே நா , னிகழுமித் தனக்குஞ்சான்றாய் நின்றதற் 


140 


பிரஹ்ம கீதை . 


சொருப னே நா , னி கழுவ தென்பா லென்பா னிற்பது 
மிறப்ப தென்பாற் சகலமு மாத லாலே தற்பரம் 
பொருளா கின்றேன் . 

23 


அணுவினுக் கணுவு நானே யப்படி மகத்து 
நானே ,தணியிலெப் பொருளு நானே சோதியுட் 
சோதி நானே , பணிவுறத் தகுவே னானே பழைய 
னாம் புருட னானே , யிணை தனக்கில்லா வீச னாகிய 
வின்ப நானே 


கக் கட 


கண்ணுஞ் செவியு மின்றியுமே காணக் கேட் 

வேனான் , பண்ணுந் தொழிலெல் லாம்வல் 
லேன் பாணி பாத மில்லெனினு , மெண்ணுங் கடந்த 
விடமிங்கே யிருந்துஞ் செல்வ னானொருவர்க் , 
கொண்ணும் படியன் றெனையுணர வெல்லா முணரு 
கின்றேனான் : 

25 


வேதம் பலவாலு மோதி யுணரப் படு 
வேனான் , வேத வேதாந்தப் பொருள்க ளெல்லாம் 
விளங்க வறிவேனான் , ந்து நன்றாம் வினைமரணஞ் 
செருந் தேகேந் தியம்புத்தி , பூதமைந்து மின்றியக 
மிதமாய் நானே புசிக்கின்றேன் . 

26 


8 - கைவல்லிய உபநிஷதம் 


141 


சிறப்புடைய தேசுவடி விற்றிகழ்த லானா 
னெறித்தவடி வாலுமெறி யாவடிவினாலு , 
நிறத்தசுட ரானவடி வாகநிகழ் கின்றே , 
னிறத்தலிலனா னபர மீசனவ னியானே . 27 


எனையொழி யழவொன்று மிலையெலா மென துரு 
வென்று நிகழ்வதோ , நுபவம் வந்து விளையுமே 
லழிவுள தன்றி யமலமா , யினிதுற நெஞ்சி லுறை 
வதா யிலதுள தன்றி யெதுவுமா , யநியமி றந்த பிர 
பமா யறிவுரு வொன்றை யடையுமே . 


23 ) 


கைவல் லியவுப நிடதங் கருனையினாலே யெது 
கரூதிக்கூறிற் , றுய்வில் லையநிய மொன்றா லெனவரி 
பிரமா திகளுக வாநின்றா, ரெவ்வல் லியி லுள வதிகா 
ரிகளும தறியும் படியினி திற்சொன்னே , னவ்வெல் 
லையில் பொருளதிபத் தியொடறி வுறுவி ரமரர்க 
ளனைவீரும் . 

29 


பண்டைநான் மறைகள் சொல்லிய பரிசே பர 
குரு வாயிருந் தள்ள , வண்டர்நா யகனை யாதரித் 
தவன்ற னருளினாலநுபவ மாகக் , கண்டுளோ ரிருக் 


142 


பிரஹ்ம கீதை . 


குந் தன்மையை யெல்லாங் காதலால் வாதவர்க் 
குரைத்தான் , புண்டரீ கத்தே யிருந்து தான் சகல 
பூதமும் படை த்திடும் புநிதன் . 

30 


8- கைவல்லிய உபநிஷதார்த்தம் உரைக்கும் 
அத்தியாயம் முற்றிற்று . 


ஆகச் செய்யுள் - 420 . 


9- பிரகதாரணிய உபநிஷதத்தில் 
மைத்திரேயப் பிராமணார்த்தம் 
உரைக்கும் அத்தியாயம் . 


துன்பமா முடம்பி னின்றுமங் கதனாம் றுவக் 
குறா வகைநின்ற சிவனுக் , கின்பமே வடிவ மாதலாற் 
சொரூபா நந்தனென் றெழின்மறை யெல்லா , முன் 
புகூ றிற்றவ் வின்பமாம் பரிசை மொழிந்திடக் 
கேண்மினென் றழகா , யன்பினா லலரோ னமரரியா 
வர்களு மறியவாதரத்தொடு முரைப்பான் . 1 


பிரதாணிப உபரிஷதம் 


1431 


ஈசனுக் குருவா நந்தமே யாகு மேதெனி லியா 
தினுந் தன்மே , லாசைவைத் திடலா வாசைவைத் 
திடுமா நந்தமே மிகவுமா நந்தம் , பாசம்வைத் திடுத 
மன்பொருட்டன்றிப் பதிபொருட்டல்லவே மனைவி , 
நேசமெப் படியுந் தன்னொடா தலிற்றா னிரதிச 
யாநந்த நேரே - 

2 


வேதிய ராசர் விண்ணவர் மிகவும் விரும்பிய 
வுலகுகள் சகல , பூதமும் போக போக்கிய மாகும் 
பொருள்களும் பொருள்களின் பொருட்டுக் , காதல் 
செய் கின்றா னல்லனெப் படியுங் காதல் செய் வது 
தனைக் காமித் , தாதலால் விருப்பந் தன்னொடா 
தலிற்றா னிரதிச யாந்த மாகும் 

3 


யார்க்குமின் பம்போல் விரும்பிடப் படலா 
லின்பமே யிறைவடி வின் பந் , தூக்கியே யின்பம் 
பெறநினைப் பவராற் றுயர்மிகுந் தொழிலெலாம் 
விட்டுப் பார்க்கவுங் கேட்க நினைக்கவும் தியாகம் 
பண்ணவும் படுவனிப் 

னூக்கியங் 
கவனை யறியவே யெல்லா மறிந்ததா மொழியவின் 
மையினால் . 

4 


144 


பிரஹ்ம கீதை . 


மத்தமு றும்பிற விப்பகை மாளு 
முத்தியு முன்னிலை யாமுடி வில்லா 
வெத்துய ருங்கெடு மின்பமதாகு 
மத்துவி தத்தைய றிந்தவ ருக்கே - 


பிந்தமு றப்பிர மத்தைய றிந்தான் 
றன்னையம் மெய்ப்பொரு டள்ளும் தன்றி 
மன்னுமு டம்புவ சத்தொரு வாதிங் 
கின்னவு லோகமெ னாமலி ழிக்கும் . 


6 


அல்லா தில்லாப் பரந்தன்னி லயலா வறியும் 
படியயர்ந்து , பொல்லா தராத் தறிவுபெறும் பசுவா 
னவனைப் புத்தேளி; ரெல்லா மெல்லா வேதமும்பூ 
தங்க ளியாவு மிறத்தள்ளி ; நில்லா நிற்கும் பேதத்தே 
நிற்பா னசிக்கை தப்பாதே . 

7 


மறையோ ரரசர் முதலான வன்னாச் சிரம 
மற்றுள்ள , பிறிவாய் நிகழு கின்றவெல்லாம் பிரம 
மொன்று மேபிறிதா , லறியா நிற்கு மறிவென்று 
மல்லர் பிறப்பை யடைவிக்கு , மிறைதா னான நிலை 
யய்து மிரண்டு காணா திருந்தக்கால் . 


8 


9 பிரகதாரணிய உபநிஷதம் 


145 


அத்துவி தந்தா னாம விகற்பத்தை யடைந்த 
போதே , புத்தியி லிளைப்பும் போகும் போகுமிப் 
பிறப்பு நேரா , வெத்திகழ் வாலும் பேத மின்மையா 
லிறையே யெண்ணும், தத்துவ வித்தே யென்றன் 
றலையினால் வணங்கத் தக்கான் . 


9 


வேதமா கமபு ராண மிருதிகள் வேறா மார்க்க , 
ரோது மா கமங்க டர்க்க மொன்றோடொன் 
றொவ்வா தாகு , மீதெலா மொக்கப் பண்ண லாவதன் 
றிதய துக்க , மாதலா லனைத்தும் விட்டிங் கனைத் 
துமாஞ் சிவத்தைப் பார்ப்பான் . 

10 


கிருமிக் டங்கண் மதியுடைத் ததனிற் கிளாந் 
திடும் பாசுமதி யவற்றி , னரர்மதி யுடைய ரவரினுஞ் 
சிலவர் ஞாநமிக் கிருப்பரன் னவரி , லரியகந் தருவர் 
மதியினா லவரிற் பெரியரே பிதிர்க்கள் வெவ் வேறு , 
மொருவருக் கொருவர் தாரதம் மியத்தா னுணர் 
வினா லுயர்ந்தவ ருளராம் . 

11 


உள்ள பே ரெல்லாரினுமுணர் வுடையீ 
ரும்பர்கா ணீங்களுங் களினான் , றெள்ளியே னாவேன் 


146 


பிரஹ்ம கீதை . 


மதியினா லென்னிற் செநார்த்தநன் சேதந னாகும் , 
வெள்ளமே துயிலு மாலினு மரன்றான் மேதையாம் 
விளம்பிய வெவர்க்கு , முள்ளமே மருவி யுணர்வளிக் 
கின்ற சிவன்யா ரினுமுணர் வுடையான் . 12 


ஆதலா லறியு மறிவெலாங் கைவிட்டறிவினுக் 
கறிவதாய் நின்ற , பேதமில் பிரம மொன்றுமே 
யறிவான் பேறுபே ரின்பமாம் பிறத்தல் , சாதலற் 
றிருக்கு மதனையோர் வருத்த மின்றியே சாரலா 
யிருக்க , வாதரித் தறியா ரற்பமே விரும்பி யருந்ததுக் 
கத்திலே யமைவார் . 


13 


வேதநூன் மிருதி புராணமத் துவித மெய் 
மையே விளம்பமெய்த் தர்க்கஞ், சாதியா நிற்கத் 
தத்துவ ஞாநத் தவருமிப் பொருளையே சார வாதி 
யாஞ் சிவனா ராயண னானிங் கறைந்தது மபேதமா 
யிருக்க , வாதியா மொருவர்க் கிதையநா தரித்தன் 
மாயையி னுடை யவல் லபமே . 

14 


கநகமத பேதம் வேறு கடகமகு டாதி போல 
வநியவடி வால நேக மறிவுநிலை யால பேத 


9- பிரகதாரணிய உபநிஷதம் 


147 


மெனவுமுரை யாடு வாரு மிதயமிலர் ஞாந கீரு 
ரெனைய நிகழ் வாலு மீச னெனநினைகு 

வானவ் வீசன் 

15 


பலவடிவும் வேறு பாடு பகரும்வெறு மூடரான 
புலையரொடு இட மோடு புழுவினொடு வாசி யேது , 
சொலவிலுல காகும் வேறு துணிவிலுணர் வேயெ 
லாமெ , னிலகுமதி பேற தாகு மிறைவனடி பேண 
வாலே . 

16 


தேசிக னளித்த வழியினா லையந் தீர்ந்துசிற் 
சடத்திகழ் வெல்லா மீசனாய்ப் பார்ப்பா னிப்படிப் 
பார்க்கு மிதனையு மிறையெனப் பார்ப்பா , னேசமோ 
டிங்ஙன் பார்ப்பவன் பார்வை தன்னையு நிகழ்த்திடா 
துள்ள , தேசிகந் திகழுஞ் சிந்மய மாகிச் சிந்மய 
மென்கையுஞ்சிறிதே . 

17 


ஒழிவிலாப் பரம யோகிய ரநுபவ முள்ளவா 
றுரைத்திட வெனக்கோர் , வழிபெறே னெடுமான் 
மகேசன்மா முநிவர் வாநவ ருரைத்திட மாட்டார் . 


148 


பிரஹ்ம கீதை . 


விழிமிகுஞ் சிவனால் விஞ்சையாஞ் சிவையால் விளம் 
பீவும் படாதது விளம்பு , மொழியெலாம் வந்து 
மோநபா வத்தே முடியுமந் நிலமதே முடிவு . 


19 


இப்படிக் கருணையா லியம்பி னேனெலா 
மப்பழ மறையெலா மறிய வோதுவ 
தொப்பற நானுமக் குரைத்த வீதெலாஞ் 
செப்பரு மறையதின் சேட மாகுமே . 


19 


உரையாடுவதித் தகைமைத் தெனவோர் குறி 
யுண்டாம் , பொருள்பா லன்றே பூரண மாயோர் 
வேறில்லாச் , சொரூபா நந்தன் றிருமே னியெனச் 
சொலவன்றே . விரையார் கமலத் தவன்மெய் பாரா 
வியவுற்றான் . 

20 


9 - பிரகதாரணிய உபநிஷதத்தில் 
மைத்திரேயப் பிராமணார்த்தம் 
உரைக்கும் அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் 440 


10 - பிரகதாரணிய உபநிஷதம் . 


149 


10 - பிரகதாரணிய உபநிஷதத்தின் 
உஷத்தங் கார்க்கி அந்தர்யாமிப் 
பிராமணங்களின் அர்த்தம் உரைக்கும் 

அத்தியாயம் . 


நாதனார் சொரூ பாநந்த னாண்மலர்ப் பாதம் 
போத மேயெனும் பரிசு புத் தேளவர்க் கெல்லா 
நேதி நேதிசெய் திப்பரி செனநிகழ்த் திடுவான் 
வேத நாலுநான் முகத்தினால் விளக்கிய விதாதா 1 


எப்பொருள் களுக்குஞ் சான்றா யார்க்குமுள் 
ளாகி யென்று , மெய்ப்படுந் தன்றே சாலே விமல 
மாய் விளங்கா நின்ற . தெப்பொரு ளெல்லா மாகி 
யெங்கணு நிறைந்து நின்ற , வப்பரம் பிரம நேரே 
யழகுற வறிய லாகும் 


2 


இந்தப் பிராணா பாநாதி யாரா லுண்டா யியங் 
குவதிங் , கெந்தப் புருடன் முன்பாக வெல்லா மியங்க 
வற்றாகும் , கொந்தப் படவெத் தொழிலுஞ்செய் 


150 


பிரஹ்ம கீதை . 


தேவன் றொழிலற் றிருக்கின்றா. னந்தப் பரனெ 
யாவர்க்கு முள்ளா மாந்மா வாகின்றான் - 

3 


உடம்போ தானன் றுடம்பீ தென் றுணரப் படுத்த 
லாலுடம்பிற் . றிடஞ்சேர் பிராணா தியுமன்று 
செடமாய்க் காணுஞ் செய்தியினால் , கடம்போ 
லியாவ னிவையனைத்துங் காண்பா னவனே கர்த் 
தாவாய் . நடஞ்சே ருடம்பி னுண்ணின்று நடத்து 
கின்ற நானாவான் . 

4 


வினவுற்ற கேள்விக்குக் கேட்பா னாகி மேவிய 
காட் சியில்விழித்துக் காண்பா னாகி , மநநத்தின் 
மந்தாவாய் ஞாநந் தன்னின் மதித்திடுஞா தாவாகி 
மன் னுகின்றான் , சொனவத்தற் பரனாகு மவனில் 
வேறாந் தோற்றமெலா மெய்யாகுந் தோற்ற மன்று , 
நினையிற்றற் பரனேயிங் கெல்லா மென்று நினைவ 
துவே நினைவான நினைவு நேரே .. 

5 


பாரிலே யெல்லாப் பொருள்களுங் கோவைப் 
பட்டதெப் படியிலப் படியே , நீரிலே பாரு நெருப் 
பிலே நீரு நிலவுகா லதனிலே நெருப்பு , முருகா லந்த 


10- பிரகதாரணிய உபநிஷதம் . 


151 


ரிக்கலோ கத்து முண்டையும் பாவுமே போலச் 
சாருமா மொன்றோ டொன்று வே ற்றவே தன்னிலே 
பின்னியிச் சகத்தில் 


6 


அந்தரிக் கங்கள் கந்தரு வத்தே யாதித்த 
வுலகங்களிடையே , கந்தரு வங்கள் சந்திர வுலகிற் 
கதிரவ னுலகுக ளெல்லாஞ், சந்திர வுலகுந் தாரகை 
யுலகிற் றாரகை வாநவ ருலகி , லிந்திர வுலகில் வாநவ 
ருலக மியாவையுங் கோவையா யிருக்கும் . 

7 


அரசா கியவம ராதிப னுலகா னவையடையப் 
பிரசா பதியுல கங்களி னிடையே பிரமனதா 
முரைசா ருலகம் தானவை யுயர்மா லவனுலகிற் 
றிருமா லுலகஞ் சேர்வுறு மிடமுஞ் செப்புதுமே . 8 


உருத்திர வுலகின்மா லுலகு ருத்திர 
னிருக்குமவ் வுலகெலா மீச லோகமே 
திருத்தகு மீசலோ கங்க டிண்ணமாய்க் 
கருத்தருஞ் சதாசிவ வுலகின் கண்ணதே. 


9 


152 


பிரஹ்ம கீதை . 


தற்பரந் தன்னிலே சதாசி வன்றன 
துற்பவ வுலகெலா முறுதி யாம 

பாமதிற் 
கற்பித மாய்நிகழ்ந் திடுமெய் காணுறி 
லற்புத மாம்பர னல்ல தில்லையே , 


10 


உடைய தொன்றுடை யானெனும் வேறவை 
யின்றிலோகத் , திடையி ருந்துமி ருந்தில னாயெவை 
யும்முடம்பாய்த் ; திடமி தென்றறி யாவகை நின் 
றொரு செய்கையின்றி , யடைய வுஞ்செயு மாரவ 
னந்தரி யாமியாவன் - 

11 


காண்டல் கேட்டல் கருதல்செ யப்படு வாலன் 
றான் , காண்டல் கேட்டல் கருதல்செ யப்படு 
வானொருத்தன் , றூண்டு சோதியி னால நல் சோமன 
ருக்கனெல்லா , மாண்ட போதும்வி ளங்கும் நக்கரி 
யாகிநின்று . 

12 


சித்தமத்த மித்திடத்த பாவமுந்தெ ரிந்திடுஞ் 
சுத்தநற்சு ழுத்தியிற் றுய்க்குமாயை கண்டிடு 
மத்தமித்த லும்பிறத்தலும்மிலான பாவபா 
வத்தைவிட்ட கண்டமாய றிந்தபோத டங்கவாம் 13 


10 பிரகதாரணிய உபநிஷதம் . 


153 


பிந்தமான தன்றியேபி ரமமாய றிந்தவன் 
றுன்னுபேத மேவினுஞ்சொ ரூபமே கழ்ந்ததா 
ஞன்னின்ஞாந நாசமில்லை ஞேயநாச மாகுநன் 
றன்னின் ஞாந ஞேயமாக வேருறாத தன்மையால் . 14 


து பரம மான கதி யிது பரம மாமுலகு 
மதிசுகமு மாவதிது வழிவிறக மாவதி 
வுதறு தன தோலுரக முடலெனவு னாது பர 
மதனையறி வான திக னகமதிவை யானுடலில் . 15 


தற்பரம மாகியுள தத்துவ மதேயொழிய 
வற்பமயல் காணுமவ ரத்துருவ மேயடைவர் 
கற்பிதவஞ் ஞாநமதி லுற்பவம் தாமுலக 
நற்பிரம மாயறிவர் நற்சிவம் தாநயநர் . 


16 


நிலையினிலை யாகி யளவிடவொணாத நிமலனுரு 
நாளு நினைகுவான் , சலகமும் நாவு மலைவலைய 
முத சமயகலை யோத றவிருவா , னுலகிலு 
வுயர்வுகுறை வான தொருவினையி னாலு மருவுறா , 
தலகிலுல கேவல் செயவுரிய னான வதிபதியு மாகு 
மமலனே . 

17 


154 


பிரஹ்ம கீதை 


பூதபதி பூத பாலனுல கூடு போகமுடி யாத 
தானதோர் , சேதுவெனு மீசனானவனை மேல றேடி 
வழி பாடு மேவியே , வேதமொழி யாலும் வேள்விபல 
வாலு மேவுதவ தாந பூசையே , யாதிவழி யாலு 
மாதரவி னாலு மாயுமுநி ஞாநி யாகுவான் . 


18 


குறியது வாதலால் குறிக்க வும்படா 
னிறுவது மிலனுடம் பென்று மின்மையாற் 
செறிவது பற்றிலன் றீண்ட லின்மையா 
லறியிலிவ் வறிஞனொன் றோடு மார்ப்புறான் 


19 


சத்தியத் தான் மிகுஞ் சாந்தி தாந்தியா 
லெத்தொழி லும்மிசை வற்றி ருத்தலாற் 
பத்தியா லிறைவனைப் பண்ணும் பூசையாற் 
சுத்தவே தாந்தமெய்த் துணிவு தோன்றுமால் . 20 


வேளுடல் பொடிபட விழித்த விண்ணவற் 
காளெனு மன்பினா லணியு நீற்றையுத் 
தூளநம் பண்ணலாற் றொழுது போற்றலான் 
மாளுதல் பிறத்தலாம் வழியை மாற்றலாம் . 21 


10 பிரகதாரணிய உபரிஷதம் 


155 


மெய்யுறு மன்பினான் மேவு சாதா 
மையமின் ஞாநமுண் டாக்கு மாக்கினால் 
வையக மியாவையு மன்னு போதமாக் 
கையுறு கூவிளங் கனியிற் காணலாம் , 


22 


மேவு பாலம்வெல் லாதுமெய்ஞ் ஞாநியை வென் 
றிடு மிவனெல்லாப் , பாவ மானது மாதலால் வேத 
நம் பண்ணவல் லவனான ; தேவ தேவனாந் தேசிகன் 
றனக்கு முன் செய்பொரு ளுடலாவி , யீவ தேகட 
னிறைவவெம் பிரானென வேத்திமெய் யிதயத்தால் . 


மாய வன்புலத் தெழாவகை தீர்ந்ததன் வாய்மை 
யான் மயிர்க்காலாற் பாய வின்னமு திருசெவித் 
துளைவழி பாய்ச்சினான் பதுமத்தா , டாயுந் தந்தை 
யுஞ் சுற்றமு மற்றுநற் றாமுமென் றடைவான்றன் 
காய முள்ளள வும்புகழ்ந் தேத்துவான் கற்றதோர் 
கலையாலே . 

24 


தேசிகன்றன் றிருமேனி சிந்தை செய்யச் சிவனைச் 
சிந் தித்தானாந் செம்பொற் றாளிற் பூசனை செய் 
திடவெங்கு மாகி நின்ற பூரணனை யினிதாகப் பூசித் 


156 


பிரஹ்ம கீதை . 


தானா, நாசமிலாச் சிவநாம நவின்றா னாண்ட நாயகன் 
றன் றிருநாம நவின்றா னாகி , லீசனையே யிகழ்ந் 
தானாங் கண்ணிற் காண வெழுந்தருளுந் திருக்கோல 
மிகழ்ந்தா னாகில் . 

ஆதலினால் வேதவே தாந்தத் தண்மை யறிவா 
னாய் முழுதுமறிந் தடங்கி னான்றன் , பாதமடை 
வான் முத்தி வேண்டி னல்லற் பரப்பையெலாங் 
கைவிடுவான் பரிவோ டுங்கட் . கோதுவதிற் கிடைப் 
பதிலை யருளா லெல்லா மோ தினே னிப்பொருண் 
மெய் யுணர்ந்தோன் செய்யு , நீதிபிழை நினைந்திடவு 
மில்லை யெங்கு நிறைந்தபரம் பொருளாகி நிகழா 


நின்றான் . 


ஒருவரா லொருவிரகி லுணர்வொணாதது பரம 
குருவினா வறியவரு மதனை நேர் தருகுரவ 
னருளையா தொருவழியி லடையலா மதுமுயல்கை 
கருமமா மெனநிகரில் கருமநான் முகனருளும் . 27 


10 - பிரகதாரணிய உபநிஷதத்தின் 

உஷத்தங் 
கார்க்கி அந்தரியர்மிப் பிராமணங்களின் அருத்தம் 
உரைக்கும் அத்தியாயம் முற்றிற்று . 

ஆக செய்யுள் 467 


11- கட வல்லி உபநிஷதம் . 


157 


11 கட வல்லி சுவேதாசுவதர 
உபஷெதங்களின் அர்த்தம் உரைக்கும் 

அத்தியாயம் . 


பன்னுநன் குருவெனும் பரம்ப ரன்றிறஞ் 
சொன்ன தன் மையையெலாந் தோன்ற நானுமக் 
கின்னமுங் கூறுவ னெனவி யம்பினா 
னன்னவா காத்தினா னமரர்க் கன்பினால் . 


1 


குகையி லிருப்ப தாய்மிகவுங் கூட மாகி யெவ் 
விடத்தும் , திகழ்வ தாகி யொருவர்க்கும் தெரியா 
தாகுஞ் சிவனுருவ , மிகவு நன்றாய் மேலாமவ் வுருவ 
மெய்ம்மை விளங்குமவன் , சுகதுக் கங்க உர்த்து 
வெறுஞ் சுகசொ ரூப னாகின்றான் . 

2 


தருமா திகட்கும் பூதங்க டமக்கு வேற யாதொன் 
றருமா மறைக ளறைகின்ற தரிய பிரம சரியாதி 
சரியா நின்றா ரியாது பெறவதுதற் பரமக் கரமதனைத் 
திரமா யறியு மவன் சிந்தை செய்த 

தெல்லாஞ் சித்திக்கும் 3 


158 


பிரஹ்ம கீதை . 


அந்தப் பரமே யெப்பொருட்கு மாலம் பாமா 
வது வதனைச் , சிந்தைக் கேறத் தெளிவுற்றான் செதி 
யான் மரியா னொருதிசையில் , வந்துற் றிலனோர் 
வடிவுமில னதனால் வரவு போக்காகு . மிந்தத் 
தாழில்க ளொன்றுமில னெங்குந் தானா யிருக் 
கின்றான் . 

4 


பொன்றவுடலைத்துணிசெய் போதுமிறைபொன்றான் 
கொன்றிடுத வூங்கொலையு றுந்தொழிலு மில்லா 
னின்றுபெரு மைச்சிறுமை யிற்பெருகி நுட்பா 
யன்றுமித யக்குகையி லேயிலகு கின்றான் . 


5 


அண்ணியனு மாகுமதி தூரியனு மாகும் 
வண்ணமில தானமகி மாவருளி னாலே 
கண்ணினிகழ் வாமலது காணவெளி தோதான் 
றிண்ணமுற நானறிவன் வேறுதெளி வாரார் . 6 


நின்று முட றோறுமுட லின்றிநிகழ் வானாய்ப் 
பொன்றுமத னோடுமொரு பொன்றுதலு நானா 
யென்றுநிலை யாயுலக மெங்குமொரு தானா 
மொன்றையறி வானிடர்க ளொன்றிலும் லானால் . 


11- கட வல்லி உபநிஷதம் 


159 


இகழுபுன் னெறியை விட்டொருப் படுமிங் 
கிந்திய மநங்கண்மீண் டிருக்குந் , தகவினை யுடையா 
னருள் பெறு மந்த வருளினாற் றத்தவஞ் சாரு . 
மிகபர மிரண்டும் புசிப்பவ னவனிங் கெவ்விடத் 
தேயுள னிங்ஙன் , றிகழுற மிகுத்த தேவரு மறியார் 
மனிதரோ யினித்தெளி வுறுவார் . 


ஏயபே ருலகில் வினைப்பய னுகர்ந்தங் கிதயமே 
மருவா ரிருவர் , சாயையா தபமா கின்றனர் சீவ 
சங்கர ெரன்றிடத் தகுவா , ரோயுமா றறவே 
யுண்பவன் சீவ னூட்டுவான் சிவனிவர் தமக்கிங் , 
காயபே தந்தா னுபாதியால் வந்த தல்லத பேதமே 
யாகும் 

9 


தேசினிகழ் தேருடல்செலுத்துமதி பாகன் 
பாசமா மாமதுபி ணித்துவரு பாய்மா 
வீசுபுல னாம்விடய வீதிமிசை 
மீசனிவை யாதும்விளை யாடியிடு கின்றான் , 


10 


போகமா மொன்றியறி வாமுணர்வி லானுக் 
காகமுறு மைம்புலவ யங்கள் வய மாகாப் 


160 


பிரஹ்ம கீதை . 


பாகனைய றிந்து பரி போலமந நத்தே 
யாகுமதி யாளனைய றிந்துவய மாமால் , 


11 


வருத்தமில தாமத மற்றமதி கேடன் 
பரத்தையடை யான் மிகுப வத்தையடை கின்றா 
னொருக்குமா னாலுணர்வு கூடினவன் வீடா 
யிருக்குமிட மேவியதி னின்றுமிளை யானால் . 12 


பொருந்து ஞாநமா மதியினான் மாத்தளை பூட்டி 
யைம் புலப்பாய்மா , பரந்தெ ழாவகை தன்வச 
மாக்கினான் பரம்பத மடைகிகின்றான் . றிருந்து 
மாலுடைப் பதமது வது பரஞ் சிவனெனுந் திரு 
நாமத் திருந்த வாறுதா னிருந்தவா றன்றிவே 
றிணையிலா விறையாவான் . 

13 


அருள தாலுரு வொன்றியே நின்றுள வகிலநா 
யகனென்னும் , பொருள தேபர மாம்பத மியாவரும் 
புகலிட மதுவாகுங் , கருணை மேவிய சிவனொழிந் 
துருத்திரன் கண்ணனான் முகனென்பா , ரிருள 
தாகுமே பரம்பத யெனும்படி யெங்ஙனே யிமை 
யோரே . 

14 


11- கட வல்லி உபநிஷதம் . 


161 


இந்தி யங்களிற் பொருளெனும் பரமந மிவற்றி 
னும் பரமத்திற் , புந்தி நற்பர மதிலுமான் பரமே 
லாம் பொன்றிய தெரியாமை , யந்த மானினும் 
பரமவ்வி யத்தமா மதிற்பரம் புருடன்றா. னிந்த 
மெய்ப்பரம் புருடனிற் பரம்பிறி தில்லைகமே லிவனே 
யாம் . 

15 


புருட னென்றுரை செயப்படுவதுபரி பூரண 
மாகின்ற , சொரூப நின்றவா நிற்சு விங் கருளொடு 
தோன்றவல் லவன்றானே , யரனு மன்றுமா லயனு 
மன் றெவர்க்குமுள் ளாகியே யாவர்க்கும் , தெரிவ 
ருஞ்சிவ னவனையிங் கொருங்கிய சிந்தையார் 
தெளிவாரே . 


161 


3047 


வாக்கது மாத்திடை வைக்கு மம்மகம் 
போக்கிடும் புந்தியுட் புந்தி மானிலே 
யாக்கிடு மந்தமா னிவைய னைத்திலுந் 
தாக்கறுஞ் சாந்தமாந் தன்னிற் சாந்தமாம் . 17 


ஒலிமுத லுரைப்பன வொன்று மின்றியே 
யெலையில் தாகியெப் பொருட்கு மேல தாய்ச் 


162 


பிரஹ்ம கீதை . 


சலமதின் றியவது தன்னைத் தம்முளே 
நிலைபெற வறிந்தவர் மரண நீங்குவார் . 


18 


பரப்பி னானிந் தியங்களைப் பராக்குறப் பரம்பர 
னுள்ளாகி , யிருத்த லாலறி வொண் கிலன் புறம்புள 
விதரமே காண்கின்றான் , றிருப்பி ஞாநநாட்டத்தினா 
லப்பொரு டெரியவே பெறுந்தீர , னொருத்த னேயவி 
நாசியாம் பரவொளி யாயவ னொளிர்கின்றான் - 19 


பேத மாகவே 

மாகிவே றாகிய பொருள் கண்மேற் 
பேதைமை யதனாலே , காதன் மேவினர் காலபா 
சத்திலே கட்டுணக் கடவாரே , யாதலாலழி வின்றிய 
பொருளிலே யறிஞரா தரித்தல்லா , லேது மாதரித் 
திடாதவ ரப்பொரு ளெய்தியே யிருக்கின்றார் . 20 


சத்தப் பரிச வுருவிரதங் கந்தா திசமைந் தன 
முதலா , யெத்தைக் கொண்டிங் கறிகின்றா னதனை 
யொழிய வேதுளதா , மத்தற் பரத்தைக் கண்டிந்த 
வவத்தை மூன்றுங் காணாமை , சித்தித் திருக்கு 
மவனலமுந் தீங்கு மின்றித் திகழ்கின்றான் . 


21 


11 - கட வல்லி உபநிஷதம் . 


163 


மூன்றா கின்ற வவத்தையென மொழியும் புரங் 
கண் மூன் றுணருஞ், சான்றா யறியி லறிகின்ற 
தன்னில் வேறா காதவைதா . னூன்றா வுணர்வே 
யுருவான வொளியே யுளதாய் வித்தாகித் தோன்றா 
நின்றுந் தோன்றாது நிகழ்வா னென்றுஞ் சுதந்த 
ரத்தால் . 

22 
பரமிக மாய்நிகழ்ந் ததுப ரம்பொரு 
ளொருபொருள் பிறிதிலை யுளது போற்பல 
சருதுமே லவன் கணிற் காண்ப தெங்கணு 
மரணமே மரணமே மறித்துஞ் சார்வதே 23 


வந்நிதா னொருவனா யிருக்க மற்றவ 
னுன்னிய வுருவமாய்த் தோன்று மாறுபோ 
லின்னதெனாமலுட் புகுந்து மேகனா 
யந்நிய னாகியொன் றோடு மார்ப்புறான் . 


24 


எல்லாம் வசிக ரிப்பானா மெதுக்கு முள்ளா 
மொருவடிவைப் , பல்லா யிரங்கோ டிகளாகப் 
பண்ணா நிற்கும் பரம்பரனை , யல்லா தொன்று 
மில்லையென வநுபவத்தா லகத்துணர , வல்லார் 
தமக்குப் பேரின்பம்வடிவாய் மொழியுமாமறை தான் 


164 


பிரஹ்ம கீதை . 


யாவ னறியப் படாமையினா லிவ்வே றுண்டா 
மிவ்வேறெத் , தேவ னாலே நிலைபெற்றுச் சேத 
நங்க ளாய்த்திகழு , மோவ லறவே யப்பரன 
யுள்ளத் துணர்ந்தோ ருள்ளத்தே , தாவில் சாந்தி 
குடிகொள்ளு மல்லா தவரைச் சாராதால் . 26 


துவதென வொண்ணாத வெல்லையில்பே 
ரின்பத்தை , யதுவிதுவென் பர்களறிவோ வறியாமை 
யோவறிவே , யெதுவுமிறை 

யானிகழ்வ திறை 
நிகழ்வி லிவையொன்றான் , மதிபருதி யநலொளிய 
மறுவில்பர னாலொளியாம் . 

27 


அரசதொன் றும்பர் வே ராகிநீள் சாகைகீழ் , 
நிரைசெய்தெங் கணுநிறைந் தென்றுநின் றுள்ள 
தாற் கரையிலண் டங்களெல் லாமதன் கண்ணதா 
மொருபரம் பொருள் கடந் திடவொணா தொருவரால் 


எச்சகத் துஞ்சலிப் பிக்குமீ சாநனாம் 
வச்சிரத் தைப்பெறு மனிதன்வீ டுறுமிவற் 
கச்சமுற் றங்கிகா லர்க்கனிந்தி ரன்யம் 
னிச்சயிப் பானிதந் தொழில் செயா நிற்பரால் . 


11 - கட வல்லி உபநிஷதம் 


165 


உண்னாடி யாகத்தி லுணராத வன்ற னுடம் 
பாமு டம்புக்கு ளே காண லாகுங் , கண்ணாடி 
போலப்பி ராணாதி கத்தைக் கடம்போற்க சித்துக்க 
ழித்தற்ற பின்னைக் , 

பரனன்றி 
வேறின்மை யாலக் கண்ணான வநுபூதி யாகின்ற 

லெண்ணாரும் வேறின்மை கண்டார்க 
ணேரே யிறவாது பிறவாதெ லாமாயி ருப்பார் . 30 


கண்ணான 


கண்ணா 


ஒருவருங் கண்ணாற் 

காண வொண்ணும் 
தன்றுள் ளத்தாற் , கருதவுந் துணிந்தங் கொன்றக் 
கடவது மலாத தைத்தான் , சுருதியா 
வத்தாற் றுணிந்தவர் சுகசொ ரூப , மருவியே மாண்டு 
மீண்டு வரும்வழி மறப்ப ரன்றே . 

கட வல்லி உபநிஷதார்த்தம் முற்றிற்று . 


31 


சுவேதாசுவதர உபநிஷதம் ஆரம்பம் . 

வித்தம வேதப் பொருளதாய் ஞாந விழியினால் 
விளங்கிடும் பொருட்கோர் . புத்தியி னாலு முள்ளவா 
றறியப் போயிடா தாயிருந் துள்ள , சக்தியுண் 


166 


பிரஹ்ம கீதை. 


டந்தச் சத்தியா லென்யந் தான்பிறி வாகியத் 
துவித , சத்திய ஞாந வருந்தவா நந்த தத்துவ 
மாகியே யிருக்கும் . 

32 
மெய்யதா முருவம் விமலமா மிறைக்கு விளங் 
கிய திவ்யமா முருவம் , வையமா முருவ மற்றுமோ 
ருருவ மறைமுத லாகவே விளம்பல் , செய்யு நூ 
லெல்லாம் வேறுமோ ருருவஞ் சிவனுடைய வடிவிலை 
யிவற்றிற் , றுய்யதா முருவஞ் சொல்லிலவ் விறைக் 
குத் துலங்கிய ஞாநமே சொரூபம் . 

33 
பெரியதா யெவர்க்கு முள்ளதா யுயிராய் 
நிறைந்துள பிரமசக் கரத்தே , திரிதரா நிற்குஞ் 
சீவனிப் பரிசே திரிதரு மிவனையுந் திரிக்கும் , பரமனா 
யுள்ள வவனையு மதநம் பண்ணியிப் 

படியிலே 
பார்ப்பா , னொருவனே செநத மரணமற் றென்று 
முள்ளதாய் நிகழ்ந்திட வுரியான் 

34 


அறிவனு மறியா தானு மாய்நிசுழ் பரசிவர்க்கு 
மறையினால் வடிவாற் றர்க்க வழியினால நுபவத்தாற் 
பிறிவிலா மாயை போக வேதுவாம் பிரமந் தானிங் 
கறை தரு மெல்லாந் தானா யகர்த்துரு வாகி நிற்கும் . 


11 சுவேதாசுவதர உடாரிஷதம் 


167 ) 


நாச முற்றுவிடு மாயை சீவனசி யானி ரண்டி 
னிலு நாதனா, மீச னிற்குமிறை யைத்தி யாநபர 
னாக வந்தவியல் பாலுமே , யோச கத்தினிலை யாலு 
மேகமெனு முண்மை யாலுமுயிர் முடிவினிற் , 
றேசே னத்திகழு மிங்ங னேபிறிது செய்த மாயை 
சிதை வாகுமால் . 


36 


ஈசனை யறிந்த வந்த விடத்திலே யெண்ணு மெல்லாப் 
பாசமு நசித்த றானும் பணியறப் பவத்தின் றீர்வுங் 
காசுறு மகில மாயக் கங்குலின் கழிவுந் தானே 
யாசறு மகண்ட ரூபி யாகையு மனைத்து மெய்தும் . 


மேவிய தன்பா லுள்ள மெய்ப்பொரு ளொன்று 
மன்றி , யாவுமிங் கறிய வேண்டா வருந்துமிப் 
பொருளு மாகிச் , சீவனா யுண்பா னாகிச் சிவனென 
வூட்டு வானாய் . மூவித மாகி நிற்கு மூலமாம் பிரமந் 
தானே . 

39 


தீம ரந்தொறும டைந்தழிவு றாது தெரிவா 
காமை நின்றரணி யால்வடிவு காணு மது போ 


168 


பிரஹ்ம கீதை . 


லாமு டம்பிலழி வின்றி மறை கின்ற வமல 
னோமெ னும்பொருளு ணர்ந்திடவு 

டம்பில் வெளியாம் 39 


உலத்த லின்றியொழி வற்றபொரு 

ளுண்மை யதுவாஞ் 
சலித்த லின்றியத வத்தினவர் தங்க ணெதிரே 
திலத்தி லெண்ணெயா ணிக்கனற திக்க ணிகழ்நெய் 
நிலத்தி னீரெனநி கழ்ந்து வெளியாகி நிலையாம் . 


ஆகு ஞாநநற் றவமறை யீறறை யருத்தமு 
மதுவல்லா , லியாக தாநபுண் ணியங்களா லியோ 
கம்வந் தெய்தும்வந் தெய்துற்ற யோக ஞாநமுள் 
புகுத்துமெய் யுணர்வுதா னுள்ளவா றுளவாறே . 
யேக மானவீ டளித்திடுங் கருமத்தா லின்பவீ 
டெய்தாதே , 


மிக்க சித்தராய் வன்னவாச் சிரமங்கள் விட்டுமே 
லாய்நின்ற , பக்கு வர்க்கிது பகரலா மல்லது பகர்ந் 
திடப் படாதென்றும் , தக்க நற்குர வன் மனைச் 
சிவனெனத் தானினைந் திடுவாருள் , புக்க லாகுமிங் 


12 - கூறிய உபரிஷத தாத்பர்யம் 169 


பரம்பொருள் 


புரணமாய் 


குறைத்தமெய்ப் 
வெளியாக . 


அரிய மாமறை வாக்கினா லுங்களுக் கறியவு 
மறைந்தேனான் , றெரியு மாகின்மற் றவன்றெரி 
யாமையைக் கடந்து போய்ச் சிந்தைக்குப் , பிரிய 
மாகிய பரப்பிர மத்தையே பெற்று மேற் பிற 
வாமைக் , குறிய னாகுமென் றுரைத்தன ணுணர் 
வினா லுலகெலாம் படைத்திட்டான் . 

431 
11 கடவல்லி சுவேதாசுவதர உபநிஷதங்களின் 
அருத்தம் உரைக்கும் அத்தியாயம் முற்றிற்று . 

ஆக செய்யுள் 510 


12 முன் சொல்லிய உபநிஷதங்களின் 
அருத்தத்தைத் தொகுத்து உரைக்கும் 

அத்தியாயம் , 
வகுத்து நானுமக் குறைத்தநான் மறைகளின் 
பொருளைத் , தொகுத்து நான் சொலக் கேண்மினென் 
றின்னவா சொன்னா, னுகத்தை நான்கையு மொன் 
றதா யிரமொரு பகனான் , முகத்தி னாற்பொரு 
ணான்குநான் மறையினான் மொழிவான் . 


I 


170 


பிரஹ்ம கீதை 


பாடு கின்ற வெக்கலையின் பயனுந் தெரிந்து 
பகர்கின்றே , னோடு கின்ற சிந்தையொழித் 
தொருப்பட் டெவருங் கேண்மினுரை , யாடு கின்ற 
நானென்னு முரைக்கு மறிவுக் கும்மறிவாய் , நாடு 
கின்ற வுணர்வொன்றுண் டதுவே யார்மா நமக் 
கெல்லாம் , 

2 


மாச தில்லாப் பரனாகி யிருக்கத் தனது மாயை 
யீனா , லீச னென்ப தறியாம லிறந்தான் பிறந்தான் 
போலிருக்கும் , பாசம் விடுமா நினைவுறுவான் பாரம் 
பரியத் தாற்பண்ணு , மாசின் மறையா 
யெலா மறலாற் சாந்தி யாதியினால் . 


லாசை 


3 


பத்தியாற் குரவன் பாதம் பணிந்துவே தாந்தம் 
பன்னுஞ், சுத்தமா வாக்கி யத்தாற் றுணிந்தவப் 
பொருளைத் தூய , புத்தியாற் றுணிந்து கொண்டப் 
பொருளநு போக மாகச் சித்தியா நிற்கு மைக்கியஞ் 
சிவபதந் தவனையே சேரும் . 


ஊனிலொரு பற்றுமுள னன்றியுட னிற்கு 
நானெனவி ளம்புதனை நற்சிவம தாகத் 


12 - கூறிய உபநிஷத தாத்பர்யம் 171 


தானறியு மாகிலொரு வன்றனுரு வாகு 
ஞாநபரி பூரணந வந்தனைய டைந்தான் . 


5 


செறிவா யெங்குந் திகழ்ந்துள்ள சிவனா னென் 
னுந் திகழ்வுற்றா. னெறியா னிகழு நிகழ்வெல்லா 
நிமல மாயே நிகழ்ச்சி தரு , மறிவா யறியா மையுமாகி 
யறிவிப் பவனா யறிவானாய்ப் , பிறிவா யுனதா யில 
தாகிப் பிரம மொன்று மேபிறழும் 

6 . 


அடையவும் பிரமமே யெனவ றிந்துளோன் 
அடைவதங் கதனையே யாகு மன்றியே 
இடையிலோர் மாயையுண் டென்ன வெண்ணுமேற் 
கடையதே யாமவன் கற்ற கல்வியே . 

7 


மாயையென் றொன்றுண் டாக மதிப்பது மாத மல்ல 
ஆயினு மகண்ட ஞாந வங்கமா மிந்த ஞாநங் 
காயம்வே றாகு மென்கை காரண மாக வித்தைத் 
தூயநான் மறைக ளோதுந் துவந்துவந் 

தீர்க்கை சுட்டி . 8 


172 


பிரஹ்ம கீதை 


யாதொரு படியிற் றோன்று மியல்பினாற் சகத்துக் 
குண்மை , யோதிய துபதி டந்தா னொரோவிடத் 
தண்மை யாகப் , பேதமா முலகு தோன்றிற் பிறப் 
பதற் கேது வாகு மீதெலா மில்லை யென்ன லின்பத் 
துக் கேது வாகும் . 


9 


ஆகை யாலகிலத்தையே மாயையென் றாகமெய் 
யாய்வந்த , மோக மாற்றுதற் பொருட்டொரோ 
விடத்திலே மொழிந்தது முதுவேதம் , பாக மாகிய 
சித்தரைக் குறித்து மெய்ப் பரம்பொரு ளாகின்ற , 
ஏக மேநிகழ் கின்றதெல் லாமென வியம்பிய 
திதயத்தால் , 

10 


மெய்யை நாடின் மெய்ப் பரமலா லலிச்சையும் 
விச்சையும் வேறேயோ , வைய மானது மற்றொரு 
பொருள்களு மில்லையிம் மநநஞ்செய் , துய்ய யோகிமு 
னெப்படி யெப்படித் தோன்றுகின் றது தோற்றஞ், 
செய்யு மியாவையுஞ் சிவன்வடி வாகவே திகழ்ந் 
திடுந் திடமாக , 


17 


12 கூறிய உபநிஷத தாத்தபர்யம் . 173 


யாதொரு படியிற் றோற்ற மென்றியம் பியது 
முன்னை . வாதனை யதனைப் பற்றி யல்லது மற்றொன் 
றில்லை , போதமே யுள்ள தென்றும் பூரண னாகை 
யாலே , யோ தமில் வேலை போலு மொழிவற 
நிறைந்த யோகி . 

12 
அப்படி யிருந்த யோகி யநுபவத் தன்மை தானு 
மெப்படி யென்று காணா னீசன்மா னானுங் காணேன் 
செப்பிட வறியா வேதாக மங்களுஞ் சிவனார் மேனி 
யெப்படி யென்னின் மற்றப் படியிலே 

யிருந்த தென்னும் . 13 


அம்பி காபதி யறியுமிவ் வநுபவ மவனரு 
ளாகுமக் , கொம்ப னாளறிந் திருந்திரு வருளையே 
கோலமாய்க் கொண்டந்த , வெம்பி ரானரு ளாலரி 
நாம்பிற ரியாவரு மறிவோமத் , தம்பி ரானறிந் 
தமையெவ ராலெனச் சங்கையுந் தகுமோ தான் . 14 

ஞாக மாகிய விழியினாற் குருபர னயந்துநோக் 
கிடவுண்டா , மாநு பூதியா தொன்றது வேசிவ 
னாவதப் படியுள்ள , மேனி தான் வினை யொத்தவப் 
பொழுதிலே வெளிப்படும் வெளிகாண , லான தேசி 
கன் றன்னையப் பரம்பொரு ளென்னவா தரஞ் 
செய்வான் - 

15 


174 


பிரஹ்ம கீதை . 


நேச நெஞ்சினாற் றனக்சுது நினைவல வாயினு 
நெறியன்றே , தேசி கன்றிரு வுள்ளமே செய்குவான் 
செநித்திடுங் குலத்துக்கு . மாச தாயீனு மாச்சி 
மத்திலே வழுவினு முலகெல்லா , மேசி வீடினு 
மறம்புகழ் தநம்பிற விழப்பினு மிடரேனும் . 16 


தேகி கன்றிரு வுள்ள முண் டாகவச் சிவன் றிகழ்ந் 
திடுகின்றா. னீச னிங்கருள் செய்யவந் திருக்கிற விட 
மிவன் றிருமேனி , மாச தொன்றிவ னளவிலே செயி 
லெரி வாய்நர கினிற்பூத , நாச மெவ்வள வவ்வள 
வுஞ்செல நண்ணுநன் னெறிநண்ணான் 

17 


ருவெனு மமலன்றா னருளில னெனினுஞ்சார் 
குருபர னருளுண்டே யெனிலொரு குறையுண்டோ 
திருவடி தரவந்தார் திருவுள மிலரென்றா 
லொருவரு மிலர்கண்டீ ருறு துயர் களைகின்றார் . 


18 


உறுவது தனில்வேறா யுளதல வது நேரே 
பெறவருள் பெரியோனே பெருகிய குருவாவா 
னெறியுட லுன நாவா னிலைபெற வழிபாடே 
செறிபவ னருளாலே சிவகதி யடைவானால் . 19 


12- கூறிய உபநிஷத தாத்பர்யம் . 175 


இந்தவி டும்பையு டம்புறு மேது 
தந்தையெ னப்புகழ் கின்றிலர் தக்கோர் 
அந்தமி லாதவ கண்டமு நம்முட் 
டந்தவர் தந்தையெ னச்சமை வுற்றார் . 


20 


21 


உண்டுபோற் றோன்று முலகெலா முண்மை 
யன்றென வுணர்த்தியெப் பொருளுங் , கண்டசான் 
றதனைக் காட்சிய தறவே கண்டிடக் கரியெனக் 
காட்டும் , பண்டைவே தாந்த வாக்கியஞ் சொன்ன 
படியிலே பரமனோ டொன்றாய் , விண்டிடா வண்ண 
முணர்த்துவான் றன்னை வியன் குரு வென்றிடும் 
வேதம் . 

காட்சியை யெல்லாங் கண்ண தாய்க் கரைத்துக் 
கண்ணொழிந் தொருபொரு ளில்லா , மாட்சியை 
யளிக்க வல்லவன் குருவா மாரிபோன் மாறுவேண் 
டாதே , மீட்சியில் பதத்தைக் கருணையா லளிக்கும் 
வித்தகக் குரவனே யெவருந் , தாழ்ச்சி செய் தேத்தற் 
குரியதத் துவமாஞ் சங்கர னென்றிடத் தகுவான் . 


வருபிறப் பறவே வேண்டினான் மறையீ றென் 
னுமம் புயத்தினை மலத்தற் , கிரவியாய் நெஞ்சிற் 


176 பிரஹ்ம கீதை . 


கிசைந்தநற் குருவை யாதொரு வழியினா லிறைஞ்சி 
யருள்சுரந் திடுதற் காவதே செய்வா னருமறை முடி 
வெலா மறையும் , பொருளைநே ராக வுமக்கெனக் 
கீசன் புகன்றவப் படியிலே புகன்றேன் . 

23 
எல்லா மறிவா னாயில்லா தில்லா னாகி யெல்லாங் 
தான் , வல்லா னாகித் தீங்கொன்று மருவா னாகி வடி 
வருளே , யல்லா திலனா மிறையுண்மை யன்றிச் 
சொல்லா னப்பொருளிற் , சொல்லா தில்லை யுங் 
கட்குச் சொன்னே னெல்லாஞ் சுருக்காக . 24 


போதவடி வாயகண்ட பூரணனாஞ் சிவனுக்கு , 
யாது முளங் கைக்கனியா மிவனருளின் படியொழிய , 
வேதமுடி யிற்பொருடாம் வேண்டியவா விளம்பி 
யிடும் , பாதகர்போ யேறவொணாப் பாழ்ங்கிணற்றில் 
வீழ்வர்களால் , 

25 
ஆதிவே தாந்தப் பொருளையத் துவித மாம்படிக் 
சகிலநா யகனாஞ் , சோதிபா தப்போ திரண்டையும் 
தொட்டுச் சூழுகே னென்றயன் சொல்லிக் . காதலாற் 
பிறவிக் கவுடத முக்கட் கடவுளைக் கருத்தில்வைத் 
தவன் மன் , பாதமே பணிந்து பரவியிப் பரிசே பத் 
தியாற் பரவசனானான் . 

26 


12 - கூறிய உபநிஷத் தாத்பர்யம் 177 


தேவருந் தேவ தேவர்க்குந் தேவாந் திரியம்ப 
கன் றனைத் தெண்டனாகப் , பூவிலே விழுந் 
போற்றியே யுருகிக் கிடந்தவப் பொழுதிலே புத் 
தேண் , மூவரு மறியா முதல்வனா மிறைவன் மூர்த்தி 
யாய் முழுந்திய வருளாற் , காவியங் கண்ணி பங்க 
னாய் வந்து தோன்றினான் கண்ணினாற் காண . 27 


மாலுமவ் விடத்தே திருவொடும் கூட மகிழ்தரு 
மநத்தொடும் வந்தா , னாலுதிக் கிலும்பூ மாரியாய்ப் 
பொழிய நாமசங்கீர்த்தத நாத , மேலெடுத் தெங்கும் 
விளங்குமப் பொழுதில் விளங்கிய பிரமன் மா லவ 
னுஞ் , சாலுமெய்ப் பத்தி யோடுமர்ச் சித்தார் 
சங்கர னம்புயத் தாளில் 

28 


தெரியில்வடி வேது மொருபொழுதிலாத சிவனு 
மருண் மேனி திகழவே , யரிய தனை நாடி யறியுமத 
னாலவ் வதிசயமொ டாடி யருளினா. னுரியவரு பூதி 
யுடையவிழி யாலவ் வுமையுமய னாதி யுணரவே , 
யருள் செய்தன ளீச னரியதிரு மேனி யமரரெதிர் 
காண வருளினால் . 

29 


178 


பிரஹ்ம கீதை . 


30 


அந்தமறை யீறு தந்தபர ஞாந வங்கணத னாலு 
மன்றியே . யிந்தவிழி யாலு மந்தவிமை யோர்க 
ளெங்கள் பெரு மானை யெய்தினார் , சந்தமறை பாடி 
நின்றனர்க ளாதி சம்பு திரு நாம மாமெழுத் , தைந்து 
முரை யாடி யன்பினொடு பூசை யங்குநனி மேவி 
யண்டர்தாம் . 

அமையா வன்பாய் நின்றோ ரைப்பார்த் தையம் 
போய் , நமையே யெய்தப் பெற்றீரேயென் றனனாத , 
னுமையென் னருளால் வந்ததி தேயென் றுரை 
செய்தா , ளிமையோ ரெல்லா மென்புரு கிக்கொண் 
டின்புற்றார் 

31 
தொல்லை வேதமுன் சொல்லுதற் கரியவித் தோன்ற 
னல்ல னாயின னுமக்கென நாரண னவின்றா 
னெல்லை தீர்கரு ணாகர னாகிய விறைவன் 
சொல்லு வானருள் கீதையின் பலமெலாந் தொகுத்து 


பரமமா மிந்தக் கீதை படிப்பவன் பாரின் மீதே 
திருவினான் முகுந்த னொக்குந் தேசினா லிரவி யொக்கு 
மருவுமா மெனையே வந்து மாசிலா விஞ்சை யாகு 
முருவமா முமையு மென்று மவனுளத் 

துறையா நிற்கும் 33 


12 கூறிய உபரிஷததாத்பர்யம் 


179 ) 


பிரமனா னீங்கள் பெற்றவிக் கிதை பேசிய 
இதைகட் கெல்லாம் . பரமமாய் வேதா காரமா தலி 
னாம் படிக்கலா மறையவர் தமக்கே . சுருதியா 
தலினாற் சூத்திரா திகளாற் சொல்லலா காடு 

தன 
வருளிப் , புரணமா யெல்லாக் கரணமுங் கடந்த 
போதவின் பத்தினுட் புக்கான் . 

34 


மாலுமா துடனே வாவர்க் கருளி மகிழ்க் 
துவை குண்டமே யடைந்தான் , மேலைவா னவரை 
நீத்தயன் பரமன் மேனியே நோக்கிமீண் டிருந்தான் , 
ஞாலமால் விட்டு ஞாந்தற் பரராய் நான்முகன் 
றன் முனே தெண்டம் , போலவே பணிந்து வாநவர் 
தந்தம் பொன்னகர் நோக்கியே போந்தார் . 35 


னுவகை 


உத்தம மான கீதை யுரைத்தன 
யோடும் , பத்தியாற் கேட்பார்க் கென்றும் பகர்ந் 
திடப் படும் தென்று , சுத்தவே தியர்க்குச் சொல்லிச் 
சூதனு ஞாநக் கண்ணான் , முத்தியா முருவே நோக்கி 
மோகமே யடைந்தி ருந்தான் . 

36 


180 


பிரஹ்ம கீதை . 


இனியனா யெல்லாந் தன்பா லிறைவனின் னரு 
லாற் பெற்ற , முநிவனை முநிவ ரெல்லா முடியும் 
வணங்கி யேத்தி , நனிமிகநானென் கின்ற பதப்பொரு 
ணாடி வேறோ, ரநியமில் பிரம மாக வறிந்ததி சயித்தி 
ரூந்தார் . 

37 


12 - முன் சொல்லிய உபநிஷதங்களின் அர்த்தத்தைத் 
தொகுத்து உரைக்கும் அத்தியாயம் முற்றிற்று . 

ஆகச் செய்யுள் 547 . 


பிரஹ்ம கீதை முற்றுப் பெற்றது . 


சர்வம் சிங் மயம் 


சிவமயம் . 
பிரஹ்ம கீதை பாட்டு முதற் குறிப்பகராதி 


1781 
131 ) 


151 

38 
173 


அகமேனவ 

104 . 
அகிலமாய 

231 

அந்தமறை 
அக்கரந்தனை 

124 

அந்தமாம 
அக்கரமாகி 

121 

அந்தரிக்கங் 
அங்கமாறு 

41 அந்தவிச்சை 
அங்கவேத 

61 அப்படியி 
அங்கிதலை 

123 அப்பரம்பொருளே 114 
அசத்தின்கண் 

77 அப்பாலா 

101 
அசத்தின் றன்ச 

79 அப்பொழுத 98 
அசத்துத்தன்சத்தியாலே 77 அப்போதுசு 83 ) 
அசத்துத்தன் சத்தியாலுங் 78 அமையாவ 178 
அச்சமாகி 

132 

அம்பிகாப 
அஞ்ஞாக 

அயர்ச்சிமிக் 
அடைய நீ 

23 அயலொன் 
அடையவும் பி 171 அயறானின் 
அணுவிணுக் 140 அயனுமீண் 

107 
அண்டருக் 

25 அரசதொ 
அண்ணிய 

151 
அதுவென் 

85 அரணியோ 

1241 
அத்தனங்கொ 

60 அரியுமய 

107 
அத்தனேசர 

61 அரியமாம 

169 / 
அத்துவிதந் 145 அருவெனு 

1741 
26 அருளதா 

160 
108 


38 


173 
130 
75 
46 


164 


159 அரசாகிய 


அந்தத்து 
அந்தப்பர 


153 அருளினா 


क 


2 
129 அந்தியத் 
123 

அந்நிய மா கவி 
144 அந்நியமாய் விஞ் 
32 
60 

ஆ 
22 ஆகமங்கள் 


85 
58 
39 


111 ஆகுஞாந 


அருளினைத் 
அர்க்கன்ம 
அல்லாதில் 
அவத்தமே 
அவன திய 
அழுத்தமிக் 
அளவிலம் 
அளவிலா 
அளவையோ 
அறியா தா 
அறியாமையி 
அறியாமை யென் 
அறியாமை வடிவா 
அறிவனும் 
அறிவின்மு 
அறிவுபா 
அறிவொடுவி 
அறையும் 
அநலனை 
அநவினிற் 
அன்பரா 
அன்பிலம் 
அன்பினாலெ 
அன்புறுகு 
அன்றியது 


98 ஆகையால 
103 ஆதரத்தொ 
77 ஆகரமுடை 
86 ஆதலாலரி 
87 ஆதலாலறிவா 
80 

ஆதலாலறியும் 

ஆதலாலறிவுள்ளோ 
166 

ஆதலாலுருவங் 
111 

ஆதலால் விங் 
34 

ஆதலால் வீட 
81 ஆதலாற் பிற 
47 ஆதலான்மா 
59 ஆதலிற்சி 
80 ஆதலினால்வே 


116 
168 
172 
139 
96 
64 
137 
146 
83 
36 
52 
67 
47 
52 
113 
155 
81 
95 
176 
74 
56 
21 
50 
95 


97 ஆதித்தனி 
99 ஆதித்தனா 


ஆதிவேதா 
46 

ஆமன்றென 
42 

ஆரணத்தங் 
35 

ஆரமணிகு 
62 ஆன தர்க்கத் 
82 ஆனதாகா 


அன்றுமா 
அன்னத்தா 


111 

97 
180 


135 


72 
17 


இகமுபுன் 
இங்கு நா 
இதயமாமி 
இதற்கு நீர் 
இதுசகங் 
இதுபரமமா 
இதுபரம்ப 
இதுவதென 
இதுவே மு 
இத்தன்மை 
இத்தாலித் 
இந்தப் பர 
இந்தப் பிரா 
இந்தப் புறங் 
இந்த மகா 
இந்த வாக் 
இந்த விடும் 
இந்த வுடம் 
இந்தியங்களி 


66 
80 


3 
159 இலதெனு 
120 இவ்வண்ணமு 
125 இனியனா 
73 இன்பமாம் 
117 இன்ன தெ 
153 இன்னதோர் 
113 இன்ன பரி 
164 
56 
92 ஈசனா ஞா 
89 ஈசனாமிறைவ 
53 ஈசனுக்கன் 
149 ஈசனுக் குரு 
139 ஈசனென் 
114 ஈசனைய 
53 ஈசன்சக 
175 ஈசன்ற 
126 ஈனமாகி 
161 
49 உடம்பா 
19 உடம்புடனி 
149 உடம்புடன்பு 
86 உடம்போதா 
89 உடைய 
131 உண்டு போ 
105 உண்ணாடி 
59 உண்மைசி 
73 உண்மையிற் 
125 உத்தமமா 


143 
133 
167 
91 


96 
139 


இந்தியங்களு 


841 
114 


128 


இந்து பா 
இப்படிக்கருணை 
இப்படியன்றி 
இப்படியெல் 
இப்பரம்ப 

ப்பொருளை 
இயக்கரூப 
இரண்டுக்கு 
இலங்கிர 


150 
152 
175 
165 
76 
73 
179 


உ 


உமையை 
உமையோ 
உரிய நா 
உருத்திரவு 
உருத்திரன் 
உருவமா 
உரையாடு 
உலகமியா 
உலகமியாவுமுயிர் 
உலகமோ 
உலகியல் 
உலகெலா 
உலத்தலி 
உவமையில் 
உளவாகி 
உள்ள பே 
உறங்கும 
உறுவது த 


61 எப்படி யாலு 

128 
100 எப்படி த்தோ 

55 
135 எப்பொருளு 

56 
151 எப்பொருள்களுக்குத் 119 
41 எப்பொருள் களுந்தானா 4 
87 எப்பொருள்களுக்குஞ்149 
148 எல்லாமஞ் 

89 
106 எல்லாமறி வா 176 
101 எல்லாமுஞ் 

94 
70 எல்லா முண் 

79 
46 எல்லாம் பொ 

90 
33 எல்லாப் பொ 

109 
168 எல்லாம் வ 

163 
57 எல்லாவி 

74 
115 எறி கதிர் 

117 
145 எனையொழிய 141 
136 

ஏ 

159 

67 
ஏனைமற்று 

37 
82 
82 ஐம்பதிற் 

18 
170 ஐயன்சை 


174 ஏயபேரு 


ஏறுடைச்சி 


ஊ 


ஊனு 


ஊனிந்தி 
ஊனிலோ 


எ 


எங்கு நிறை 
எச் சகத் 
எண்ணிலா 
எத்தைப் 
எப்படிப் பூத 
எப்படிப் பொ 


ஒப்பறு 
122 

ஒருகாலமுன் 
164 

ஒருவரா லொ 
130 

ஒருவருங் 
130 
93 ஒழிந்ததொ 
92 ஒழிவிலாப் 


66 
54 
156 
165 
161 


லி முத 


135 


147 


5 


ஒழிவிலாவிறை 


ஓடினார் சில 
தலுற்றப் 
திடாதண 
தியதோட 
ஓதுகின்ற 
ஓதுநெறி 
ஒதுமிப்பர 
ஓதுவேதம் 
ஓரொளிவிள 


62 காண்டல் 

காண்பவ 
100 காதலாற் 
117 காதும்வர் 
63 காரணசத் 
67 காரணசத்தையே 
90 காரணத்தோ 
35 காரணமத 
53 காரணமே 
140 

காரியமெ 
126 

காரியமொரு 
காலமுங் 


2 
84 
27 
31 
71 
71 
73 
74 
76 
70 
72 


79 


145 


47 


கஞ்சநற் 
கடபடகுட் 
கடுகியுமுய 
கடையப்ப 
கண்ணுஞ் 
கரணம்பன் 
கருமதற் 
கலக்குறு 
கற்பக 


22 

கிருமிகீட 
43 

கீ 
99 
82 கீதைசெய் 
140 
103 குறிய துவா 
121 குகையிலி 
58 
21 கூறுமோ 
146 கூறும்பொ 

கே 
கேட்பவனு 


154 
157 


105 
72 


கன்கமத 


0 


89 


கனவிற்கண் 
கனவிற்கற் 

கா 
காட்சியை 
காணவோ 


கை 
175 
120 கைவல்லிய 


141 


6 


127 
26 


139 
129 


91 சின்மய 
94 சின்மாத் 
13 
39 சீவனன்று 
66 சீவன் றன்னு 
162 

சு 
70 

சுகமொடுது 
72 

சுதந்தரன் 

சுத்தமா 
101 

சுரரிலுத் 
71 

சுருதியுமி 
71 
62 


90 


58 


சகமொடு 
சகரூபமா 
சகலயோ 
சச்சிதாக 
சதுர்மறை 
சத்தப்பரி 
சத்தாயே 
சத்தாய்க் 
சத்தியத்தா 
சத்தியமாகி 
சத்தைதா 
சத்தையில் 
சம்புவின் 

சா 
சாக்கியா 
சாதகமா 
சாந்தமெய் 
சாற்றிடப் 


154 


96 
68 
122 
112 


சுழுத்திய 


17 


113 
63 
43 
171 


சான்றதே 


சூதனா 
64 

செ 
91 

செப்பிய 
106 

செப்பியவிந்த 
57 

செய்வான் 
33 செறிவா 

சொ 
152 

சொல்லிடு 
20 

சொல்லியவிர 
120 

சொல்லுறா 
36 

சோ 
93 
115 

சோகமோ 
96 

ஞா 
141 ஞானமா 


136 


சித்தமத் 
சித்திரம் 
சிலந்தியு 
சிலவர் தா 
சிவனிதுவ 
சிவனேயக 
சிவனேயு 
சிறப்புடை 


29 


132 


173 


த 


40 
109 


திண்ணிதா 


27 
54 
85 
4 திதமாவி 
22 திரமாம் 


118 
127 
134 

59 
116 


3 

7 
தக்கஞா 

131 தானெலாவி 
தங்களியாக் 

53 

தானாகுமறி 
தண்ணிய 

30 

தானேயுள 
தத்தமாலா 
தத்துவஞா 
தத்து வமென் 
தந்தமளவி 
தமத் தைய 
தருமம் த 

31 திருவருள் 
தருமாதிகட் 

157 திவகரனெ 
தர்க்கமாக 

தீ 
தலையினான் 

100 தீதெனும் 
தற்பதப் 
தற்பரந்தன் 
தற்பரந்தன்னிற்கற்ப 113 
தற்பரமமா 

தாய்க்குமவ 
தற்பரனு 

துன்பமா 
தற்பரன்ற 
தனக்குமெ 

தெ 
தன்மாத்தி 

79 தெரியில்வ 
தன்ன தொ 

45 தெரிவரி 
தன்னிலே 

109 

தெரியிடஞ் 
தன்னில்வே 

54 

தெரிவிலாமை 
தன்னிற்கம் 
தன்னையறி 

61 

தேகேந்தி 
தாக்கரும் 

136 தேசிகன 
தாரம்விற் 

124 தேசினிக 


51 


85 தீமாந்தொ 


167 


152 


துட்ட 


32 
43 


153 
126 


142 


177 ) 
135 
110 
25 


தே 


தா 


R3 
147 
159 


தெ 


8 


158 


தேசிகன் றன் 
தேசிகன் றிரு 
தேவதேவ 
தேவருந் 
தேவரெல் 
தேவர்க்கு 


155 நின்று முட 
174 

நீ 
58 நீ டொளி 
177 நீண்டகே 
103 நீயெனும் 
106 நீயென்கி 


98 
119 
139 


தொ 


174 


122 நேசநெஞ் 
34 

நோ 
65 

நோக்குறா 
178 

நாக்குமிடத்து 


86 


24 பங்கயாச 
76 பண்டை நான் 
102 பண்டொ 


தாலையு நல் 
தால்லைய 

ல்லை ந 
தால்லைவேத 

தோ 
தோத்திர 
தோன்றலால 
தோன்றுகி 
தோன்றுகூ 

5 
நனிவேத 

கா 
நாசமுற் 
நாதமாகி 
நாதனார்சொ 
நானுமந்த 
நானேமு 
நாவுரைப் 


110 
141 

18 
87 பண்ணிய 

111 
பத்தராயுள் 

97 
133 பத்தியாலி 

25 
பத்தியாற்குரவன் பதம் 34 
167 பத்தியாற்குரவன்பாத 170 

64 


103 பரக திசிவ 
149 பரப்பினா 
117 பரமஞாந 


162 
23 


நிகிலலோகந் 
நித்தமான 
நித்தராயு 
நிலையினி 


பரமனத 
48 

பரமனாக்கி 
பரமன்செ 

பரமமாமி 
35 பரமாத்து 
22 பரமாயுள் 
98 பரமிக 
153 பரம்பொருளி 


57 
39 
27 
178 
65 

91 
163 
125 


9 


பருதிநெஞ் 
பரையாம் 
பல வடிவு 
பன்னுசடா 
பன்னுதவ 
பன்னுநன் 


139 
137 
116 

60 
161 


78 
1541 
101 
81 
191 


41 புகலுமுப் 
116 புரங்கண் 
147 புசணநல் 
126 புரந்தரன 
121 புருடனென் 
157 

பூ 
பூதத்தாலு 
105 பூதபதி 
170 பூதமாகி 
102 பூதம்புவ 
88 பூரணகும்ப . 
150 

பெ 
79 பெரியதா 
128 பெருமையி 
18. 

Cu 
341 

பேதந்நெறி 

பேதமாகி 
50 பேதமாய் 
179 பேதமுமபே 
37 பேராகக் 
87 ) 

பொ 
95 

பொருந்து 
115 
153 

பொருள் கொ 


166 
66 


பாசமோச 
பாடுகின் 
பாடுமிசையா 
பாராதபடி 
பாரிலேயே 
பார்த்தபின் 
பாவபுண் 
பாவவேர 
பாகரூப 

பி 
பித்தாஞாக 
பிரமனானி 
பிரமனிவனே 
பிரமாணங் 
பிறப்பிறப் 
பிக்நகடா 
பிங்கமான 
பிந்தமுற 
பிங்கமெ 

பு 
புகலநின் 


75 
163 - 


45 
55 
107 


160 

28 
112 
158 


144 பொற்பொ 


பொன்றவு 


88 

போ 
110 போ தக்க 


291 


போ 


10 


93 


போதமதா 
போதவடி 


மு 


176 மூன்றாகி 


163 


மண்ணதோர் 
மண்ணும்வ 
மத்தநற் 
மத்தமுறு 
மருவிவரு 
மறைக 
மறைப்ப 
மறையாலு 
மறையோ 


127 


LD IT 


மாசதில்லா 
மாயவன் 
மாயையெ 
மாலுமவ் 


மெய்ம்மை 

123 
691 மெய்ய தா 

166 
75 மெய்யினை 

112 
21 மெய்யுறு 

155 
144 
மெய்யை 

172 
124 

மே 
26 
69 மேருமந்தர 
மேலாய 

106 
மேவியசக 

20 
மேவியத 

167 
மேவுபா 

155 
170 

மை 
155 மையலொ 

37 
171 மையறு 

31 
177 

மொ 
179 மொழியும் 

63 
137 
108 
யாதினை நி 

104 
யாதுமுண 

121 

36 
யாதையுங் 
168 யாதொருபடி 

93 
132 யாதொருபடியிற்றோற்ற 

173 
133 யாதொருபடியிற்றோன் 92 

93 
31 யாதொருபடியினாலே 


மாலுமா 
மாலுறாக 
மாநுடரா 

மி 


மிக்கசித்த 
மிக்கநற் 


மு 


முத்தியி 
முன்ன நா 


11 


40 வான் முத 


48 


140 வான்றொட 
69 


42 விச்சையு 


யாதொருபொழு 
யாதொன்றரு 
யாதொன்றிருந் 
யாதொன்றின்பா 
யாதொன்றெலும் 
பார்க்குமி 
யாவரொ 
யாவனறி 
யாவனோ 

யோ 
யோகமம் 


39 விதம்படு 
143 வித்தக 


விழுமிதா 
109 

விளம்பும்வா 
164 வினவுற்ற 
108 வினைமிகு 


51 
112 
165 
138) 

42 
150 


வருத்து 
வரக்கடவ 
வருத்தமி 
பருபிறப்ப 
வளமாம் 
வனைகின் 


76 


வன்னிதா 


159 வீடிலா 

131 

வெ 
169 வெடிபட 

20 
123 

வே 
160 வேதஞ்சொன 

301 
175 வேத நூறெரித் 
19 வேதநூன் 

146 
வேதமாக 

145 

24 
163 

வேதமோதிய 
வேதமோதியதே 281 

வேதம்பகர்வ 
161 வேதியரா 

143 
129 வேளுடல் 

154 

52 
வேறிலத்து 
49 

பிரமகீதை பாட்டு 
49 

முதற்குறியகராதி 
38 

முற்றும் , 
99 

ஆகப் பாட்டின் 
27 

தலைப்பு 541 
281 

ஆக எழுத்து 68 


129 


வாக்கதும 
வாக்கினா 
வாக்குமநங்கண் 
வாக்குமனமு 
வாயுவென்று 
வானவர்பா 
வானிலா 
வான் கரு 


12 


பக்கம் வரி 


பிழை 


திருத்தம் 


3 


கம 


தம 
அண் 


அண் 


19 


7 


ஆதலால் 


4 5 உபநிஷதார்த்தை உப நிஷதார்த் 

தத்தை 
5 . 

10 உஷஸ் ததங் உஷஸ்த்தங் 

12 முன் சொலிய முன் சொல்லிய 
6 7 சந்தே 

சந்தோ 
9 
11 
14 வேதநெறி 
பானரு 

பானறி 
7 4 

வெறி 
தனன 

தன்ன 
10 இந்தியம் 

இந்தியங் 
12 ஆதலான் 
16 சுத 

அத 
8 8 ஆமென்றே அசுமன்றே 

13 எல்லாமுன் எல்லாமுண் 
16 ஊரனாதி 

ஊனாதி 
17 நிறை 

னிறை 
18 காண்பவன் காண்பவன்ன 
10 2 பங்கய 

பங்கயா 
6 
11 பரம்பொர பரம்பொரு 

இலங்க 
18 ஒழ்ந் 
19 ததெப் 

ததொ 
11 14 


இலங்கி 
ஒழிங் 


14 ரவுல 


தற்ப 


13 


பக்கம் வரி 


பிழை 


திருத்தம் 
யோக 
வாக் ஒவீச 
தைக்கவிமுப்பதேழ் 
மெத்தால் 
மின்றென் 
வேதவா 
நெறி 
லவர் தகளோ 
அன்றியது 
சிலவர்தா 
னாக்கினை 


னந்த 


சார்ந்தவ 


12 1 மோக 

2 டன் வாக் 

20 தைச்செய்யுள் 
13 10 மெத்தல் 
17 

8 மின்றன் 
28 

2 வேதாவா 
30 5 வெறி 

10 லவக்களோ 
35 16 அன்றியது 
36 9 சிவவர்தா 
38 17 னாக்சினை 
39 12 னந்த 
40 7 

சாந்தவ 
60 5 சுடலெரி 
62 2 யந்தன் 
66 4 விடந்தே 
69 

14 கரண 
72 

1 கொண்டே 
74 

13 லியன்பன் 
19 1 கலந்திலையு 
80 3 

வாநாக 
13 யுளது யோ 
81 8 லவாக 
83 1 னிச்சமய 
87 6 மது தானா 
89 3 

ஞாந ஞாக 
7 விளங்கா 


சுடவெரி 
யுந்தன் 
விடத்தே 
காண 
கொண்டோ 
லியல்பின் 
ளைந்தினையு 
வானாதி 


யுளது போ 


லவர்க 
னிச்சயம் 
மது தானு 
ஞாநஞ் ஞாக 
விளங்கச் 


14 


பக்கம் வரி 


பிழை 


திருத்தம் 
கெல்லாங் 

93 


89 
961 
105 
110 


சக 


சுக 


115 
124 
128 
139 
141 


143 


145 
147 


9 செல்ல 
5 39 
16 
6 லிருளினா 
14 மெங்கு 
10 முருதவா 
2 விவழு 
11 

வென்னிற் 
15 னுள்னது 
5 யொழியழ 
10 கருனை 
2 வாசைவைத் 
7 ராசர் 
11 கிளாங் 
8 வாலே 
12 நிகழ்த்திடா 
2 பிவும் 
8 மருவாரிருவர் 
8 நிற்சு 
15 
1 லென்பங் 
7 சிவனுடைய 
18 பகனான் 
16 தன்னையே 
6 

யுனதா 
1 
10 சிவனுக்கு 


வருளினா 
மெங்கு 
முருவா 
விழுவ 
லென்னிற் 
னுள்ள நு 
யொழிய 
கருணை 
லாசைவைத் 
ரரசர் 
கிளர்ங் 
லாலே 
நிகழ்ந்திடா 
பவும் 
மருவுவரிருவர் 
நிற்க 
வேதப் 
லென்றுந் 
சிவனுடை 
பகலனான் 
தனையே 
யுளதா 
றனக்கது 
சிவனுக்கு 


148 
159 
161 
165 
166 


வேதப் 


169 
170 
171 
174 
176 


றனக்சுது 


